இந்திய சரித்திரம் 


( முதற் பாகம் ) 


பிரம்பூர் ராவ்பகதூர் கலவல கண்ணன் செட்டியார் 

உயர்தரப் பாடசாலைத் தலைமை உபாத்தியாயர் 
எம் . கே . சுந்தர வரதாசாரியர் பி.ஏ. , எல்.டி. , 

எழுதியது . 


படங்ளோடு கூடியது ) 


சென்னை 


இந்தியன் பப்ளிஷிங் ஹவுஸ் லிமிடெட் 
விலை நபா 1. ) 

1926 

( காபிரைட் 


அட்டவ வண 


பக்கம் . 


1 


. 


5 


::: 


9 
13 
17 
24 
26 
33 


. 


பீடிகை 
பூர்வகால இந்தியா : 
1 / இந்தியாவின் இயற்கை யமைப்பு 

- ( i ) ஹிந்துஸ்தான சமவெளி 
- ( ii ) தக்ஷிண பீடபூமி 

( iii ) தமிழகம் 
2 " இந்தியாவின் பழங் குடிகள் 
3 : ஆரியர்கள் 
4 வட இந்திய ராஜ்யங்கள் 
5 * இதிகாசங்கள் 
6 சமண , பௌத்த மதங்கள் 
7 மாரளிக , கிரேக்கப் படையெழுச்சிகள் 
8 , அலெக்ஸான்டர் காலத்தில் வட இந்தியாவின் 

நிலைமை 
9 சந்திரகுப்த மௌரியர் 
10 அசோகர் 
11 அசோகருக்குப் பின் இந்தியாவின் நிலைமை 
12 ' குஷான் ராஜ்யம் 
13 பகுப்த ராஜ்யம் 
மத்தியகால - இந்தியா : -- 
14 ஹர்ஷ வர்த்தனர் 
15 ராஜபுத்திரர்களும் , அவர்களுடைய ராஜ்யங் 

களும் 
16 ஹர்ஷருக்குப் பின் வட இந்தியாவின் நிலைமை 
17 தக்ஷிணத்தின் சரித்திரம் 


41 


::: 


44 
50 
58 
63 
6S 


... 


76 


80 
85 
86 


.. 


90 


. 


: 


... 


* 
. 
. 


97 
101 
106 
108 
112 
118 
124 
128 


4 
. 


: 


.. 


... 


... 


... 


சாளுக்கியர்கள் 
Vi ) பல்லவர்கள் 
18 தென்னிந்தியாவின் சரித்திரம் * . 
ஆப்கானியர் ராஜ்யம் : 
19 மகம்மது நபி ( ஆதி மகம்மது ) 
20 கஜினி மஹ்மூது ... 
21 மகம்மது கோரி 
22 மாமலூக் ஸுல்தான்கள் 
23 கல்ஜி வம்சத்தரசர்கள் 
24 துக்ளக் வம்சம் 
25 ஆப்கானிய ஆட்சியின் அழிவு 
26 பஹ்மினி விஜயநகர ராஜ்யங்கள் 
முகலாய ராஜ்யம் : 
27 பாபர் 
28 ஹுமாயூன் 
29 அக்பர் மஹா சக்ரவர்த்தி 
30 அக்பருடைய ராஜ்ய பரிபாலனம் 
31 ஜிஹாங்கீர் 
32 , ஷாஜஹான் 
33 ஒளரங்கஜீப் 
34 முகலாய ராஜ்யத்தின் அழிவு 
35 முகலாயர் காலத்தில் இந்தியாவின் நிலைமை 
மஹாராஷ்டிர ராஜ்யம் : 
36 சிவாஜி 
37 சிவாஜியின் ராஜ்ய ஸ்தாபனம் 
38 சிவாஜிக்குப் பின் மஹாராஷ்டிர அதிகாரம் 
39 மஹாராஷ்டிர யுத்தங்கள் 
40 ஸீக்கர்கள் 

பெயரகராதி 


... 


... 


: 


... 


139 
144 
150 
156 
162 
166 
170 
177 
* 183 


.. 


... 


.... 


: 


... 


: 


186 
193 
202 
207 
217 
227 


- 
.. 


-- 


. 


... 


... 


... 


SE 


2 . 


EN FAHIM 


V 


15 


نمناالنت 


INS 


DIST 


' 


* 


ம 


பா 


பு 


வ 


VI 


S 


Uை 


U 


5 


1. ஆந்திர நாணயம் 
2. மீனான்டர் நாணயம் 
3. கனிஷ்கர் நாணயம் 
4. விக்ரமாதித்யர் நாணயம் 
5. ராஜராஜசோழர் நாணயம் 
6. பாண்டிய நாணயம் 


7. ஷர்ஷா நாணயம் 
8. ஸமுத்ர - குப்தர் நாணயம் 
9. சேர நாணயம் 
10. கிருஷ்ணதேவராயர் நாணயம் 
11. டாங்கா நாணயம் 
12. அக்பர் நாணயம் 


2 


வெயம் 


dogma 


8 


கலை 


Amis 


1 


நூர்ஜஹானின் நாணயங்கள் 


ஸ்ரீ 
ஸ்ரீராமஜயம் 


இந்திய சரித்திரம் 


வையை 
பீடி கை 


ை 


இந்தியா நமது தாய் நாடு . உலகின் கண்ணுள்ள மற் 
றைய நாடுகள் பலவற்றிலும் அது மிகச் சிறந்தது . அங் 
ஙனம் கருதுவது அது நமது நாடு என்னும் அபிமானத்தினா 
லல்ல . அதன் பெருமை , 
" மன்னுமி மயமலை யெங்கள் மலையே 

மாநில மீதது போற்பிறி திலையே ! 
இன்னறு நீர்க்கங்கை யாறெங்கள் யாறே 

இங்கிதன் மாண்பினுக் கெதிரெது வேறே ? 
பன்னரு முபநிட நூலெங்கள் நாலே 

பார்மிசை யேதொரு நூலிது போலே ? 
பொன்னொளிர் பாரத நாடெங்கள் நாடே 

போற்றுவ மிதனையெ மக்கிலை யிடே . 
மாரத வீரர்கள் மலிந்தநன் னாடு 

மாமுனி வோர்பலர் வாழ்ந்தபொன் னாடு 
நாரத கானந லந்திகழ் நாடு 

நல்லன யாவையு நாடுறு நாடு 
பூரண ஞானம் பொலிந்தநன் னாடு 

புத்தர்பி ரானருள் பொங்கிய நாடு 
பாரத நாடு பழம் பெரு நாடே 

பாடுவ மிதனையெ மக்கிலை யீடே ' ' 
என்பதனால் ஒருவாறு விளங்கும் . 


2 


இந்திய சரித்திரம் 


உடை 


இத்தகைய பெருமை வாய்ந்ததும் , நம்மைப் பெற்று 
வளர்த்து வருவதுமான இந்திய நாட்டின் ஒப்பற்ற சரித் 
திரத்தை நாம் கற்றுணர்வது இன்றியமையாதது . நமது 
முன்னோர்களின் நடை 

பாவனைகளும் , ஆசார 
அநுஷ்டானங்களும் , கொள்கைகளும் , வழிபாடு வந்தனங் 
களும் நமக்கு மிகச் சிறந்த பேறாம் . அவற்றை நாம் நன்றாக 
வறிந்தாற்றான் நமது பிறப்பின் பெருமையும், அப்பெரு 
மையை நாம் இழந்துவிடாமல் நடந்தொழுகும் வழிகளும் 
நமக்கு நன்மூய்ப் புலப்படும் . அவற்றை நாம் இப்பொழுது 
செவ்வனே யறியாததும் , அவ்வறியாமை காரணமாக நம் 
முன்னோர்களை வழிபட்டு நடவாததும் தான் நமது நாட்டின் 
தாழ்வுக்குக் காரணங்களாம் . 

ஆதலால் , நாமும் நமது 
நாடும் முன்னேற்றத்தை யடைய வேண்டுமானால் , நாம் 
நமது நாட்டின் முற்காலத்திய சரித்திரத்தை நன்றாகக் கற்க 
வேண்டும் . 

அதற்குப் பல இடையூறுகள் இருக்கின்றன . எழுத் 
துக்கள் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்திற்கு முந்திய சரித்திர 
விவரங்கள் பல நாற்றாண்டுகள் வரையில் கர்ண பரம்பரை 
யாக வந்துள்ளன . அவற்றை நாம் முழுவதும் உண்மை 
யெனக் கொள்வதற் கிடமில்லை. எழுத்துக்கள் ஏற்பட்ட 
பிறகும் சரித்திரங்கள் செம்மையாக எழுதப்பட்டதாகத் 
தெரியவில்லை . அல்லாமலும் , பற்பல விடங்களிலும் ஒரே 
காலத்தில் பல சகாப்தங்கள் வழங்கிவந்த காரணத்தினால் 
சரித்திர வாராய்ச்சிக்கு இன்றியமையாததான காலப்பாகு 
பாட்டை வரையறுக்க முடியவில்லை . அஃதன்றியும் , நமக்குக் 
கிடைத்துள்ள பற்பல நூல்களில் உண்மையைக் கற்பனை 
களினின்றும் பிரித்துத் தெளிவது எளிதன்று . இத்தகைய 
இடையூறுகள் பல உள்ளனவேனும் மிகப் பழமையான 
சரித்திர உணர்ச்சிக்கு வேண்டிய பல சாதனங்கள் இருந்து 
வருவதோடு அவை மேன்மேலும் நமக்குக் கிடைத்து வருவ 
தனால் , நாம் முற்காலத்திய சரித்திரத்தையும் ஒருவாறு ஐய 
மறக் கற்றறியலாம் . 

கற்பாறைகளிலும் , தூண்களிலும் செதுக்கப்பட்டுள்ள 


பீடி கை 


3 


விவரங்களைக் கொண்டும் , கட்டடங்களைக் கொண்டும் , நாண 
யங்களிலிருந்தும் , தாமர சாஸனங்களினாலும் , பற்பல நூல் 
களினாலும் நமக்கு வேண்டிய பல சிறந்த உண்மைகள் 
கிடைக்கின்றன . அவற்றைப் பரிசோதித்துவரும் சாஸ்திர 
மேதாவிகள் நாளும் புதிது புதிதான பல சிறந்த உண்மை 
களைக் கண்டறிந்து வருகிறார்கள் . இவற்றை யன்றி வெளி 
நாடுகளிலிருந்து நமது நாட்டிற்கு வந்திருந்த அந்நியர்கள் 
தாம் கண்டனவும் கேட்டனவுமான பல விஷயங்களை எழுதி 
யுள்ளார்கள் . அவைகளிலிருந்தும் நமது நாட்டின் பூர்வ 
சரித்திர சம்பந்தமான பல விவரங்கள் நமக்குக் கிடைத் 
துள்ளன . இவை யனைத்தையுங்கொண்டு ஒத்திட்டுப் 
பார்த்துச் சரித்திர நிபுணர்கள் முற்காலத்திய இந்திய சரித் 
திரத்தை ஒருவாறு எழுதியிருக்கிறார்கள் . 

இத்தன்மையனவான ஆதாரங்களைத் தழுவியே நமது 
பூர்வீகர்களுடைய சரித்திரம் எழுதப்பட்டிருப்பதனால் , 
ஆங்காங்குப் பல அபிப்பிராய பேதங்கள் இருக்கவு மிட 
முண்டு . அன்றியும் , இனிப் புதிதாகக் கிடைக்கும் யாதானு 
மொரு ஆதாரத்தைக் கொண்டு இதுகாறும் யாம் உண்மை 
யெனக் கொண்டாடி வந்த ஒரு அபிப்பிராயத்தை மாற்ற 
வும் நேரிடும் . சரித்திர வாராய்ச்சியில் ஊக்கமுடைய நிபுணர் 
கள் பலர் முயன்று வருவதினின்றும் நமக்கு ஏற்கெனவே 
பல உண்மைகள் வெளியாயிருக்கின்றன . 


Thecash 


៩។ 


4 


பூர்வகால இந்தியா 


9 


1. இந்தியாவின் இயற்கை யமைப்பு 
ஒரு தேசத்தின் சரித்திரத்திற்கும் , பூகோள சாஸ்திரத் 
தில் கண்டுள்ள அதன் அமைப்பு , சீதோஷ்ணம் , விளை 
பொருள்கள் முதலான இயற்கைக் குணங்களுக்கும் நெருங் 
கிய சம்பந்தம் உண்டென்பது யாவருக்கும் ஒப்ப முடிந்த 
விஷயமாகும் . அதனால் நாம் இந்திய சரித்திரத்தைப் படிப் 
பதற்கு முன்னமே அதன் அமைப்பு முதலிய இயற் 
கைக் குணங்களைக் கண்டறிய வேண்டும் . 

இந்திய நாட்டை அதன் இயற்கை யமைப்பின் வேறு 
பாட்டிற்கும் , அவ்வேறுபாடு காரணமாக ஏற்பட்டுள்ள சரித் 
திர வித்தியாசத்திற்கு மிணங்க மூன்று பெரும் பிரிவு 
களாகப் பிரிக்கலாம் . 

அவையாவன : -- 
j . ஹிந்துஸ்தான சமவெளி . 
ii . தக்ஷிண பீட பூமி . 
iii . தமிழகம் . 

இவற்றை யன்றி இயற்கை யமைப்பினாலல்லாமற் சரித் 
திரத்தினால் வேறு பாட்டை யடையப் பெறாத இமயமலைப் 
பிரதேசம் முதலாள பிரிவுகளைப்பற்றி நாம் இங்குக் கவனிப் 
பது அவசியமல்ல . என்றாலும் , வடக்கில் உயர்ந்தும் , அகன் 
றும் , வெகுதூரம் வியாபித்தும் , குளிர் பனியினால் எக்காலத் 
திலும் மூடப்பட்டும் விளங்கிவரும் அப்பெரியமலைத் தொட 
ரானது அந்நியர்கள் நமது நாட்டின் மீது எளிதிற் படை 
யெடுத்து வரவொட்டாமற் றடுத்து வந்ததல்லாமல் , அம் 
மலைச்சாரல்களில் வசித்து வந்த குடிகளைப் பலாட்டியர் 
களாகவும் , முரடர்களாகவும் பெரிய போர் வீரர்களாகவுஞ் 
செய்து வந்தது என்பதை நாம் உணர வேண்டும் . 


i . ஹிந்துஸ்தான சமவெளி 
இது மேற்கேயுள்ள சூலைமான் , ஹாலா என்னும் மலைத் 
தொடர்களிலிருந்து கிழக்கேயுள்ள நாகா , பாட்காய் மலை 


(6) 


இந்திய சரித்திரம் 


கள் வரையில் சுமார் இரண்டாயிரம் மைல் தூரமும் , வடக்கே 
யுள்ள இமயமலை முதல் தெற்கேயுள்ள விந்தியமலை வரை 
யில் சுமார் அறுநூ றுமைல் தூரமும் பரவி இருக்கிறது . 
ஸிந்து , கங்கை , பிரமபுத்திரா முதலிய ஜீவ நதிகள் பெருகிப் 
பாயப்பெற்ற இந்தப் பிரதேசம் மிகச் செழிப்புள்ளது . 
ங்கே பயிர்த்தொழில் மிகவும் ஏராளமாக நடந்து வரு 
கிறது . இந்த உயர்ந்த நதிகளையன்றித் தண்ணீர் வற்றுத 
லில்லாத பல வாய்க்கால்களும் போக்கு வரவுக்குச் சாதக 
மாக இருந்துவருவதனால் இந்தப் பிரதேசத்தில் வியாபார 
மும் விசேஷமாக நடக்கின்றது . 

மிகப் பழமையான நீண்டகாலந் தொடங்கிச் செழிப் 
புக்கும் , வனப்புக்கும் , போக்கு வரவுக்கும் மேம்பாடடைந் 
திருந்த இந்தச் சம வெளிகளில் வசித்துவரும் ஜனங்கள் 
கல்வி கேள்விகளிலும் , நாகரிகத்திலும் சிறந்து விளங்கி 
வந்திருக்கிறார்கள் . இவ்விடத்திற்றான் பிரக்யாதி பெற்ற பல 
இந்திய சக்ரவர்த்திகள் தோன்றிப் பல பெரிய ராஜ்யங்களை 
ஸ்தாபித்து மிக்க மேம்பாட்டுடன் பிரபலமாக அரசாட்சி 
செய்து வந்தார்கள் . பேராசைக்கும் பொறாமைக்கும் அடி 

பல வரசர்கள் ஒருவரை யொருவர் எதிர்த்து 
நின்று அகோரமாகச் சண்டை செய்த விடமும் இதுதான் . 
இந்தப் பிரதேசத்தை ஜனங்கள் இன்னமும் சிறந்ததெனக் 
கொண்டாடி வருகிறார்கள் . இவ்விடத்தில் பல புண்ணிய 
ஸ்தலங்களும் , தீர்த்த விசேஷங்களும் இன்னமும் இருந்து 
வருகின்றன . இவற்றை நாடி நமது தேசத்தின் நான்கு 
பக்கங்களிலிருந்தும் எண்ணிறந்த ஜனங்கள் திரள் திரளாக 
யாத்திரை செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள் . 


மையான 


ii . தக்ஷிண பீட பூமி 
இது விந்திய , சாத்புராமலைகளுக்குத் தெற்கேயுள்ளது . 
இந்த இரண்டு மலைகளும் , நருமதை நதியும் இந்தப் பிர 
தேசத்தை ஹிந்துஸ்தானத்திலிருந்து வேறு பிரிக்கின்றன . 
கிருஷ்ணா, துங்கபத்திரா நதிகள் இந்தப் பிரதேசத்தின் 
தென் னெல்லைகளாம் . வட இந்தியாவிற்கு இமயமலை பெரிய 


இந்தியாவின் இயற்கை யமைப்பு 


7 


எல்லைச் சுவராக இருந்து வருவதுபோலத் தென்னிந்தியா 
விற்கு விந்தியமலை சிறந்த வட எல்லையாக இருந்து வருகின் 
றது . வெளித் தேசங்களிலிருந்து இந்தியாவுக்கு வருவ 
தற்கு வட மேற்குக் கணவாய்களையன்றி வேறு வழியில்லா 
தது போல வட இந்தியாவினின்றுந் தென்னிந்தியாவுக்கு 
வருவதற்கு விந்தியமலையின் கீழ்க்கோடியிலுள்ள சூடிய 
நாகபுரி என்னும் நாட்டின் வழியாகவன்றி வேறு வழி 


கிடையாது . 


மேற்குறித்த மலைகளினாலும் , நருமதை யாற்றினாலும் , 
அவற்றைச் சார்ந்துள்ள பெருங்காடுகளினாலும் தக்ஷிணம் 
ஹிந்துஸ்தானத்தினின்றும் இயற்கையிலேயே வேறாகப் 
பிரிந்துள்ள தனால் , இவ்விரண்டிடங்களிலு முள்ள ஜனங்கள் 
நடை , உடை , பாஷை , தொழில் , உணவு முதலிய பலவற்றி 
லும் முற்றிலும் வேறுபாடு அடைந்திருக்கிறார்கள். அன்றி 
யும் இந்த இரண்டு பிரதேசங்களின் சரித்திரங்களும் வேறு 
வேறாக இருந்து வருகின்றன . சிற்சில காலங்களொழிந்த 
மற்ற சமயங்களில் இவ்விரண்டிடங்களிலும் தனித் தனி 
ராஜ்யங்கள் ஏற்பட்டு , வெவ்வேறு இனத்தைச் சேர்ந்த 
அரசர்களால் ஆட்சிபுரியப் பெற்றிருக்கின்றன . 

i . தமிழகம் 
து வடக்கே கிருஷ்ணாந்தி முதல் தெற்கே கன்னியா 
குமரி வரையிலும் , கிழக்கே வங்காள விரிகுடா முதல் 
மேற்கே அரபிக்கடல் வரையிலும் பரவியுள்ள பிரதேசம் . 
இதன் மேற் பக்கத்தில் மேற்குத் தொடர்ச்சி மலைகளும் , 
கீழ்ப் பக்கத்தில் கிழக்குத் தொடர்ச்சி மலைகளும் தெற்கில் 
நீலகிரி மலையும் இருக்கின்றன . நாட்டைச் செழிப்பிக்கும் நதி 
கள் ஓடிப் பாய்வதனால் இந்தப் பிரதேசம் வியவசாயத்திற் 
சிறந்து விளங்கி யிருந்த தல்லாமல் , சமுத்திரத்தைச் 
சார்ந்துள்ளதனால் வியாபாரத்திலும் மேம்பாட்டை யடைந் 
திருந்தது . இவை காரணமாக இங்கு வசித்து வந்த குடிக 
ளும் வெகு நீண்டகாலந் தொடங்கியே அறிவிலும் , நாக 
ரிகத்திலும் உயர்ந்திருந்தார்கள் . சில சரித்திர மேதாவி 


8 


இந்திய சரித்திரம் 


கள் தென்னிந்தியா தான் உலகத்தில் முதன் முதல் மக்கள் 
தோன்றியவிடமாக இருக்கவேண்டுமென்றும் , அங்கிருந்தே 
அயல் நாடுகளுக்கு நாகரிகம் பெருகி வளர்ந்ததென்றும் 
அபிப்பிராயப்படுகிறார்கள். அதற்குக் காரணம் ' ஆதிகாலந் 
தொடங்கிப் பரதகண்டம் என்று வழங்கப்படுகின்ற நமது 
ந்திய நாடு நீர்வள , நிலவளங்கள் நன்றாக வமையப் பெற் 
றுள்ளதை யன்றித் தேசத்தின் இயற்கை யமைப்பும் , 
சீதோஷ்ண நிலைமையும் மானிட வாழ்க்கைக் கேற்றனவாகப் 
பொருந்தி யிருந்தபடியால் , இவ்விடத்தில் அனாதியாக மனி 
தர்கள் இடைவிடா திருந்திருக்க வேண்டும் ' என்பது தான் . 
இந்த அபிப்பிராயத்திற் கிணங்கினால் , இந்நாட்டுக் குடிகள் 
அந்நிய தேசங்களிலிருந்து இந்தியாவிற்கு வந்தார்க ளென் 
பதை ஒத்துக் கொள்வதற் கிடமில்லை . 

சுருங்கச் சொல்லுவோமானால் , நாட்டின் இயற்கை 
யமைப்பி னா லுண்டாகும் பேதங்கள் காரணமாக , ஆங் 
கரங்கு வசிக்கும் ஜனங்களும் , அவர்களின் சரித்திரங்களும் , 
வேறுபா டடைகின்றன . இவ் வுண்மையை நாம் இன்னமு 
மதிகமாகவும் , செம்மையாகவும் பின்வரும் வரலாற்றிலிருந் 
தும் அறிந்து கொள்ளலாம் . அல்லாமலும் 

நாட்டின் 
இயற்கை யமைப்பு மாறுபட , அந்நாட்டுக் குடிகளின் சரித் 
திரமும் மாறுபட்டு வருவதையும் நாம் பரக்கக் காணலாம் . 
முக்கியமாக நமது நாட்டின் இயற்கை யமைப்பு இப்பொழு 
திருப்பது போலவே எக்காலத்திலு மிருந்ததெனக் கொள் 
ளாமல் , மாறுபட்டு வந்துள்ள தென்பதை நாம் ஞாபகத் 
தில் வைக்கவேண்டும் . இல்லையேல் , நமக்குச் சரித்திரத்தில் 
எற்படும் வேறுபாடுகள் நன்றாகப் புலப்படா . 
பொழுதைய இந்தியாவின் படத்தைக்கொண்டு முற்காலத் 
துச் சரித்திரத்தைப் படிப்பதினும் பேதைமை வேறு கிடை 


இப் 


2. இந்தியாவின் பழங் குடிகள் 
பூமியின் அமைப்பைப் பரிக்ஷித்து அதனின்றும் 
காலத்தை நிர்ணயித்து நாடுகளின் ஆயுளைக் கண்டறியவல்ல 
‘ஜியாலஜிஸ்ட்ஸ் ' என்னும் பூகற்ப சாஸ்திர நிபுணர்கள் 
தென்னிந்தியா மிகப் 

பழமையான நாடென்றும் அது 
ஏற்பட்ட பல்லாயிர மாண்டுகளான பின்புதான் வட இந் 
தியா ஏற்பட்டதென்றும் சொல்லுவதற் கிணங்க , மக்கள் 
வரலாற்றில் வல்லவர்களென்று மதிக்கப்பட்டு வரும் 
'ஆன்த்ரோபாலஜிஸ்ட்ஸ்' என்னும் சாஸ்திரிகள் உலகத்தில் 
முதன் முதல் மக்கள் தோன்றியவிடம் தமிழ் நாடாக 
இருக்கவேண்டுமென்று அபிப்பிராயப்படுகிறார்கள் . அத 
னால் திராவிடர்கள் என்ற ஒரு ஜாதியாரும் , அவர்களுக்குப் 
பின்பு ஆரியர் என்ற மற்றொரு ஜாதியாரும் வெளி நாடுகளி 
லிருந்து இந்நாட்டிற்கு வந்து குடியேறினார்கள் என்பதை 
அவர்கள் கொஞ்சமும் ஒத்துக்கொள்ளவில்லை. 

சரித்திர நிபுணர்கள் மனிதர்களுடைய நாகரிகத்தை 
யொட்டி அவர்கள் காலங்களைக் கற் கருவிக்காலம் , செம்புக் 
கருவிக்காலம் , இரும்புக் கருவிக்காலம் என்று வகைப்படுத்தி 
யிருக்கிறார்கள் . ஐரோப்பாவில் இரும்புக் கருவிக்காலம் 
ஆரம்பமாவதற்குச் சுமார் 2,000 வருஷங்களுக்கு முன் 
னேயே இந்தியாவில் அந்தக் காலம் தொடங்கி யிருந்த 
தென்கிற காரணத்தினால் , மிகவும் பழமையான புராதன 
காலந் 'தொடங்கியே இந் நாட்டினருடைய நாகரிகம் 
மேம்பா டடைந்திருந்ததென்று கருதவேண்டும் . அந்தக் 
காலத்திலேயே நமது நாட்டில் பருத்தி நெசவு , பயிர்த் 
தொழில் , வாணிபம் முதலிய தொழில்கள் தழைத்திருந் 
தன வென்றும் , பருத்தி யுடைகளும் , மரங்களும் பிற நாடு 
களுக்கு இங்கிருந்து அனுப்பப்பட்டன வென்றும் சொல் 
லப்பட் டிருக்கின்றன. 

மேனாட்டுச் சரித்திராதிபர்களிற் பலர் நமது நாட்டில் 
இப்பொழுது வசித்துவரும் ஜனங்களை உற்றுநோக்குங் 
கால் , அவர்க ளனைவரையும் இரண்டு பெரும் பிரிவுகளாகப் 


10 


இந்திய சரித்திரம் 


பிரிக்கலாம் என்றும் , ஒரு வகுப்பினர் வெண்ணிறமாகவும் 
உயரமாகவும் அழகாகவும் இருக்கிறார்கள் என்றும் , அவர் 
கள் அகன்ற நெற்றியும் உயர்ந்த மூக்கும் பரந்த கண் 
களும் கம்பீரமான தோற்றமும் உடையவர்கள் என்றும் , 
மற்றொரு வகுப்பினர் கறுப்பாகவும் குட்டையாகவும் இருக் 
கிறார்கள் என்றும் , அவர்கள் சிறுத்த கண்களும் சப்பை 
மூக்கும் உடம்பில் அடர்ந்த உரோமமும் உடையவர்கள் 
என்றும் , அவர்களில் முன்னே சொல்லப்பட்டவர்கள் ஆரி 
யர்க ளென்றும் பின்னே சொல்லப்பட்டவர்கள் திராவிடர்க 
ளென்றும் கூறி வந்தார்கள் . பற்பல காரணங்களினால் 
தோற்றத்தில் மாறுபாட்டை யடைந்த ஒரே வகுப்பிற் 
சேர்ந்த ஜனங்களை இரண்டு தனி ஜாதியார்களாக மதிப்பது 
பேதைமையே யன்றி வேறல்ல . 

பாரலிகர் , கிரேக்கர் , சாகர் , யூசி , ஹூணர் முதலான 
பல அந்நியர்கள் நமது நாட்டிற் குடியேறி , அற்கெனவே 
இருந்த குடிகளோடு உறவாடிக் கலந்துவிட்டது போன்று 
ஆரியர்கள் என்று ஒரு ஜாதியாரும் , அவர்களுக்கு முன்புத் 
திராவிடர்கள் என்று மற்றொரு ஜாதியாரும் இந் நாட்டில் 
வந்து குடியேறினார்கள் என்பதற்கு ஒருவிதமான ஆதார 
மும் இல்லையென்பது தான் பல மேதாவிகளின் நிச்சய 
மான கொள்கை . 

கற்கருவி , இரும்புக் கருவிக் காலங்களுக்குப் பின்பு 
தென்னிந்தியாவி லிருந்த ஆதிக் குடிகள் திராவிடர்கள் தான் 
என்று சரித்திர நிபுணர்கள் தீர்மானித் துள்ளார்கள் . செங் 
கற்பட்டு ஜில்லாவிலுள்ள பெரும்பெயர் என்னுங் கிராமத் 
திலும் , திருநெல்வேலி ஜில்லாவிலுள்ள அதிச்சநெல்லூர் 
கிராமத்திலும் , கோயமுத்தூர் ஜில்லாவிலுள்ள சிறுமுகை 
என்னுங் கிராமத்திலும் , இன்னும் பற்பல விடங்களிலும் 
மிகப் பழமையான கல்லறைகளைத் தோண்டிப் பார்த்ததி 
னின்றும் சரித்திர மேதாவிகள் தென்னிந்தியாவில் கற்கரு 
விக் காலத்திற்கும் இரும்புக் கருவிக் காலத்திற்கு மிடையில் 
செம்புக் கருவிக்காலம் இருந்திருக்கவில்லை யெனவும் தீர்மா 
னித்திருக்கிறார்கள். இரும்புக் கருவிக் காலத்துக்குப் பிந் 


இந்தியாவின் பழங் குடிகள் 


11 


தியவர்கள் தான் திராவிடர்கள் என்று கொள்ளப்பட்டிருக் 
கின்றனர் . 

இவர்கள் இப்போதைக்குச் சுமார் 5,000 
வருஷங்களுக்கு முன் தென்னிந்தியாவி லிருந்தவர்க 
ளெனத் தெரிய வருகிறது . 

மத்தியதரைக் கடலைச் சார்ந்துள்ள சில விடங்களில் 
அதாவது க்ரீட் , ஸைப்ரஸ் , பாபிலன் முதலிய நாடுகளில் 
பெரும் பெயர் , அதிச்ச நெல்லூர் , சிறுமுகைகளின் புரா 
தனக் கல்லறைகளிற் கிடைத்தன போன்ற ஆயுதங்கள் , 
ஆபரணங்கள் , பாத்திரங்கள் , மிகப் பெரிய மண் ஜாடிகள் 
இருந்தன வென்னும் காரணத்தைக் கொண்டும் , தென் ஆப் 
ரிக்கா, ஆஸ்த்ரேலியா கண்டங்களிலிருந்த அக்காலத்திய 
ஜனங்களுக்கும் தென்னிந்தியக் குடிகளுக்கும் வேறு விதங் 
களில் சில ஒற்றுமைக ளிருந்ததைக் கொண்டும் , மேனாட் 
டுச் சரித்திராதிபர்கள் திராவிடர்கள் அயல் நாடுகளிலிருந்து 
இந்தியாவில் வந்து குடியேறினார்க ளெனத் தீர்மானித்து 
விட்டார்கள் . அந்த ஒற்றுமைகள் காரணமாகவே உலகத் 
தில் மக்கள் தோன்றிய காலம் முதற்கொண்டு இடைவிடா 
மற் றென்னிந்தியாவில் வசித்து வந்து காலக்கிரமத்தில் அறி 
விலும் , நாகரிகத்திலும் தேர்ச்சி யடைந்த திராவிடர்கள் 
இந் நாட்டினின்று பிற நாடுகளுக்குச் சென்றிருக்கவேண்டு 
மென்னும் அபிப்பிராயம் இப்பொழுது கொஞ்சங் கொஞ்ச 
மாக ஒப்புக்கொள்ளப்பட்டு வருகின்றது . இதை அபிப் 
பிராய பேதமின்றி யாவரும் ஒத்துக் கொள்ளக்கூடிய 
சான் றுகள் போதுமான வளவு இன்னும் கிடைத்தில . சீக் 
கிரத்தில் யாவரும் இதுவே உண்மையென அங்கிகரிக்க 
நேரிடுமென் றெண்ணுவதற்கு இடமுண்டு. 

திராவிடர்கள் தென்னிந்தியாவில் மட்டிலன்றி வட இந் 
தியாவிலும் வெகு நீண்ட காலமாக இருந்திருக்கிறார்கள் .. 
ஒரு ஜாதியார்களே வட இந்தியாவிலும் , தென்னிந்தியாவி 
லும் இருந்து வந்தார்களேனும் , நாளடைவில் அவர்களுக் 
குள் வித்தியாசங்கள் ஏற்பட்டு விட்டன . தென்னிந்தியாவில் 
கற்கருவி , இரும்புக் கருவிக் காலங்களுக்கு நடுவில் செம்புக் 
கருவிக் காலம் இருந்தில் தென்று மேலே சொல்லப்பட்ட 


12 


இந்திய சரித்திரம் 


தல்லவா ? வட இந்தியாவில் அவ்வாறின்றிச் செம்புக் 
கருவிக் காலம் இருந்ததாகத் தெரிய வருகின்றது . நடை , 
உடை , பாஷை , ஆசாரம் , அநுஷ்டானம் முதலியவற்றுள் 
ளும் நாளடைவில் வேறுபாடுகள் ஏற்பட்டதன் காரணம் , 
முற்காலத்தில் வட நாட்டிற்கும் தென்னாட்டிற்கும் போக்கு 
வரவுக்கான சாதனங்கள் இல்லாமையினால் , ஆங்காங் கிருந்த 
ஜனங்கள் ஒருவரோடொருவர் கலந்து உறவாடி ஒத்திருக்க 
இயலாமற் போனதாகும் . அன்றியும் , வட நாட்டின் மீது 
படை யெடுத்தும் , சௌகரியத்தை நாடியும் வந்த பல 
அந்நியர்கள் உத்தரத் திராவிடர்களோடு கலந்து கொஞ்சங் 
கொஞ்சமாகத் தாங்களும் மாறி , யவர்களையு மாற்றி விட் 
டாற் போல் தென்னிந்தியாவில் யாதொன்றும் நடைபெற 
வில்லை. அந்த அந்நியர்களின் பெருங் கூட்டங்கள் தென் 
தேசத்துக்கு வாராதிருந்ததற்கு நாட்டின் இயற்கை 
யமைப்பே சிறந்த காரணமாகும் . விந்திய , சாத்புரா மலை 
களையும் , நருமதை யாற்றையும் கடந்து தென்னிந்தியாவுக்கு 
வருவது மிகக் கஷ்டமாக விருந்ததை யன்றித் தென்னிந்தி 
யத் திராவிடர்கள் அவர்களை வரவொட்டாமற் றடுத்தும் வந் 
திருக்கிறார்கள் . ஆகையினாற்றான் உத்தரத் திராவிடர்களுக் 
குந் தக்ஷிணத் திராவிடர்களுக்கும் வித்தியாசங்கள் பெருகி 
விட்டன . தெற்கி லிருந்தவர்கள் நாகரிகத்திற் சிறந்திருந்த 
தோடு , ஆடு , மாடுகளை வைத்துக்கொண்டும் வியவசாயத் 
திற்கு வேண்டிய கருவிகளைச் செய்து கொண்டும் , பயிர் 
செய்து வந்தார்கள் . வடதேசத்தி லிருந்தவர்களோ 
வேட்டையாடியும் , காய் கனிகளைத் தின்றும் ஜீவித்து வந் 
தார்கள் . ஆனால் , மொத்தத்தில் எல்லோரும் கூட்டங் 
கூட்டமாகக் கிராமங்களில் ஒரு தலைவ ன திகாரத்திற்குட் 
பட்டு இருந்து வந்திருக்கிறார்கள் . 

திராவிடர்கள் மரங்களையும் ஆறுகளையும் , மின்னல் , 
மழை , காற்று முதலியவற்றையும் ,பாம்பு , புலி முதலிய 
வற்றையும் தெய்வங்களாகக் கருதி , வணங்கி வந்தார்கள் 
என்று தெரிய வருகிறது . 


- 


3. ஆரியர்கள் 
இவர்கள் யார் ? இந்நாட்டினரா அல்லது வெளி நாடு 
களிலிருந்து வந்தவர்களா ? இந்நாட்டினராயின் எக்காலந் 
தொடங்கி இவர்கள் இங்கே இருந்திருக்கிறார்கள் ? பிறநாட் 
டின ராயின் எப்பொழுது , ஏன் , இங்கு வந்தார்கள் ? இவர்க 
ளுடைய நடை , உடை , பாஷை , கொள்கைகள் என்ன ? 
என்பனவற்றைச் சற்று விசாரிப்போம் . 

சிலர் இவர்கள் மத்திய ஆசியாவிலிருந்து வந்தார்க 
ளென்றும் , வேறு சிலர் ஆர்டிக் மகா சமுத்திரத்தி லிருந்து 
வந்தார்க ளென்றும் சொல்லுகிறார்கள் . இவர்கள் வசித்து 
வந்த நாடு மிகவும் அசௌகரியமானது . அங்கே குளிரதி 
கம் . ஆடு மாடுகளுக்குப் போதுமான மேய்ச்சல் கிடைப்ப 
தில்லை . பயிர் செய்வதற்கும் அது தக்க இடம் அன்று . 
நாளடைவில் இவர்கள் குடும்பங்கள் பெருகத் தொடங்கின 
பொழுது இவர்கள் தாங்களும் , தங்கள் ஆடு , மாடுகளும் 
சளக்கியமாக இருக்கத் தகுந்த வேறு நாடுகளைத் தேடிச் 
செல்வது மிகவும் அவசியமாயிற்று . இதுதான் இவர்கள் 
தங்கள் நாட்டை விட்டு , அயல் நாடுகளுக்கு வந்து சேர்ந்த 
தற்கு முக்கிய காரணமாகும் : அல்லாமலும் இவர்கள் ஆடு 
மாடுகளை மேய்த்து வளர்ப்பதையே பெருந் தொழிலாகப் 
பூண்டிருந்ததனால் இவர்களுக்கு ஊர் ஊராகச் செல்வதும் , 
சென்ற சென்ற விடங்களில் தங்குவதும் இயல்பாயிற்று 
என்பது சிலருடைய அபிப்பிராயம் . மற்றுஞ் சிலர் வட 
இந்தியாவிலிருந்த நமது பரத நாட்டினரைத் தான் மேனாட் 
டார் ஆரியர்களென்று வழங்கினார்கள் என்றும் , திராவிடர் 
என்கிற ஒரு ஜாதியாரும் , பிறகு ஆரியர் என்கிற மற்றொரு 
ஜாதியாரும் அந்நிய தேசங்களிலிருந்து இந்தியாவிற்கு வந் 
தார்கள் என்பது பிசகு என்றும் சொல்லுகிறார்கள் . மேலும் 
இவர்கள் கடவுளர்க்கு அளிக்கும் உணவைத் தீவாயிலாகத் 
தரும் முறைக்கு ஆரியம் என்று பெயர் என்றும் , அம் 
முறையைக் கைக்கொண்டு நடக்கும் வகுப்பினருக்கு ஆரியர் 
என்னும் பெயர் உண்டாகியது என்றும் சொல்லுகிறார்கள் . 


14 

இந்திய சரித்திரம் 
அல்லாமலும் இந்தச் சரித்திர நிபுணர்கள் அவர்களுடைய 
மதந்தான் ஆரிய மதம் என்று வழங்கப்பட்டிருக்க வேண்டு 
மென்றும் , அந்த ஆரிய மதத்தை யல்லாமல் இந்தியாவில் 
ஹிந்துமதம் என்று வேறொருமதம் உண்டென்றும் , பௌத் 
தமும் , சமணமும் தனித்தனி மதங்களென்றும் ஒப்புக் 
கொள்ளவில்லை . இவர்கள் இங்கனம் கருதுவதற்குச் சில கார 
ணங்கள் உள்ளன வென்றாலும் , அவற்றிற்குத் தக்க சான்று 
கள் போதுமானவளவு கிடைத்தில் வாதலின் இவர்களுடைய 
அபிப்பிராயங்களை யாவரும் ஒத்துக்கொள்ளவில்லை . இவர் 
கள் ஆரிய , திராவிடர்களுடைய வெவ்வேறான தோற்றத் 
திற்கும் , நடை .., உடை , பாஷை முதலானவற்றின் வித்தி 
யாசங்களுக்கும் நாட்டின் இயற்கை யமைப்பும் , வட இந் 
தியாவி லிருந்தவர்களுக் கேற்பட்ட கலப்பும் , தென்னிந்தி 
யாவிலிருந்தவர்களுக்கு அவ்விதமான கலப்பின்மையும் , இவ் 
விருவரும் ஒருவரோடொருவர் கலந்துறவாடக் கூடாமை 
யுமே முக்கிய காரணங்களாம் என்று கருதுகிறார்கள் . 

ஆரியர்கள் என்று சரித்திரங்களிற் சொல்லப்பட்டுள்ள 
ஆரிய ஒழுக்கத்தைக்கொண் டொழுகின நமது வட நாட்டுக் 
குடிகள் அயல்நாடுகளி லிருந்து வந்தவர்களோ அல்லது 
நமது நாட்டிலேயே 

இருந்தவர்களோ, அது 
றாயினு மாகுக . முதன் முதல் அவர்கள் பஞ்சாபில் ஸிந்து 
நதி தீரத்தில் உண்டு உடுத்து , தேவர்களைப் பாடிக் களித்து , 
நாகரிக வளர்ச்சியில் இருந்ததன் விவரங்கள் நமக்குக் 
கிடைத்துள்ளன . அப்பொழுது அவர்கள் ஆடுமாடுகளை 
மேய்த்து வந்ததல்லாமல் , பயிர்த்தொழிலும் செய்து வந் 
தார்கள் . அவர்கள் தங்களுக்கு உபயோகமான பயிர்த் 
தொழிற் கருவிகளையும் , யுத்தத்திற்கு வேண்டிய அம்பு , 
வில் , ஈட்டி , கத்தி , கோடரி முதலிய ஆயுதங்களையும் , 
வண்டி , படகு முதலிய போக்கு வரவுக்கான சாதனங்களை 
யுஞ் செய்துகொள்வதற்கு ஒருவாறு கற்றிருந்தார்கள் . 
அவர்களுக்கு வஸ்திரம் நெய்யவுந் தெரியும் . இந்தக் காரணங் 
களினால் அவர்கள் அறிவிலும் , நாகரிகத்திலும் தேர்ச்சி 
யடைந்தவர்களென்று தெரிய வருகிறது . 


அது எவ்வா 


ஆரியர்கள் 


15. 


அந்தக் காலத்தில் ஆரியர்கள் தாங்கள் பயிரிட்ட கோது 
மை , நெல் முதலிய தானியங்களையும் , தாங்கள் மேய்த்து 
வந்த ஆடுமாடுகளின் தயிர் , பால் , வெண்ணெய் முதலிய 
வற்றையும் , கீரை, காய் , கனி , கிழங்கு முதலிய சாகவர்க்கங் 
களையும் உண்டு களித்திருந்தார்கள் . சில விசேஷ காலங் 
களில் மாத்திரம் மாமிசம் புசிப்பதுண்டு. அவர்களில் இடை 
யர்களும் , வியவசாயிகளுமன்றிச் சித்திர வேலைக்காரரும் , 
மண் வேலை , மா வேலை , இரும்பு முதலிய உலோக வேலை 
செய்கின்றவர்களும் இருந்து வந்தார்கள் . 

ஆரியர்களிற் பல குடும்பத்தினர்கள் ஒரேயிடத்தில் தங்கி 
ஒரு தலைவனது அதிகாரத்திற்குட்பட்டிருந்தார்கள் . ஒவ் 
வொரு குடும்பத்திலுமுள்ள மற்றவர்கள் அவனுக்குக் கீழ்ப் 
படிந்து நடந்து வருவார்கள் . . அவனே குடும்பத்துக்கு 
இறைவன் போன்றவன் . தகப்பனுக்குப் பின்னர் அவனு 
டைய மூத்தமகன் குடும்பத் தலைமையை வகித்து நடத்து 
வான் . அரியர்கள் ஸ்திரீகளை மிகவும் கௌரவமாக நடத்தி 
வந்தார்கள் . 

பல குடும்பங்களுக்கும் தலைவனாகத் தெரிந் தெடுக்கப் 
பட்டவனே அவர்களுக்கு அரசனாயிருந்தான் . அவர் 
களுடைய வழக்குக்களைத் தீர்ப்பதும் , யுத்தத்தில் அவர் 
களை முன்னின்று நடத்துவதும் , தெய்வங்களுக்குக் 
கொடுக்க வேண்டிய பலிகளைக் கொடுத்துத் திருப்தி செய் 
விப்பதும் அவனது தொழில் . குடும்பத்தைப் போலவே , 
அரசாட்சியிலும் ஒரு தலைவனுக்குப் பின் அவன் மூத்த 
மகன் தலைவனாக இருந்து வருவது வழக்கம் . சில சமயங் 
களில் அனைவரும் ஒன்று சேர்ந்து வேறொருவனைப் புதியவ 
கத் தெரிந்தெடுத்துக் கொள்வது முண்டு . 

ஆரியர்கள் அக்காலத்தில் அக்கி , இந்திரன் , வருணன் , 
யமன் முதலிய தெய்வங்களை வணங்கி வந்தார்கள் . குளிர் 
தேசத்திலிருந்ததினாலும் , உணவைச் சமைக்க இன்றி யமை 
யாததினாலும் , வஸ்துக்களின் அசுத்தங்களைப் போக்கிச் சுத் 
தப் படுத்துவதனாலும் , அவர்கள் அக்நியை முதல் தெய்வ 


மு . 1,400 வரையில் 
16 

இந்திய சரித்திரம் 
மாகக் கொண்டாடி வந்தார்கள் போலும் . அன்றியும் அவர் 
கள் மற்ற தேவதைகளுக்குச் செலுத்தவேண்டிய காணிக்கை 
களை அக்கியில் இட்டுவிட்டால் அக்கிதேவன் அவற்றைக் 
கொண்டுபோய் அவரவர்களுக்குச் செலுத்தி விடுவான் என் 
பது அவர்கள் நம்பிக்கை. இப்பொழுதுங்கூட ஹிந்துக் 
களின் வீடுகளில் நடக்கும் சுபாசுப கருமங்கள் பலவும் 
அக்நியின் முன்னிலையிற்றான் நடந்து வருகின்றன . 

ஸிந்து நதிக்கரையில் வசித்து வந்த ஆரியர்கள் தாங் 
கள் செய்த சண்டைகளைப் பற்றியும் , தாம் வணங்கி வந்த 
தெய்வங்களைப்பற்றியும் புகழ்ந்து பாடி யிருக்கிறார்கள் . அந் 
தப் பாடல்கள் தாம் ' ருக்வேதம் ' என்று வழங்கும் முதல் 
வேதமாகும் . எழுதத் தெரியாததனால் அப்பாடல்கள் கர்ண 
பரம்பரையாக வந்து , பிற்காலத்தில் எழுதி வழங்கப்பட்டு 
வருகின்றன . இதற்கு முந்திய நூல் உலகத்திலில்லை யென் 
பது பல மேதாவிகளின் தீர்மானமான கொள்கை . இந்த 
ருக்வேதத்திலிருந்து அக்காலத்திய ஆரியர்களின் நடை , 
பாஷை , கொள்கை முதலியனவும் , அவர்களுடைய அரச 
வம்சங்கள் , சண்டைகள் முதலியனவும் விளங்குகின்றன . 
விசுவாமித்தாருடைய சகாயத்தைக் கொண்டு சண்டைக்கு 
வந்த பத்துக் கூட்டத் தலைவர்களை ஸுதாஸ் என்னும் ஒரு 
அரசன் வசிஷ்டருடைய உதவியைப் பெற்று ஜயித்தான் 
என்று சொல்லப்பட்டிருக்கிறது . இந்த ருக்வேதத்திற் 
சொல்லப்பட்ட யாவும் கிறிஸ்து பிறப்பதற்குச் சுமார் 2,000 
பெற்றன வென்பது பல சரித்திராதிபர்களுடைய அபிப்பிரா 
யம் . ' பால கங்காதர திலகர் ' என்னும் வேதியர் ருக் 
வேத ஆரியர் காலத்தைக் கி . மு 6,000 முதல் கி . மு 4,000 
வரையில் என வரையறுத்திருக்கிறார் . 


நாளடை 


4. வட இந்திய ராஜ்யங்கள் 
திராவிடர்கள் தென்னிந்தியாவிலன்றி வட இந்தியா 
விலும் பாவி யிருந்தார்களென்று முன்னமே சொல்லப் 
பட்டிருக்கின்றதல்லவா ? வட இந்தியத் திராவிடர்களுக்கும் 
அவர்களுக்குப் பிந்தி அவர்களினின்றுமே ஏற்பட்ட ஆரியர் 
களுக்கும் ஒழுக்க வேறுபாடு முதற் காரணமாக 
வில் வித்தியாசங்கள் பெருகிப் பல சண்டைகள் நடந்து 
வந்தன . அந்தச் சண்டைகளில் ஆரியர்களே பெரும்பாலும் 
ஜயமடைந்து வட இந்தியா முழுவதும் பாவிப் பிரபல 
மடைந்துவிட்டார்கள் . ஹிந்துஸ்தானத்தில் 

கங்காநதி 
தீரத்தில் ஆரியர்கள் சண்டையினாலும் , சமாதானத்தினாலும் 
தங்களுடைய அதிகாரத்தை நிறுத்தித் திராவிடர்களைத் 
தம்முளடக்கிக் கொண்டு நாளடைவில் முன்னேற்றத்தை 
யடையலானார்கள் . என்றால் , அக்நியை முதற் றெய்வமாகக் 
கொண் டொழுகினவர்கள் நாளாவட்டத்தில் அநக்நிகளை 
வென்று விட்டார்கள் என்பது தான் தாத்பரியம் . 

நீர் வளம் நிலவளங்களை யுடையதும் தேகாரோக்கியம் 
பொருந்தியதுமான கங்காநதி தீரத்தில் ஆரியர்கள் பல ராஜ் 
யங்களை ஏற்படுத்திக் கொண்டார்கள் . குடும்பங்கள் பெரு 
கப் பெருக அவற்றின் பாதுகாப்பின் சம்பந்தமான வேலை 
களும் அப்பொழுதைக் கப்பொழுது பெருகி வளரு மென் 
பதில் ஆச்சரிய மில்லை யல்லவா ? அதனால் அவர்கள் அப் 
பொழுது தங்களுக்குள் இரண்டு தொழிற் பிரிவினைகளை நிய 
மித்துக் கொண்டார்கள் . அதற்கிணங்க , அவர்களி லொரு 
வகுப்பினர் தாங்கள் விருத்திக்குக் கொண்டு வந்த ராஜ்யங் 
களைப் பிறர் அபகரித்துக் கொள்ளாதபடி பாதுகாத்து 
வந்தார்கள் . அல்லாமலும் தங்கள் ஜனங்கள் பேராசையினா 
லும் , பொறாமையினாலும் பிறர் பொருள் , உரிமை முதலிய 
வற்றை அநியாயமாகக் கைப்பற்றிக் கொள்ளாதபடி அவர் 
களுக்குள் அமைதியை யுண்டுபண்ணச் சில நிபந்தனைகளை 
ஏற்படுத்தினார்கள் . அதன்றியும் , சிற்சில சமயங்களில் அவ் 
வமைதி முதலியவற்றை முற்றிலுஞ் சிதறுண்டு போகும் 

2 


18 


இந்திய சரித்திரம் 


படித் திடீரென்று மேல்விழுந்து தாக்கி உபத்திரவங்களை 
உண்டுபண்ணி வந்த ஆதி குடிகளுடன் சண்டையிட்டு அவர் 
களை ஜயித்துத் தங்களையும் தங்களுடைய ராஜ்யங்களையும் 
பாதுகாத்துவந்தார்கள் . 

மற்றொரு வகுப்பினரோ அவர்கள் பாரம்பரியமாக 
நடத்தி வந்த தெய்வ வணக்கம் , பலி , பிரார்த்தனை முத 
லான பூஜைகளைச் சரியான காலங்களில் நிறைவேற்றி , ஜனங் 
களின் பொது நன்மையின் பொருட்டுக் கடவுளாதருளைச் 
சம்பாதித்து வந்தார்கள் . என்மூல் , எதிர்த்து வந்த பகை 
வர்களைக் கொன்றும் , அவர்களை அபஜயப் படுத்தி யோட்டி 
யும் , ஜனங்களுக்குள் அமைதியை உண்டுபண்ணி அவர்கள் 
வாழ்க்கை சந்தோஷமும் தெளிவும் பொருந்தி விளங்குவ 
தற்காக ஜன சமூகத்தை யடக்கியாளுந் தொழிலின் பொருட் 
டுச் சிலர் நியமிக்கப்பட்டார்கள் . தங்கள் நாடுகளுக்கும் , 
குடும்பங்களுக்கும் இடி , மின்னல் , மழை , காற்று , நெருப்பு, 
நோய் முதலியவற்றினால் துன்பம் நேரிடாம லிருக்கும் 
பொருட்டும் , அவை யாவும் வளர் பிறையைப் போலத் தின 
மும் விருத்தியாவதன் பொருட்டும் , தினந்தோறும் , காலை , 
நண்பகல் , மாலை என்ற மூன்று வேளைகளிலும் தெய்வ வணக் 
கஞ் செய்யவும் , விசேஷ காலங்களில் விரதமிருந்து பிரார்த் 
தனை நடத்தவும் , நெருப்பின் முன்னிலையில் பலிகள் கொடுத் 
துப் பூஜைகள் பண்ணவும் சிலர் 

சிலர் நியமிக்கப்பட்டார் 
கள் . மற்றவர்கள் அந்த இரண்டு தொழிலினர்களுக்கும் 
அடங்கி , அவர்கள் கட்டளையை மேற்கொண்டு , அவர் 
களுக்கு உதவியாக இருந்து வரத் தொடங்கினார்கள் . 

இந்தத் தொழிற் பிரிவினைகள் முதலில் சௌகரியத்தின் 
பொருட்டே ஏற்பட்டனவாயினும் , அவைகள் நாளடைவில் 
அவர்கள் ஒருவருக்கொருவர் வித்தியாசம் பாராட்டிக் 
கொள்வதற்கும் அடிப்படையாயின . தொழிற் பிரிவினை 
ஏற்பட்ட முதற் காலத்தில் அவர்களுக்குள் எவ்விதமான 
பேதமும் இருந்ததில்லை . கொஞ்சங் கொஞ்சமாக வித்தி 
யாசங்கள் தோன்றி வளர்ந்து பெருகிப் போனபடியினால் 
அவ்விரண்டு தொழிலாளர்களும் அப்படியே இரண்டு தனி 


வட இந்திய ராஜ்யங்கள் 


19 


ஜாதிகளாக நின்று விட்டார்கள் . அவர்கள் 

தான் பிற் 
காலத்தில் க்ஷத்திரியர் என்றும் , பிராமணர் என்றும் சொல் 
லப்பட்டுவருகிறார்கள் . 

ருக்வேத காலத்தில் சிறிதும் ஜாதி வித்தியாசம் கொண் 
டிராத ஆரியர்களுக்குள் அதற்குப் பிந்திய காலத்தில் அதா 
வது சுமார் கி . மு . 1400 முதல் கி . மு . 600 - க்குள் ஜாதி 
பேதம் என்பது மிகவும் உறுதியாக ஏற்பட்டுப் போயிற்று . 
ஜாதி பேதங்கள் இவ்விரண்டுடன் நில்லாமல் நாளடைவில் 
இன்னமும் பெருகத் தலைப்பட்டன . வாணிபமும் , வியவ 
சாயமும் செய்து நாட்டின் செல்வத்தை வளர்த்து வந்த 
வர்கள் வைசியர் என்று தனிப்பட்ட ஒரு ஜாதியாராகவும் , 
மலே குறித்த மூன்று வகுப்பினர்களுக்கு மடங்கி , அவர் 
களுக்குத் தொண்டு செய்தும் , நிலங்களைப் பண்படுத்தியும் , 
உழுது பயிர் செய்துவந்த சாதாரண ஜனங்கள் சூத்திரர் 
என்று ஒரு வேறு ஜாதியாராகவும் ஏற்பட்டார்கள் '. 

பொது நன்மையின் பொருட்டும் , ஜன சமூகத்தின் 
சௌகரியத்தின் பொருட்டும் , அவரவர்கள் செய்துவந்த 
தொழிற் காரணமாக முதலில் ஏற்பட்ட பிரிவினைகளை ஜாதி 
களெனப் பெயரிட்டு , அவற்றுள் உயர்வு தாழ்வாகிய வித்தி 
யாசங்கள் உள்ளனவாக மதித்து , வாக்குவாதங்கள் பண்ணி 
யும் , சண்டை சச்சரவுகளைச் செய்தும் வருவதற்குப் பேதை 
மையை யன்றி வேறு காரணமிருப்பதாகக் கருதுவதற்கிட 
மில்லை . 

தொழிற் பிரிவினைகள் ஏற்பட்ட பின்பு ஆரியர்கள் 
அவரவர்கள் ஏற்றுக்கொண்ட தொழில்களையே முற்றிலுங் 
கவனித்துவந்து அந்தத் தொழில்களிற் செம்மையாகப் 
பயின்று , அவற்றில் மிகவும் மேம்பாடடைந்து விளங்கினார் . 
கள் . எவ்விதமான கவலையுமில்லாமல் சுகமாக ஜீவனஞ் 
செய்துவந்த இரண்டாவது வகுப்பினராகிய புரோகிதர்கள் 
கல்வி கேள்விகளிலும் , தெய்வ வணக்கத்திலும் , வேதமோது 
வதிலும் , யாகங்கள் செய்வதிலும் மிகுந்த தேர்ச்சியை 
யடைந்தார்கள் . அவர்கள் தங்களுடைய மேன்மையைக் 
கருதிப் புதிது புதிதாகப் பல்வேறு சடங்குகளை உண்டு 


20 

இந்திய சரித்திரம் 
பண்ணிக்கொண்டு , அவற்றைச் செய்தாலன்றி முக்தியடைய 
முடியாதென்றும் , பாவங்களைப் போக்க முடியாதென்றும் 
அனைவருக்கும் உபதேசித்து வரத் தலைப் பட்டார்கள் . 
சடங்குகளும் , யாகங்களும் பெருகப் பெருக , அவற்றைச் 
செய்வதற்கான முறைகளும் தந்திரங்களும் அதிகரிக்க 
லாயின . 

அவற்றையெல்லாம் விவரித்துச் சொல்லும் 
நூலுக்கு ‘ யஜுர்வேதம் ' என்று பெயர் . யாக காலங் 
களில் தேவதைகளைச் சந்தோஷப்படுத்துவதற்காகவும் , 
செய்பவர்களின் களிப்பிற்காகவும் அப்பொழுது வீணா 
கானத்துடன் பாடிவந்த இனிய வேதப் பாசுரங்கள் யாவும் 
“ ஸாமவேதம் ' என்னும் பெயர் பெற்று விளங்கின . 


பழைய குடிகளின் பழக்கங்களிற் சில அவ்வாறே மாறு 
படாமலிருந்து வந்ததனால் சாமான்ய ஜனங்கள் பேய் , 
பிசாசு , சூன்யம் முதலியன உண்டென்றும் , அவற்றை மந் 
திரங்களினால் போக்கக் கூடுமென்றும் , பகைவர்களையும் ,, 

பாதிகளையும் , விஷங்களையுங்கூட மந்திர பலத்தினால் 
ஜயிக்கக் கூடுமென்றும் எண்ணினார்கள் . அதனால் , அவற்றிற் 
கான மந்திரங்களையும் , சண்டை செய்யும் மந்திரங்களையும் 
ஒன்றாகத் திரட்டிப் பிறகு அவற்றை ' அதர்வ வேதம் ' என் 
னும் பெயருடன் வெளியிட்டார்கள் . 

ஆரியர்கள் நான்கு வகுப்புக்களாகப் பிரிந்திருந்தாலும் 
மொத்தத்தில் ஒரே மதத்தைத் தழுவியும் , ஒரே விதமான 
சடங்குகளைச் செய்தும் , தங்கள் பழைய தெய்வங்களையே 
வணங்கியும் வந்தார்கள் . நாளடைவில் பிராமணர்களின் 
உதவியில்லாமல் மற்ற வகுப்பினர்களுக்கு எந்தவிதமான 
சடங்குகளையும் சொந்தமாகச் செய்துகொள்ள முடியாமற் 
போயிற்று . அந்தக் காரணத்தினால் புரோகிதர்களுக்கு அந் 
தஸ்தும் , ஆதிக்கியமும் பெருகி, முடிவில் அவர்களுக்கு மதச் 
சடங்குகளே ஒரு பெருந் தொழிலாக ஏற்பட்டு விட்டது . 
அன்றியும் , புரோகிதர்களான பிராமணர்கள் நாள் செல்லச் 
செல்ல கல்வி கேள்விகளினாலுண்டான பெருமையினாலும் , 
சாஸ்திராப்பியாசங்களினாலும் , வைதிகச் சடங்குகளை முன் 


வட இந்திய ராஜ்யங்கள் 


21 


னின்று நிறைவேற்றுவதனாலும் முதல் வகுப்பினராக மதிப் 
படையத் தொடங்கினார்கள் . 

பிராமணர்கள் க்ஷத்திரியர்களுக்கும் , வைசியர்களுக்கும் 
குறித்த வயதில் உபநயனம் செய்வித்துத் தங்களைப் 
போலவே அவர்களையும் , த்விஜர்களாக்கினார்கள் . த்விஜர் 
என்பதற்கு இரு பிறப்பினையுடையவர் என்று பொருள். 
தாய் வயிற்றிலிருந்து பிறப்பது ஒன்று , உபநயனம் முத 
லான சடங்குகளால் அடையும் பிறப்பு மற்றொன்று . இந்த 
த்விஜர்கள் மட்டில்தாம் வேதங்களை யோதலாம் . 

ருக் வேத காலத்திலிருந்தது போலவே , ஆரியர்கள் பற் 
பல தெய்வங்களைக் கொண்டாடி வந்தார்களேனும் , அவர் 
களில் அறிவு மிகுந்த சிலர் ஆதியந்தமில்லாமல் சுயம்புவா 
யிருக்கிற கடவுள் ஒருவரே யென்றும் , அவருக்கு ஆக்கல் , 
அளித்தல், அழித்தல் ஆகிய மூன்று தொழில்களும் 
பொருந்தியவை என்றும் உணர்ந்திருந்தார்கள் . அவ்வாறு 
உணர்ந்தவர்கள் " ராஜஸம் , ஸாத்விகம் , தாமஸம் என்ற 
மூன்று குணங்களிலிருந்தும் அந்த மூன்று தொழில்களும் 
உண்டாயின . அந்தக் கடவுள் படைத்தற்றொழிலைச் செய் 
யும் பொழுது பிரமன் என்றும் காத்தற்றொழிலைச் செய்யும் 
பொழுது மகாவிஷ்ணு என்றும் , ஸம் ஹாரத் தொழிலைச் 
செய்யும் பொழுது பரமசிவன் என்றும் பெயர் பெறுகிறார் , ' ' 
என்று கூறலானார்கள் . கடவுளினுடைய குணங்களை 
ஆராய்ச்சி செய்யத் தொடங்கின தினின்றும் ,சிருஷ்டிப் 
பொருள்களுக்கும் சிருஷ்டி கருத்தாவிற்கு முள்ள சம்பந் 
தத்தைக் கண்டறிய முயன்றதினின்றும் அவர்களுடைய 
வேதாந்தங்கள் ஏற்பட்டன . 

வேதங்களையும் , யாகங்களுக்கான சடங்குகளையும் , பிரா 
மணர்கள் தாம் நன்றாகக் கற்றிருந்தார்களானாலும் , கல்வி 
அவர்களோடு மட்டில் நின்றுவிடவில்லை. அப்பொழுது 
அவர்களுடன் கல்வி கேள்விகளிலும் ஆத்மஞானத்திலும் 
போட்டி போடவல்ல க்ஷத்திரியர்களு மிருந்தார்கள். 
விதேகராஜ்யத் தரசரான ஜநகமகா ராஜரிடம் பலர் கற்றுத் 
தெளிந்தார்கள் . க்ஷத்திரிய அரசர்கள் தமக்குள் ஒருவரோ 


22 


இந்திய சரித்திரம் 


டொருவர் சண்டை யிட்டார்களேனும் , அவர்கள் நாடுகளி 
லிருந்த கலாசாலைகளுக்கு யாதொரு பயமுமின்றி விரோதி 
நாட்டினின்றும் மாணாக்கர்கள் சென்று கல்விகற்று வந்தார் 
கள் . நாட்டின் சண்டைகள் இவர்களுக்கு எவ்விதமான 
தீங்கையும் இழைத்தில . யாகங்களும் , சடங்குகளும் அதி 
கரிக்க , அதிகரிக்க அவற்றின் சம்பந்தமான அநேக அரிய 
பெரிய விஷயங்களை ஆரியர்கள் எளிதில் கற்கத் தொடங்கி 
னார்கள் . அவர்கள் யாகத்தின் பொருட்டு ஆடுமாடுகளைக் 
கொன்றதனால் , அதினின்றும் அவற்றின் உடல் உறுப்புக் 
களின் அமைப்பையும் , சஸ்திர சிகிச்சையையும் தெரிந்து 
கொண்டார்கள் . யாகங்களைத் தொடங்குவதற்குச் சுப 
முகூர்த்தங்கள் இன்றியமையாதன வென்று அவற்றை 
நிச்சயிக்கும் பொருட்டுச் சூரியன் முதலான கிரகங்களின் 
சம்பந்தமான வான சாஸ்திரத்தில் பயிலத் தொடங்கினார்கள் . 
பலிபீடங்களையும் , யாகசாலைகளையும் , தேவாலயங்களையும் 
அமைப்பதன் பொருட்டு அவர்களுக்குப் பூகணித சாஸ்திரம் 
தெரியவேண்டியது அவசியமாயிற்று .எப்படி யெனில் , யாக 
குண்டங்களும் , பலிபீடங்களும் உருவில் வேறுபட்டு அள 
வில் ஒத்திருக்க வேண்டியிருந்ததனால் , அவர்கள் முக்கோண 
அளவிற்குச் சரியான வட்டத்தையும் , வட்டத்திற்குச் சரி 
யான சதுரத்தையும் , சதுரத்திற்குச் சமமான அரைவட்டத் 
தையும் அமைக்கக் கற்றுக்கொண்டார்கள் . 

கணக்கில் முழு 
எண்களையன்றிப் பின்னங்களையும் கவனிக்கவேண்டி யிருந்த 
தனால் , அவர்கள் தசாபின்னக் கணக்கைக் கண்டுபிடித்தார் 
கள் . வேதங்களையும் , யாகமந்திரங்களையும் சரியான ஸ்வரத் 
துடனும் , உச்சரிப்புடனும் சொல்ல வேண்டியதனால் , அவர் 
கள் உச்சரிப்புச் சாஸ்திரத்தை ஏற்படுத்தினார்கள் . இவற்றை 
யல்லாமல் , அவர்கள் தங்கள் அனுபவத்தினால் வைத்தியம் , 
வியாகரணம் , காவ்யம் , சட்டம் முதலிய கலா சாஸ்திரங்களை 
யும் நுட்பமாக ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்து அவற்றில் 
தேர்ச்சி பெற்றார்கள் . 

அவர்கள் இந்தவிதமாகத் தேர்ச்சி யடைந்ததற்குக் 
காரணம் கங்காநதி தீரத்தின் செழிப்பும் , அவர்களுக் கேற் 


வட இந்திய ராஜ்யங்கள் 


23 


பட்ட அவகாசமும் தான் . ஹிந்து மதம் என்றும் , பிராமண 
மதம் என்றும் வழங்குகின்ற ஆசார அநுஷ்டானங்களோடு 
கூடியதான உயர்ந்த மதம் பிறந்ததும் கங்காநதி தீரத்தி 
லேயே . ஆரிய வொழுக்கத்தின்பாற் பட்ட ஜனங்கள் கல்வி , 
கேள்விகளிலும் , நாகரிகத்திலும் மிகுந்த தேர்ச்சியை 
யடைந்து உயர்நிலை பெற்றிருந்தார்க ளென்றால் , இந்நாட் 
டுப் பழங் குடிகளே அவ்வாறு மேன்மையை யடையலானார் 
கள் என்று கொள்ள வேண்டுமே யன்றி , அவர்களையொரு 
தனி ஜாதியாராக எண்ணுவதற்குத் தகுந்த காரணங்கள் 
இல்லை. 

கங்காநதி தீரத்தில் ஆரியர்கள் அநேக ராஜ்யங்களை 
ஸ்தாபித்தார்க ளென்று ஏற்கெனவே சொல்லப்பட்ட தல் 
லவா ? அவைகளில் குரு , பாஞ்சால , கோசல , விதேக ராஜ் 
யங்கள் தான் முக்கியமானவை . 

குரு வம்சத்தினரது ராஜ்யம் கங்காந்தியின் மேற்பாகத் 
திலிருந்தது . அதற்கு ஹஸ்தினாபுரம் என்பது தலைநகர் .. 
குருவம்சத்தினர் சந்திரகுலத் தரசர்களென வழங்கப்பட்டு 
வந்தார்கள் . இவர்களுடைய முன்னோர்கள் தான் ஸிந்து 
நதி தீரத்தில் பத்துக் கூட்டத்தினரிற் சேர்ந்து ஸுதாஸ் 
மன்னவரோடு சண்டை செய்தார்கள் . 

பாஞ்சால ராஜ்யம் அதற்குக் கீழமைந்திருந்தது . கன் 
னோசிக் கருகிலிருந்த காம்பில்யா' என்பது அதன் முக்கிய 
பட்டணம் . 
அதற்கும் கிழக்கில் கோசல ராஜ்யம் இருந்தது . 

அந் 
நாட்டரசர்கள் சூரியகுலத்தைச் சேர்ந்தவர்களென்று கரு 
தப்பட்டு வந்தார்கள் . கோசல ராஜ்யத்தின் தலைநகரம் 
* அயோத்தி . ' 

விதேகராஜ்யம் என்பது கோசலநாட்டிற்குங் கிழக்கில் 
இருந்தது . அதன் முக்கியபட்டணம் மிதிலை . அந்தாட் 
டாசரான ஜநகரென்பவர் கல்விக்கடல் . 

இந்த ராஜ்யங்களைப் பற்றின பல விவரங்கள் நமக்குப் 
பெரும் பேறாகக் கிடைத்துள்ள இரண்டு ஒப்புயர்வற்ற 


24 


இந்திய சரித்திரம் 


இதிகாசங்களிலிருந்துதான் புலப்படுகின்றன . 

அவற்றி 
னின்றும் நாம் சரித்திர சம்பந்தமான உண்மையைக் கற் 
பனைகளி னின்றும் வேறுபடுத்தி மிகுந்த ஜாக்கிரதையாகக் 
கண்டறிய வேண்டும் . 


5. இதிகாசங்கள் 
ஐந்தாவது வேதமென ஹிந்துக்கள் புகழ்ந்து கொண் 
டாடும் மகாபாரதம் , குருவம்சத்திற் பிறந்த திருதராஷ்டிரன் , 
பாண்டு என்னும் இரண்டு சகோதரர்களின் புதல்வர்களான 
துரியோதனன் முதலான நூறு பெயர்களுக்கும் , பாண்ட 
வர்கள் ஐவருக்கும் ஹஸ்தினாபுரத் தரசைப் பற்றி ஏற்பட்ட 
விரோதங் காரணமாகக் குருக்ஷேத்திரம் என்னுமிடத்தில் 
பதினெட்டு நாட்கள் வரையில் நடந்த அகோர யுத்தத்தை 
யும் அதில் சொல்லரிய கஷ்டங்களையெல்லாம் அனுபவித் 
தும் தருமநெறி தவறாது நடந்தொழிகின பாண்டவர்பால் 
பகவானிருந்து அவர்களுக்கு வெற்றியை யுண்டுபண்ணிய 
தையும் விவாமாய்ச் சொல்லுகின்றது . 

அந்நூலில் கங்காந்தி தீரத்திலிருந்த ஆரியர்களின் 
நடை , யுடை , பாவனைகளும் , ஆசார , அநுஷ்டானங்களும் 
கூறப்பட்டுள்ளன . அன்றியும் , அதில் தந்தையின் இன் 
பத்தை நாடி அரசுரிமையைத் துறந்து பிரம்மசரிய விரதம் 
பூண்ட ராஜதந்திரங்களில் வல்ல பீஷ்மரைப்பற்றியும் , நம் 
பிக்கையும் பக்தியும் உருவெடுத்தாற்போன்ற ஒப்புயர்வற்ற 
அருச்சுனனைப் பற்றியும் , ஈகைக்குந் தயைக்கும் பழமொழி 
யாக வழங்கிவரும் கர்ணனைப்பற்றியும் , இன்னும் இவர்களைப் 
போன்ற பல சிறந்த வீரர்களைப்பற்றியும் நாம் படிக்கலாம் . 
இவைமாத்திரமல்ல . நளன் - தமயந்தி , சாவித்திரி -சத்திய 
வான் , சகுந்தலை - துஷ்யந்தன் , ஹரிச்சந்திரன் - சந்திரமதி , 
கிருஷ்ணார்ஜுனர் ஆகிய இவர்களைப் பற்றின சிறந்த நீதி 
களைப் புகட்டும் கிளைக்கதைகளும் அதில் உள்ளன . 

அந்த நூல் 18 பருவங்களாகப் பிரிக்கப்பட்டுள்ளது . 
அதைப் பல பெயர்கள் வெவ்வேறு காலத்தில் செய்தார்க 


இதிகாசங்கள் 


25 


ளென்றும் , அவற்றையெல்லாம் வியாசர் ஒன்றாகத் தொகுத் 
தார் என்றும் ஏற்படுகிறது . ஸ்ரீ கிருஷ்ணபகவான் அர் 
ஜுனனுக்கு யுத்தமுனையில் உபதேசம் செய்ததாகச் சொல் 
லப்படுவதும் ஆத்ம தத்துவங்களடங்கிய 'பகவத்கீதை' என் 
னும் பெயரை உடையதும் , பல பாஷைகளிலும் மொழி 
பெயர்க்கப்பட்டு அநேகராலும் இன்றும் கொண்டாடப்படு 
வது மாகிய மிகச் சிறந்த நூல் அந் நூலில் அடங்கியதே 
யாகும் . பகவத்கீதை பிற்காலத்திற் செய்யப்பட்டு மகா 
பாரதத்திற் சேர்க்கப்பட்டது என்பது சிலருடைய அபிப் 
பிராயம் . 

இராமாயணம் என்னும் மற்னொரு இதிகாசம் சூரிய 
குலத்திற்றோன்றிக் கோசலநாட்டை ஆண்டுவந்த தசரதச் 
சக்ரவர்த்தியின் குமாரனான இராமன் சரித்திரத்தைக் கூறு 


வது . 


கற்புக்காசியான சீதாதேவியாரின் ஜீவிய சரித்திரத்தை 
யும் , கருணையங்கடலாய்ச் சத்தியமே உருவெடுத்தாற் 
போன்ற இராமருடைய கதையையும் அறியாத ஹிந்துக் 
கள் இருக்கமாட்டார்கள் என்பது நிச்சயம் . பெண்கள் 
சீதாதேவியாரையும் , பிள்ளைகள் இராமரையும் பின்பற்றி 
ஒழுகுவார்களாயின் , அதனினுஞ் சிறந்ததாகக் கொள்ளக் 
கூடிய நன்மை வேறொன்று மில்லை . 

24,000 சுலோகங்களடங்கிய இராமாயண காவியம் , 
காவிய நூல்களிற் சிறந்ததென இப்பொழுதுங் கொண் 
டாடப்பட்டு வருகிறது . அதிலுள்ள எழு காண்டங்களில் 
நடுவிலுள்ள ஐந்து மட்டில் தான் வால்மீகர் இயற்றியன 
வென்றும் மற்றைய விரண்டும் பிற்காலத்திற் சேர்க்கப் 
பட்டவை யென்றும் சிலர் கருதுகின்றனர் . 
றாயினுமாகுக . ' ஓ ! வால்மீக மகாரிஷியே ! இராம சரித்திர 
மாகிய அமுத வெள்ளத்தை எவரும் பானஞ்செய்து உய்யு 
மாற்றை யுண்டுபண்ணின உம்மை யொப்பாரும் மிக்காரும் 
வேறு எவரேனும் உளரோ ? இல்லை ; இல்லை ,' என்று நாம் 
அம் முனிவரைப் போற்றுதல் வேண்டும் . 


அது எவ்வா 


26 


இந்திய சரித்திரம் 


இந்த இரண்டு காவியங்களின் காலத்தைச் சரித்திர 
நிபுணர்கள் கண்டுபிடிக்க முடியாமல் திகைக்கின்றனர் . ஹிந் 
துக்களிற் பலரும் இராமாயண காலம் முந்தியதென்றும் , 
பாரதகாலம் பிந்திய தென்றும் கருதிக் குருக்ஷேத்திரத்தில் 
நடந்த சண்டை சுமார் கி.மு. 3102 - ல் செய்யப்பட்டது 
என்றும் எண்ணுகிறார்கள் . மற்றுஞ் சிலர் இராமாயண காவி 
யத்திற் கூறப்பட்டுள்ள மனிதர்கள் கல்வி கேள்விகளிலும் , 
நாகரிகத்திலும் மேம்பட்டவர்களாகக் காணப்படுவதுடன் , 
தென்னிந்தியப் படை யெழுச்சியைப் பற்றியும் அந் நூல் 
சொல்லுவதனாலும் , மகாபாரதத்திற் கண்டுள்ள ஜனங்களின் 
நடவடிக்கைகளும் , பழக்கங்களும் முரட்டுத்தன்மை பொருந் 
தியனவாக இருப்பதனாலும், மகாபாரதகாலம் இராமாயணத் 
திற்கு முந்தியது என எண்ணுகிறார்கள் . எந்தவித அபிப் 
பிராயத்திற்கும் போதுமான யாவரும் ஒப்புக்கொள்ளக் 
கூடிய சான்றுகள் கிடைத்தில . 


ண 


6. சமண பௌத்த மதங்கள் 
கங்காநதி தீரத்திலிருந்த ஆரியர்கள் நாகரிகத்திலும் , 
கல்வி கேள்விகளிலும் மிக்க மேம்பா டடைந்திருந்தார்க 
ளென்று ஏற்கெனவே சொல்லப்பட் டிருக்கின்ற தல்லவா ? 
அவர்கள் நாளடைவில் ஆத்ம ஞானத்திலும் மிக்க தேர்ச்சி 
யடையலானார்கள் . 

உண்டு , களித்து , நாதத்துடன் ஸாமகானஞ் 
செய்து வந்த ஆரியர்களுக்குள் சிலர் மனிதர்கள் படுந் துன் 
பங்களையும் துயரங்களையுங் கண்டு வருந்தின தல்லாமல் , 
யாக்கை , ஆக்கம் , சுகம் , சௌந்தரியம் முதலான யாவும் 
அநித்யமானவைக ளென்றும் , அவை மானிடர்களுக்குச் சம 
மாக அளிக்கப்படாமல் அதிகமாகவுங் குறைவாகவு மிருந்து 
வருவதைக் கண்டுப் பிறவியைத் துன்பமென்றும் , வாழ்க்கை 
யைப் பயனற்றதென்றும் தீர்மானித்துப் பிறவித்துன்பத்தி 
னின்றும் நீங்குவதற்கான மார்க்கத்தைக் கண்டு பிடிக்க 
வேண்டுமென்று முயன்று வந்தார்கள் . அம் முயற்சியில் 
சிலர் உலகத்தை விட்டகன்று காடுகளிற் சென்று கொடிய 


சமண பௌத்த மதங்கள் 


27 


தவஞ் செய்யலானார்கள் . நாளடைவில் இல்லறத்தை நீத் 
துத் துறவறத்தைக் கைக்கொண்டு தான் பிறவிப் பெருங் 
கடலைக் கடத்தல் கூடும் என்னும் எண்ணம் ஜனங்களிடம் 
பரவி வரத்தலைப்பட்டது. 

துறவிகளாகாமல் எவரும் வீடுபெற வியலாது என்கிற 
இக் கொள்கை ஆரியர்களுக்குள் அதிகமாகப் பரவின 
பொழுது , அந்தணர்களுக்கு மாத்திரம் துறவு நிலை உண் 
டென்றும் மற்றவர்களுக்கில்லை என்றும் ஏற்பட்டதனால் , 
அதற்குப் போட்டியாக ' மகா வீரரும் ' 

கௌதமரும் 
க்ஷத்திரியர்களும் துறவிகளாகி வீடு பெறும் ஏற்பாடுகளை 
யமைத்தார்களென்றும் , அதற்குப் பின்பு மற்றைய ஜாதி 
யாரும் அம்முறைகளை அநுசரித்துத் துறவிகளானார்கள் 
என்றும் ஏற்படுகின்றன . இவ்வாறாகப் பௌத்தமும் , சமண 
மதமும் பிராமண மதத்துக்குப் போட்டியாக உண்டாயின . 
என்றாலும் , இவைகள் புதியமதங்களல்ல என்று சிலர் வாதிக் 
கிறார்கள் . இவ்விரண்டும் வேறு மதங்களா அல்லவா என் 
பதைப் பற்றி அபிப்பிராய பேதங்களிருந்து வந்தாலும் , 
ஆரியம் , பௌத்தம் , சமணம் என்னும் இம்மூன்று முறைகளி 
னுடைய கொள்கைகளும் மிகுந்த வேறுபாடுகளை யடைந் 
திருக்கவில்லை யென்பதும் , பிந்திய விரண்டும் முந்திய ஆரிய 
மதத்திலிருந்தே பிரிந்து ஏற்பட்டவைகளென்பதும் பலரும் 
ஒத்துக்கொள்ளக் கூடிய விஷயங்களாம் . பரத நாட்டி 
லிருந்த எண்ணிறந்த முறைகளில் இவை சில என்பது தான் 
உண்மையான கொள்கையாம் . 

சமணம் என்னும் மதம் கி.மு. 599 - ல் அவதரித்த 
மஹா வீரர் என்னும் பெயர் பூண்ட வர்த்தமானரால் கண்டு 
பிடிக்கப்பட்டது . அவர் க்ஷத்திரிய ஜாதியைச் சேர்ந்தவர் . 
சித்தார்த்தர் என்னும் பிரபுவின் புதல்வர் . அவர் விதேக 
ராஜ்யத்தின் தலை நகரான வைசாலி என்னும் நகரத்தைச் 
சார்ந்த ஒரு கிராமத்திற் பிறந்தவர் . 

அவருக்குச் சுமார் முப்பது வயதானபொழுது உல 
கத்தை நீத்துத் துறவறம் பூண்டனர் . சுமார் 12 - வருஷங்க 
ளளவும் அவர் திகம்பரராய் அங்குமிங்கும் அலைந்து திரிந்து 


28 


இந்திய சரித்திரம் 


தாம் உண்மை யறிவைப் பெற்று விட்டதாகச் சொல்லி 
மகா வீரர் ' என்றும் , ' ஜினர் ' என்றும் வேறு பெயர் 
களை வைத்துக்கொண்டார் . கோசல , விதேக, மகத ராஜ் 
யங்களில் அவர் சஞ்சரித்தபொழுது , நூற்றுக் கணக்கான 
க்ஷத்திரியர்கள் அவரைப் பின் பற்றி அவருக்குச் சிஷ்யர்க 
ளானார்கள் . மகத ராஜ்யத்தை யாண்ட சைசுநாக வம்சத் 
தைச் சேர்ந்த பிம்பிசாரரும் , அவர் மகன் , அஜாதசத்ருவும் , 
னரைச் சந்தித்துச் சம்பாஷித்தனரெனத் தெரிவிக்கும் சில 
கற்பனைக் கதைகள் இப்பொழுதும் இருந்து வருகின்றன . 
கி.மு. 527 - ல் , அவர் தமது எழுபத்திரண்டாவது வயதில் 
பாவா என்னுமிடத்தில் தேக வியோகமானார் . 

சமண மதத்தில் ஜாதிபேத மில்லாமல் எல்லா மதத் 
தினரும் , மிலேச்சருங் கூடச் சேர்ந்து முக்தி பெறலாம் 
என்று அவர் போதித்து வந்தார் . பிறவித் துன்பத்தை 
யொழிக்க வேண்டுமானால் ஜினரையும் , அவருடைய உப 
தேசங்களையும் நம்புவதல்லாமல் , ஒருவன் தீச்செயல்களையும் , 

டுமைகளையும் நீத்து , மனத்தினாலும் பாபகாரியங்களை 
நினையாதவனாய் உலகப் பற்றுகளை விட்டுத் தரும நெறியில் 
நடந்தொழுக வேண்டும் . சிலர் இல்லறத்தை விட்டகலா 
மல் , அவர் போதித்து வந்த உண்மைகளை மட்டில் அநுஷ் 
டித்தும் , மற்றுஞ் சிலர் தரும் வழியில் நடந்தொழுகினதே 
யல்லாமல் துறவறம் பூண்டும் அவருக்குச் சிஷ்யரானார்கள். 
இவர்களிற் பிந்தியவர்கள் தாம் முக்தியடைய இயலும் 
என்றாலும் , முந்தியவர்களும் முக்தி மார்க்கத்தில் வெகு தூரரம் 
செல்லக்கூடும் என்பதும் ஜினருடைய அபிப்பிராயம் . இவ் 
விரண்டு வகுப்பினர்களும் ஒற்றுமையோடு வாழ்ந்து வந்த 
தல்லாமல் , இல்லறம் நடத்தி வந்தவர்கள் துறவிகளுக்கு 
உற்ற துணைவர் களு மானார்கள். சமணர்கள் ' அஹிம்ஸை'யை 
மிகச் சிறந்த கொள்கையாகப் பாராட்டி வந்ததனால் , அவர் 
களினால் பிற மதத்தினர்களுக்கு எவ்விதமான தீங்கும் ஏற் 
பட்டிலது . 

சமண மதத்தைச் சேர்ந்த திகம்பா , சுவேதம்பர வகுப் 
பினர்களை நாம் இப்பொழுதும் காணலாம் . அவர்களுக்கு 


சமண பௌத்த மதங்கள் 


29 


சாககியா 


எப்பொழுதும் பிராமண மதத்திலாவது , பிராமணருடைய 
நூல்களி னிடத்திலாவது விரோதம் இருந்ததாகத் தெரிய 
வில்லை . 

மகத ராஜ்யத்தின் வடமேற்கில் ஆரிய வம்சத்தைச் 
சேர்ந்த சாக்கியர்கள் என்னும் ஒரு வகுப்பினர் இருந்தார் 
கள் . அவர்களுடைய நாடு கோசல , மகத ராஜ்யங்களுக்கு 
மத்தியில் ரோஹிணி நதியைச் சார்ந்திருந்தது . 
கள் பயிர்த்தொழிலையும் , ஆடு மாடுகளை மேய்ப்பதையும் 
முக்கிய ஜீவனோபாயமாகக் கொண்டொழுகினார்கள் . அவர் 
கள் நாடு சுவேச்சாதிகாரம் பெற்றிருந்தது . சிறியவரும் , 
பெரியவரு மடங்கிய ஒரு சபையே அந்நாட்டைப் பரி 
பாலித்து வந்தது . 

ராஜரீகம் நடத்துவதும் , நியாயம் 
செலுத்துவதும் அச்சபையின் பொறுப்பு . அச்சபை கூடும் . 
பொழுது குடிகளினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வன் 
அச்சபையில் அக்கிராஸனம் வகித்துச் , சபையை நடத்து 
வான் . அம் முதல்வனுக்கு அரசனெனும் பட்டமும் உண்டு . 
ஒவ்வொரு கிராமத்திலும் அதன் பரிபாலனத்திற்கு வேண் 
டிய ஒரு சபை இருந்து வந்தது . அச்சபைகள் கிராமத் 
தோப்புக்களில் கூடித் தத்தம் பொறுப்புக்களை நிறைவேற் 
றின . இவ்விதமாகச் சாக்கியர்களுக்குள் குடியரசு ஏற்பட் 
டிருந்தது . பௌத்த மதத்தைக் கண்டு பிடித்த சித்தார்த்தர் 
அந்தச் சாக்கிய வம்சத்தினர் . அவர் கி . மு . ஆறாவது நூற் 
றாண்டின் மத்தியில் நேபாளத்திலுள்ள கபிலவஸ்து என்னும் 
நகரத்தினருகில் அவதரித்தவர் . அவருடைய தந்தை சாக் 
கிய வரசரான சுத்தோதனர் என்பவர் . சுத்தோதனர் தமது 
மனைவியரான மாயா தேவி கருப்பவதியா யிருக்கையில் அவ 
ரைக் கபிலவஸ்துவிலிருந்து அவருடைய தாய் வீட்டுக் 
கனுப்பினார் . அவ்வம்மையார் வழி நடுவில் பிரஸவ வேதனைப் 
பட்டு , ' லம்பினி தோட்டத் தில் ஓர் ஒப்பற்ற ஆண் குழந்தை 
யைப் பெற்றார் . அக் குழந்தையே உலகம் புகழும் " புத்தர் 
பிரானார் . " 

கௌதமர் என்றும் சித்தார்த்தர் என்றும் வழங்கப் 
பெற்ற அக்குழவி ஜனித்தபொழுது பல வினோதக் காட்சி 


30 


இந்திய சரித்திரம் 


பயின்று 


கள் தென்பட்டன என்று சிலர் அபிப்பிராயப் படுகிறார்கள் . 
ஒரு மகான் அக்குழந்தை ஒரு புத்தர் ஆவார் என்று 
சொன்னார் என்று சொல்லப்பட் டிருக்கிறது . 

தாயைச் சீக்கிரத்திலேயே இழந்துவிட்ட கௌதமர் 
தமது மாற்றாந்தாயினால் வளர்க்கப்பட்டு வந்தார் . அவர் 
செல்வத்திலும் , மேன்மையிலும் வளர்ந்து வந்தாரேனும் , 
க்ஷத்திரிய கலைகள் பலவற்றிலும் நன்றாகப் 
தேர்ச்சி பெற்றார் . அவருடைய தந்தையார் அவருந் தம் 
மைப்போன்று க்ஷத்திரிய தருமத்தையே கைக் கொண் 
டொழுக வேண்டுமென வெண்ணி அவருக்குப் பிணி , மூப்பு , 
இறப்பு முதலிய துன்பங்கள் கண்களிற் படா திருப்பதன் 
பொருட்டு , அவர் அரண்மனை யை விட்டு வெளியே போகும் 
பொழுது கிழவர்களாவது , நோயாளிகளாவது, கூன் , குருடு, 
செவிடு முதலான அங்கஹீனர்களாவது வீதிகளில் வராத 
படி கபிலவஸ்துவின் குடிகளுக்குத் திட்டஞ் செய்திருந்தார் . 
அவரிருப்பதற்கு ஓரழகான நந்தவனத்தின் மத்தியில் ஒரு 
சிறந்த மாளிகையையும் அமைத்துக் கொடுத்தார் . அன்றி 
யும் அவருக்கு வயது சுமார் இருபதான பொழுது அத் 
தந்தையார் அவருக்கு யசோதரை என்னும் அழகு வாய்ந்த 
ஒரு பெண்மணியை விவாகஞ் செய்து வைத்தார். சீக் 
கிரரத்திலேயே அந்தத் தம்பதிகளுக்கு ராகுலன் என்று ஒரு 
புத்திரனும் பிறந்தான் . 

லகத்தில் மனிதர் படும் கஷ்ட நஷ்டங்களைச் சிறிதும் 
அறியாமல் சுகத்திலும் , செல்வத்திலும் வளர்ந்துவந்த சித் 
தார்த்தர் ஒருநாள் வயது முதிர்ந்த ஒரு கிழவனையும் , மற் 
சொருநாள் நோயாளி யொருவனையும் , இன்ன மொருநாள் 
ஒரு பிணத்தையும் கண்டார் . அல்லாமலும் பக்ஷிகளும் ,, 
மிருகங்களும் தங்களுக்குள் சண்டையிட்டு வலியவை மெலிய 
வற்றை யடித்துக் கொன்று தின்பதையும் , மனிதர்கள் 
அவை யனைத்தையும் வதைத்துக் கொன்று உயிர்வாழ்வதை 
யுங் கண்டார் . அவர் மிகவும் மனம் நொந்தார் . அப்பொழுது 
அவருக்கு உலகத்திலுள்ள உயிர்களுடைய கஷ்டங்களைப் 
போக்கி , அவைகளுக்குச் சுகத்தை யுண்டுபண்ணுவதான 


உல 


சமண பௌத்த மதங்கள் 


31 


வழியைக் கண்டுபிடிக்க வேண்டும் என்னும் பேரவா உண்டா 
யிற்று . 

அவர் ஒரு நாள் நள்ளிரவில் அரண்மனைச் சுகங்களை 
யும் , அன்புள்ள மனைவியையும் , அருமை மகனையும் திரும்பி 
யும் பாராமல் திடீரென்று விட்டுப் பிரிந்து , ஞானத்தை 
நாடிக் காடுகளில் திரிய லுற்றார் . விலங்குகளைக் கொன்று 
யாகங்கள் செய்வது பயனற்ற காரியம் என்று அவருக்குத் 
தோன்றவும் , அவர் கல்வி கேள்விகளிற் சிறந்த இரண்டு பிரா 
மணர்களை நாடி அவர்களுடைய சகல கலைகளையும் ஐயந்திரி 
பறக் கற்றார் . அவற்றினின்றும் அவருக்குத் தாம் தேடிச் 
சென்ற உண்மை மார்க்கம் கிடைக்கவில்லை . பிறகு அவர் 
ஆறாண்டளவு ‘உருவெலா' என்னும் கானகத்தில் அகோர 
மான தவஞ்செய்தார் . அதனால் உடம்பு மெலிந்ததே 
யல்லாமல் , அவருக்கு யாதொரு பயனுங் காணக் கிடைக்க 
வில்லை . அப்பொழுது அவர் தவத்தினாலும் ஒன்றும் பய 
னில்லை எனத் தீர்மானித்தார் . பலவழிகளில் முயன்றும் அவ 
ருக்கு மெய்யறிவு உண்டாகவில்லை . என் முலும் , அவர் உண் 
மையை நாடிப் பலவருஷங்கள் வரையில் அல்லும் பகலும் 
உழைத்து வந்தார் . கடைசியில் ஒருநாள் அவருக்குத் திடீ 
ரென்று ஞானம் உதயமாயிற்று . 

முடிவில் அவர் சகலவிதமான துன்பங்களுக்கும் கார 
ணம் ஆசை என்பதை நன்றாகக் கண்டறிந்தார் . ஆன 
யொழித்துவிட்டால் எந்தவிதமான கஷ்டமும் ஜீவனை 
யணுகாது என்பதையும் அவர் நன்றாகத் தெரிந்து கொண் 
கொண்டார் . பின்பு அவர் ஆசையை யொழிக்கும் வழி 
யைக் கண்டறிய வேண்டுமென்று முயன்று வந்தார் . அவர் 
உண்மையான நம்பிக்கை , உண்மையான நாட்டம் , உண்மை 
யான பேச்சு , 

, உண்மையான 

செயல் , உண்மையான 
வாழ்க்கை , உண்மையான முயற்சி , உண்மையான 
ணம் ,உண்மையான தியானம் ஆகிய இவைகளை யொருவன் 
கைக் கொண் டொழுகினால் , அவனுக்கு ஆசை முற்றும் 
ஒழிந்து போம் என்னும் உண்மையைக் 

கண்டறிந்தார் . 
இவைகளை யல்லாமல் நீதி வழுவாமலும் , கற்றோரிடத்தில் 


சையை 


வ 


எண் 


82 


இந்திய சரித்திரம் 


மரியாதையுடனும் , மனைவி , மக்களிடம் அன்புடனும் , 
தீவினைகளை யொழித்தும் , சாந்தம் , தாழ்மை , திருப்தி , 
நன்றி யறிவு , பூத தயை முதலான குணங்களிற் பழகியும் 
அவற்றை யநுஷ்டித்தும் எல்லோரும் நடந்தொழுக வேண்டு 
மென்பபதும் அவருடைய தீர்மானமான கொள்கை . இவ்வா 
றான மெய்ஞ்ஞானம் அவருக்கு உண்டான பிறகு அவர் 
புத்தர் என வழங்கப் பெற்றார் . 

புத்தர் தாம் பல நாள் வருந்திக் கண்டறிந்த உண்மை 
களை ஜனங்களுக்குப் போதித்து அவர்களையும் உண்மை 
யறிவுள்ளவர்களாக்க வேண்டுமென்று சுமார் 45 வருஷங்கள் 
வரையில் ஊர் ஊராகச் சென்று தமது கொள்கைகளைப் பிர 
சங்கித்தார் . அவர் சென்ற சென்ற விடங்கள் தோறும் 
ஆயிரக் கணக்கான ஜனங்கள் அவரைப் பின்பற்றி அவருக் 
குச் சிஷ்யர்க ளானார்கள் . அவர்களும் அவ்வாறே பெரிய 
பெரிய பட்டணங்கள் தோறும் சென்று பௌத்த மதத் 
தின் உண்மைகளைப் போதித்து வந்ததனால் , அந்த மதம் 
பரவிச் செழிக்க வாரம்பித்தது . புத்தர் தமது தயை , 
சாமர்த்தியம் , சாந்தம் முதலான நற்குணங்களினால் கேட்ப 
வர்களின் மனத்தைக் கவர்ந்து அவர்களைத் தமது வசமாக்கிக் 
கொண்டார் . ஜாதிபேத மின்மையும் , யாக யக்யங்கள் 
இல்லாமையும் , எல்லோரும் சமம் என மதிக்கப்பட்டமை 
யும் பௌத்த மதம் எளிதிற் பரவினதற்குக் காரணங்க 
ளாம் . மிகுந்த பராக்கிரமசாலிகளான கோசல , 

மகத் 
தேசத்து மன்னர்கள் கூட அவரைக் கொண்டாடினார்கள் . 
என்றும் அழியாததான ஒப்பற்ற புகழை எவரு மறிய உல 
கத்தில் நிலைநாட்டிப் புத்தர் சுமார் கி.மு. 480 - ல் குஷநாக 
ரம் என்னு மிடத்தில் பரகதியை அடைந்தார் . 

புத்தர் காலத்திற்குப் பின்பு பௌத்த சந்நியாசிகள் 
அவருடைய மதத்தை வளர்த்து வந்தார்கள் . ஜாதி மத 
பேதங்களில்லாமல் புருஷரும் , பெண்டிரும் கூடத் துறவிகள் 
ளாகி அவரை வழிபட்டு நடந் தொழுகினார்கள். 

பௌத்தர்கள் பிராமணர்களி னின்றும் வேறு பட் 
டார்களேனும் , புத்தர் பிராமணரையாவது , அவர்களுடைய 


பாரஸிக, கிரேக்கப் படையெழுச்சிகள் 


33 


கொள்கைகளையாவது பழித்துப் பேசினது இல்லை . அவர் 
அவர்களுடன் எந்த விதமான சச்சரவுஞ் செய்யக்கூடாது 
என்றும் போதித்து வந்தார் . அதனால் , அவருடைய சிஷ் 
யர்களுள் பிராமணர்களு மிருந்து வந்தார்கள் . இக்காரணங்க 
ளினால் புத்தர் பிராமணர்களுக்கு விரோதமாய்க் கிளம்பி 
ஒரு புதிய மதத்தை ஏற்படுத்தினார் என்று கொள்ளுவ 
தற்கு இடமில்லை . அவ்விரண்டு மதங்களும் வெகு காலங் 
கள் வரையில் ஒற்றுமையாகவே இருந்துவந்தன . உற்று 
நோக்குங்கால் பௌத்த மதத்தை ஒரு நூதன மதமெனக் 
கொள்ளவும் இடமில்லை. 


7. பாரஸிக , கிரேக்கப் படையெழுச்சிகள் 

வட விந்தியா வில் ஆரியர்கள் ஏற்படுத்தின 16 ராஜ்யங் 
களில் , கொஞ்சகாலம் வரையில் கோசல ராஜ்யம் முதன்மை 
பெற்றிருந்து , பிறகு தனது முன்னேற்றத்தை இழந்தது . 
அப்பொழுது மகத ராஜ்யம் முதன்மையானதாயிற்று . 
அதன் முன்னேற்றத்திற்குச் சைசுநாக வம்சத்தினர்தாம் 
முக்கிய காரணர் . அவர்கள் சுமார் கி . மு . 600 - ல் ஆட்சி 
பெற்றனர் . சிசுநாகர் என்னும் மூல புருஷர் பெயரின் 
காரணமாக அவ்வம்சத்திற்கு அப்பெயர் வந்தது . 

சைசுநாக வம்சத்திய முதல் நான்கு அரசர்களைப் 
பற்றின விவரம் நமக்கு யாதும் கிடைத்திலது . 
528 - ல் பட்டத்துக்கு வந்த ஐந்தாவதவரான பிம்பிஸாரர் 
என்பவர் அங்க நாட்டை ஜயித்துத் தமது ராஜ்யத்திற் 
சேர்த்துக்கொண்ட தல்லாமல் , கோசல , லிச்சாவி ராஜ வம் 
சங்களிலிருந்து இரண்டு பெண்களை விவாகஞ் செய்து 
கொண்டு, அந்நாட்டரசர்களைத் தமக்குச் சிறந்த துணையாகவு 
மாக்கிக் கொண்டார் . அவர் ராஜகிருஹம் என்னும் தமது 
ராஜ்யத்தின் தலை நகரைப் புதுப்பித்தார் . அது முடிவதற்கு 
முன்னாகவே அவர் கொலையுண்டு போனார் . சுமார் கி . மு . 
500 - ல் ஸிம்ஹாஸன மேறிய அவருடைய மைந்தரும் லிச் 
சாவி மனைவியின் வயிற்றிற் பிறந்த வருமான அஜாதசத்ரு 

3 


கி . மு . 


34 


இந்திய சரித்திரம் 


வென்பவர் தாம் பட்டத்துக்கு வர விரும்பித் தமது தந்தை 
யைக் கொன்று விட்டார் என்று சொல்லப்பட் டிருக்கிறது . 
பின்னர் , குனிகர் புத்தரிடஞ் சென்று தாம் செய்த பெருங் 
குற்றத்திற்காக மிகவும் மனம் நொந்து வருந்தினாரென்றும் , 
புத்தர் பிரான் அவருக்குத் தேறுதல் சொல்லி யனுப்பினார் 
என்றும் சிலர் சொல்லுகிறார்கள் . 

அஜாதசத்ரு கோசல , விதேக ராஜ்யங்களின்மீது 
படையெடுத்துச் சென்று , அவற்றைத் தமது வசமாக்கிக் 
கொண்டார் . அவரும் கோசலநாட் டரசரின் புதல்வியை 
மணந்து தமது தந்தைக்குச் சொந்தமாயிருந்த காசி ராஜ்யம் 
தமக்குஞ் சொந்தம் என்பதை ஸ்தாபித்துக் கொண்டார் . 
அவர் கண்டகி என்னும் ஆறு கங்காநதியில் சங்கமமாகு 
மிடத்தில் ஒரு சிறந்த கோட்டையைக் கட்டினார் . அதுவே 
பிற்காலத்தில் மகத ராஜ்யத்தின் ராஜதானியான பாடலிபுரம் 
என்னும் பெரிய நகரமாயிற்று . 

பிம்பிஸாரரும் , அவருக்குப் பின் அஜாதசத்ருவும் மகத 
ராஜ்யத்தை யாண்டு வந்த காலத்தில் இந்தியாவிற்கு மேற் 
கில் பாரஸிகர்கள் மிகப் பிரபலமாகி ஒரு பெரிய ராஜ்யத்தை 
ஸ்தாபித்தும் , அதை மேன்மேலும் பெருக்கியும் வந்தார்கள் . 
டரையஸ் என்னும் பாரஸிக மன்னவர் கி . 

மு . 
கி.மு. 490 - க்கும் மத்தியில் ஆப்கானிஸ்தானம் , பெலுசிஸ் 
தானம் , மேற்பஞ்சாப் , ஸிந்து முதலிய நாடுகளை ஜயித்துத் 
தமது ராஜ்யத்திற் சேர்த்துக்கொண்டுவிட்டார் . அவர் 
இந்திய நாடுகளை மட்டில் ஒரு தனி மாகாணமாகச் செய்து 
அம்மாகாணத்தை க்ஷத்ரபான் என்னும் ஒரு அதிகாரியின் 
ஆளுகைக்கு உட்படுத்தினார் . அந்நாடுகள் அக்காலத்தில் 
மிக்க வளம் பொருந்திச் செல்வம் நிறைந்து , ஜனப் பெருக் 
குடையவைகளாக இருந்தன . அவற்றினின்றும் டரையஸ் 
மன்னருக்கு ஒன்றரை கோடி ரூபாய் வருமானங் கிடைத்து 
வந்தது . பின்னர் டரையஸ் ஸ்கைலாக்ஸ் என்னும் தமது 
கப்பற் றலைவரை யனுப்ப , அவர் ஒரு கப்பற் படையுடன் 
ஸிந்து நதியின் முகத்வாரம் வரையில் அதிலேயே பிரயா 
ணஞ் செய்து அதைச் சார்ந்த நாட்டின் வனப்பையும் , 


515 - க்கும் 


பாரஸிக , கிரேக்கப் படையெழுச்சிகள் 


35 


செழிப்பையுங் கண்டறிந்து சென்றார் . அதன் பயனாகப் 
பஞ்சாப் மாகாணத்தைச் சேர்ந்த ஸிந்து நதியின் கீழ்ப் 
பாகம் டரையஸ் மன்னருக்குச் சொந்தமாயிற்று . அதனால் 
அப்பொழுது இந்தியாவிற்கும் , பாரஸிகத்திற்கும் கலப்பு 
ஏற்பட்டது . அதனால் டரையஸின் மைந்தர் ஸெர்க்ஸிஸ் 
என்பவருடைய சேனையில் இந்திய வில்லிகள் சேர்ந்து 
சண்டை யிட்டார்கள் எனத் தெரிய வருகின்றது . 

டரையஸ் இறந்து போன சில வருஷங்களுக்கெல்லாம் , 
பாரஸிகர் ஜயித்த இந்திய நாடுகள் யாவும் தமது சுவா 
தீனத்தை அடைந்துவிட்டன. என்றாலும் , இவ்விரண்டு 
தேசங்களுக்கும் வியாபாரத்தின் பொருட்டுப் போக்கு வரவு 
கள் ஏற்பட்டன . அவை காரணமாக இந்தியாவிற்குச் சில 
நன்மைகள் உண்டாயின . நில , நீர் மார்க்கமாக வாணிபம் 
பெருகின தல்லாமல் , பரஸ்பர ஞானாபிவிருத்தியும் உண்டா 
யிற்று . காரோஷ்டிலிபி ஏற்பட்டதும் இப்பொழுதுதான் . 
பின்பு மௌரியர் காலத்திலேற்பட்ட வட இந்திய ஏகா 
பத்ய ராஜரீக வமைப்புக்களும் பாரஸிகருடைய செயர்க்கை 
யினால் ஏற்பட்டிருக்கக்கூடும் என்று எண்ணுவாரு முளர் . 

அஜாதசத்ருவுக்குப் பின் மகத ராஜ்யத்தை யாண்டு 
வந்த சைசுநாக வம்சத்தாசர்கள் மிகக் கொடியவர்களே 
யாயினும் வத்ச , அவந்தி நாடுகளை ஜயித்துத் தமது ராஜ்யத் 
தைப் பெருக்கினார்கள் . மகத ராஜ்யத்தின் சிறப்பிற்கு அதன் 
செழிப்பும் , அமைப்பும் , போக்கு வரவுக்கான சாதனங்களும் , 
செல்வமும் , படையும் சிறந்த காரணங்களாம் . கி . மு . 
நாலாவது நூற்றாண்டின் முதல் பாதியில் சைசுநாக வம்சத் 
தின் கடைசி அரசனைக் கொன்று நந்த வம்சத்தினர் ஆட்சி 
பெற்றார்கள் . இவர்களின் மூல புருஷனான மஹாபத்ம 
நந்தனுடைய தாய் தாழ்ந்த குலத்தினளானதனால் நந்த வம் 
சத்தினர் கேவலமாக எண்ணப்பட்டார்கள் . இவர்களைப் பற் 
றின விவரம் யாதொன்றும் கிடைத்திலது . ஆனாலும் , இவர் 
களுக்கு மிகுந்த செல்வமும் , பெருஞ் சேனையும் சொந்தமா 
யிருந்தன . மஹாபத்மநந்தனுக்கு 2,000 இரதங்களும் 


36 


இந்திய சரித்திரம் 


- 


4,000 கஜங்களும் , 20,000 துரகங்களும் , 200,000 பதாதி 
களும் இருந்தனவெனச் சொல்லப்பட் டிருக்கிறது . 

மஹாபத்மநந்தன் மகத நாட்டை யாண்டுவந்த காலத் 
திற்றான் மகா பராக்கிரமசாலியான அலெக்ஸான்டர் என் 
னும் கிரேக்க வரசன் இந்தியாவின் மீது படை யெடுத்து 
வந்தான் , 

அலெக்ஸான்டர் மாஸிடோனியா என்னும் தேசத் 
தவன் . அவன் இருபது வயதிலேயே அந்தத் தேசத்துக்கு 
அரசனானான் . பின்னர்ச் சில வருஷங்களுக்குள் தனது ஒப் 
புயர்வற்ற பராக்கிரமத்தினால் கிரீஸ் தேசம் முழுவதையும் 
ஜயித்துக்கொண்டு விட்டான் . அதன் பிறகு அவன் கீழ்ப் 
புறமாகப் படையெடுத்து வந்து பாரஸிக ராஜ்யத்தை வென் 
முன் . அவனுக்கு அப்பொழுது கண்டு பிடிக்கப்பட் 
டிருந்த உலகம் முழுவதையும் ஜயித்து ஆட்சி செய்ய வேண்டு 
மென்னும் பேரவா உண்டாயிருந்தது . அவன் இந்தியாவின் 
செழிப்பு, செல்வம் , நாகரிகம் இவைகளைப் பற்றிக் கேள்விப் 
பட்டுத் தான் இந்தியாவையும் ஜயிக்க வேண்டுமென்று எண் 
ணங் கொண்டான் . 

அலெக்ஸான்டர் கி . மு . 327 - ம் வருஷம் நவம்பர் 
மாதத்தில் இந்தியாவின்மீது படை யெடுத்து வந்தான் . 
தனது சேனையின் பெரும் பாகத்தையும் கைபர்க் கண 
வாயின் வழியாக இந்தியாவுக் கனுப்பி விட்டு , அலெக்ஸான் 
டர் மாரிகாலத்தின் மத்தியில் ஒரு சிறிய படையைத் துணைக் 
கொண்டு வட புறமாகச் சென்று இப்பொழுது சித்ரால் 
என வழங்கும் நாட்டையும் அதைச் சார்ந்தப் பிரதேசத்தை 
யும் ஜயித்து இந்தியாவுக்கும் தனது நாட்டிற்கும் போக்கு 
வரவில் எவ்விதமான இடையூறும் நேரிடா வண்ணஞ் 
செய்து கொண்டான் . பின்பு அவன் தான் கைபர்க் கண 
வாயின் வழியாக அனுப்பின சேனையை நடத்திவந்து கி.மு. 
326 - ம் வருஷத்தின் முதலில் , அட்டாக் என்னும் பட்டண 
திற் கருகில் ஸிந்து நதியைக் கடந்து தக்ஷசீலம் என்னும் 
நகரத்தை 

நோக்கி வந்தான் . அப்பொழுது அவனது 
சேனையில் சுமார் 80,000 போர்வீரர்க ளிருந்தார்கள் . 


பாரஸிக , கிரேக்கப் படையெழுச்சிகள் 


37 


அந்தக் 


தக்ஷசீலம் என்பது அக்காலத்தில் மிகப் பெரிய நகரமா 
யிருந்தது . அங்கே ஒரு சர்வகலாசாலை யிருந்தது . அதில் 
கல்வி கற்பதற் கென்று நாலாப் பக்கங்களிலுமிருந்து நூற் 
றுக் கணக்கான மாணவர்கள் வந்து கூடுவார்கள் . 
கலாசாலையில் வைத்திய சாஸ்திரங்கள் மிகுந்த உயர் நிலையை 
யடைந்திருந்தன வென்றும் அவற்றைக் கற்பதற்காகவே 
பலர் வந்தார்கள் என்றும் தெரியவருகின்றன . அந்நகாம் 
இருந்த விடம் பாழாய்க் கிடப்பதை ராவல்பிண்டிப் பட்ட 
ணத்தின் வடமேற்கில் நாம் இப்பொழுதுங் காணலாம் . 

அப்பொழுது அம்பி என்னும் அரசன் தக்ஷசீலத்தில் 
அரசு புரிந்து வந்தான் . அவன் தனது சேனையுடன் எதிர் 
கொண்டு சென்று அலெக்ஸான்டரை வரவேற்று அவனோடு 
சமாதானஞ் செய்துகொண்டு அவனுக்குப் பணமும் படை , 
களும் கொடுத்துதவினான் . அல்லாமலும் அவன் அலெக் 
ஸான்டரையும் அவனது சேனையையும் சில நாள்கள் வரை 
யில் வைத்து உபசரித்தான் . அலெக்ஸான்டர் தக்ஷசீலத்தி 
லிருந்து வட இந்திய மன்னர்கள் பலரும் தனக்கு கீழ்ப் 
படிந்து கப்பம் 

கட்டவேண்டு மென்று அவர்களுக்குச் 
சொல்லியனுப்பினான் . அநேக வரசர்கள் அவ்வாறே செய் 
தார்கள் . ஆனால் ஜீலம் , சினாப் நதிகளின் மத்தியிலுள்ள 
நாட்டை ஆண்டுவந்த புருஷோத்தமர் என்னும் ஓர் அரசர் 
மாத்திரம் அவனை யுத்தமுனையிற் சந்திப்பதாகச் சொல்லி 
யனுப்பிவிட்டு , ஒரு பெருஞ் சேனையையுந் திரட்டினார் . 

மு . 326 - ம் வருஷம் மே மாதத்தில் அலெக்ஸான் 
டர் ஜீலம் நதிக்கரையை வந்தடைந்தான் ; நதியின் கீழ்க் 
கரையில் புருஷோத்தமர் தமது சைநியத்துடன் யுத்தத் 
திற்குத் தயாராக விருப்பத்தையுங் கண்டான் . 

அப் 
பொழுது ஆற்றில் வெள்ளம் அதிகமாக இருந்ததனால் 
கிரேக்க வரசன் அதைக் கடக்கமுடியாமல் திகைத்து நின் 
றான் . அவன் தனது சத்துருக்களை ஏமாற்றும் பொருட்டுத் 
தான் ஆறு வடிந்த பின்னர்தான் அதைக் கடப்பதாக 
ஒரு பொய்யான வதந்தியை உண்டுபண்ணினான் . அதைப் 
புருஷோத்தமர் உண்மையென எண்ணும்படி ஏராளமான 


88 


இந்திய சரித்திரம் 


உணவுப் பொருள்களையுஞ் சேகரஞ்செய்தான் . ஆனால் 
எதிரிக ளறியாதபடி அருகிலிருந்த மரங்களை வெட்டித் 
தோணியணைக்கு வேண்டிய கட்டுமரங்களையும் , படகுகளை 
யுஞ் செய்வித்தான் . அணைக்கு வேண்டிய யாவும் தயா 
ரானவுடனே , அலெக்ஸான்டர் சுமார் பதினாறு மைல் 
வடக்கிற் சென்று ஆற்றைக் கடப்பதற்குத் தக்கதோர் 
இடத்தைக் கண்டறிந்தான் . அங்கே ஒரு சிறிய த்வீபம் 
இருந்ததனால் அணை கட்டுவது எளிதென் றெண்ணினான் . 
அதன்றியும் அவன் ஆற்றைக் கடப்பது புருஷோத்தமருக் 
குத் தெரியாமல் மறைப்பதற்கு அது ஒரு சிறந்த சாதன 
மாகுமல்லவா ? 

அலெக்ஸான்டர் தனது சேனையின் பெரும் பாகத்தை 
யும் தான் முதலில் தங்கின விடத்திலேயே இருத்திவிட்டு 
ஒரு சிறிய படையுடன் வடக்கிற் சென்றான் . அதிலு 
மொரு பகுதியை நடுவழியில் வைத்துவிட்டு, சண்டை 
தொடங்கின தும் அவர்கள் தன்னிடம் வந்து சேரவேண் 
டும் என்று அவர்களுக்குக் கட்டளையிட்டுவிட்டு, எஞ்சிய 
பன்னிரண்டாயிரம் போர்வீர்களடங்கிய படையுடன் தான் 
ஆற்றைக் கடத்தற்கு அணைகட்ட எண்ணிய இடம் வந்து 
சேர்ந்தான் . அணைகட்டி முடிந்தது . அலெக்ஸான்டர் 
நதியைக் கடந்து அங்கிருந்த தீவிற்கு வந்து சேர்ந்தான் . 
அப்பொழுது தான் அவன் அதைத் தீவெனக் கண்டான் . 
அக்கரைக்கு வந்து சேர்ந்ததாக வெண்ணிய அலெக்ஸான் 
டர் அத்தீவினின் றும் எதிரிலுள்ள கரைக்குப் போகும் 
பொருட்டு மத்தியிலிருந்த வாய்க்காலில் மற்றுமொரு அணை 
கட்டினான் . அது முடிந்ததும் , அலெக்ஸான்டர் ஜீலம் 
நதி முழுவதையும் தாண்டிக் கறீ என்னும் மைதானத்தை 
வந்தடைந்தான் . அதனை யறிந்த புருஷோத்தமர் தமது 
சதுரங்கத்துடன் அங்கே வந்து சேர்ந்தார் . இந்திய வீரர் 
கள் கத்திகளையும் , ஈட்டிகளையும் , வில்லம்புகளையுங் கொண்டு 
சண்டையிட்டனர் . விற்கள் ஆளுயரமும் , அம்புகள் ஒன்ப 
தடி நீளமும் இருந்தனவென்று சொல்லப்பட்டிருக்கின்றன . 
புருஷோத்தமர் மிக்க ஆண்மையுடன் போர்புரிந்தா ரானா 


பாரஸிக , கிரேக்கப் படையெழுச்சிகள் 


39 


1 


2 . 


3 


4 


5 


0 


6 


a 


E 


8 


9 


10 


이 


ANCIENT INDIAN ARMS 


40 

இந்திய சரித்திரம் 
லும் , யுத்தப் பயிற்சியிற் சிறந்து விளங்கிய கிரேக்கர்கள் 
அவரை வெற்றிகொண்டுவிட்டார்கள் . 

புருஷோத்தமர் காயப்பட்டு யுத்தமுனையை விட்டுத் 
திரும்பு முன்னமே அலெக்ஸான்டர் அவருடைய வீரத்தை 
யும் ஆண்மையையும் மெச்சி அவரைத் தன்னிடம் வரும் 
படிச் சொல்லியனுப்பித் தானும் எதிர்கொண்டு சென்றான் . 
ஆறரையடி உயாமும் , கம்பீரமான தோற்றமும் பொருந்தி 
யிருந்த புருஷோத்தமரைக் கிரேக்க வரசன் கண் குளிரக் 
கண்டு களித்துத் தான் அவரை எவ்விதம் நடத்த வேண்டு 
மென அவரைக் கேட்டான் . அவர் அலெக்ஸன்டரை 
நோக்கி , 

“ அலக்ஸான்டரே ! என்னை அரசருக் குறிய 
முறைப்படி நடத்தும் '' என்றார் . அதற்கு அலெக்ஸான் 
டர் , " ஓ புருஷோத்தமரே ! என் பொருட்டு நான் அங் 
ஙனமே செய்வேன் ; என்றாலும் உமக்கு வேண்டியதென்ன 
அதனைச் சொல்லும் ,'' என்றார் . அதற்குப் புருஷோத்த 
மர் , " எல்லாம் அதற்குள் அடங்கியுள்ளது , ” என்று பதி 
லுறைத்தார் . அதனைக் கேட்ட அலெக்ஸான்டர் தான் 
அவரிடமிருந்து ஜயித்த அவருக்குச் சொந்தமான ராஜ் 
யத்தை யவருக்கே திருப்பிக் கொடுத்துவிட்டதுமன்றிச் 
சீனாப் பீயாஸ் நதிகளின் மத்தியிலுள்ள நாட்டையும் 
ஜயித்து அவருக்கே சொந்தமாகக் கொடுத்துவிட்டான் . 
அதனால் புருஷோத்தமரும் அலெக்ஸான்டருக்குச் சிறந்த 
நண்பரானார் . 

பின்பு அலெக்ஸான்டர் பீயாஸைக் கடந்து அதன் 
கீழுள்ள நாடுகளையும் ஜயிக்கவேண்டுமென் றெண்ணினான் . 
ஆனால் ,அவனுடைய போர்வீரர்கள் அதற்குக் கொஞ்சமும் 
இணங்கி வரவில்லை . அதனால் , கி.மு. 326 - ம் வருஷம் செப் 
டம்பர் மாதத்தில் அவன் தனது போர்வீரர்களுக்குத் திரும் 
பிப் போகும்படி உத்தரவளித்தான் . மகத ராஜ்யம் அப் 
பொழுது மிகுந்த பராக்கிரமசாலியான ஓர் அரசனது 
ஆட்சியின் கீழ் ஓங்கி வளர்ந்திருந்ததனால் , அலெக்ஸான்டர் 
அக்நாட்டைத் தன்னால் ஜயிக்கமுடியாது என்று பயந்து 
திரும்பிப் போய்விட்டான் என்று எண்ணுவாரு முளர் . 


அலெக்ஸான்டர் காலத்தில் வட இந்தியாவின் நிலைமை 41 

T 
அவன் பீயாஸ் நதிக்கரையில் தனது வெற்றியைக் குறிப்ப 
தான பன்னிரண்டு பலிபீடங்களைக் கட்டுவித்தான் . திரும் 
பிப் போகும் வழியில் அலெக்ஸான்டர் ஸிந்து நதியைச் 
சார்ந்த பள்ளத்தாக்குக்களில் வசித்து வந்த பல ஜாதிக் 
கூட்டங்களை ஜபித்துக்கொண்டே போனான் . கி . 

மு . 
323 - ம் வருஷம் ஜூன் மாதத்தில் அலெக்ஸான்டர் பாபி 
லன் என்னும் நகரத்தில் ஜுரங்கண்டு இறந்து போனான் . 

அவன் இந்தியாவைவிட்டுத் திரும்பின மூன்று வருஷங் 
களுக் கெல்லாம் அவனுடைய படையெழுச்சியின் அடை 
யாளம் எதுவுங் காணப்படாமல் எல்லாம் முன்போலவே 
ஆயிற்று . இந்திய குடிகளும் அதைப்பற்றி நினைத்தார்க 
ளில்லை . இந்தக் கிரேக்கப் படையெழுச்சியின் காரணமாக 
வாணிபமும் , சாஸ்திர வாராய்ச்சியும் அதிகமான தல்லாமல் , 
யூ.நூனி வைத்திய முறையும் , இந்நாட்டைப் பற்றின 
சரித்திர விவரங்களும் நமக்குக் கிடைத்தன . மேனாட்டின 
ருக்கும் இந்தியாவைப் பற்றின அறிவு அதிகமாயிற்று . 
அல்லாமலும் , பஞ்சாப் ஸிந்து தேசங்களிலுள்ள பல சிற்றர 
சர்கள் தாங்கள் தோல்வியடைந்து பலங் குன்றப் பெற்றதி 

நாட்டினர் கிரேக்கர்களிட மிருந்து , 
போர்ப் பயிற்சி பெறுவது இன்றியமையாத தென்றும் , 
தாம் ஏகோபித்து ஒரு பெரிய வரசரின் மேலதிகாரத்திற் 
குட்பட்டு நடப்பது தான் நலம் என்றும் உணர்ந்தார்க 
ளென எண்ணுவதற்கிடமுண்டு . 


னின்றும் நமது 


வட 


8. அலெக்ஸான்டர் காலத்தில் 

இந்தியாவின் நிலைமை 
அக்காலத்தில் வட இந்தியாவிலிருந்த ராஜ்யங்களைக் 
கோசலருடைய நாடு ,, விதேகருடைய நாடு , காந்தார 
ருடைய நாடு என்று சொல்லி யிருப்பதினால் நாடுகளின் எல் 
லைகள் செம்மையாக ஏற்பட்டிருக்கவில்லை என்று தெரிய வரு 
கிறது . அதன்றியும் , அந்த ராஜ்யங்களைக் கண்டுபிடித்த பல 


42 


இந்திய சரித்திரம் 


ஜாதியாரும் ஸ்திரமாக ஒரே இடத்தில் இருந்திருக்கவில்லை 
யென்றும் நாம் அறியலாம் . ஸ்திரமாக அவரவர்கள் ஒவ்வோ 
ரிடங்களில் இருக்க வாரம்பித்த பின்னரே பட்டணங்கள் 
ஏற்பட்டன வென்று தோன்றுகிறது . 

அப்பொழுது ஜனங்கள் பெரும்பாலும் கிராமங்களி 
லும் , பட்டணங்களிலும் வசித்தார்கள் . அவற்றைச் சுற்றி 
விஸ்தாரமான காடுகளிருந்தன . அவ்வடவிகள் துஷ்ட 
மிருகங்களுக்கும் , திருடர்களுக்கும் , குற்றஞ் செய்து தப்பி 
யோடினவர்களுக்கும் தக்க வாசஸ் தானமாக விருந்தன . 
வியாபாரத்திற்காக ஏற்பட்டிருந்த சில பழைய பாதைகளை 
யன்றிப் போக்கு வரவுக்கு வேண்டிய செப்பனிட்ட ரஸ்தாக் 
கள் இருந்தில . வியாபாரிகள் பட்டு , பொன் , நவரத்தினங் 
கள் , சந்தன மரம் , தந்தம் , பரிமள வஸ்துக்கள் முதலான 
விலையுயர்ந்த சாமான்களை அந்நியர்களுக்கு விற்றுப் பணம் 
சம்பாதித்தார்கள் . வர்த்தகர்கள் கொள்ளைக்காரர்களுக்குப் 
பயந்து கூட்டங் கூட்டமாகச் சென்றதன்றிப் பணங் கொடுத் 
துக் காவலாட்களை நியமித்துக்கொண்டும் போனார்கள் . சுமை 
யின் கூலியினாலும் , திருடர் பயத்தினாலும் , சுங்க வரிகளி 
னாலும் வியாபாரத்திற்கு இடையூறுகள் ஏற்பட்டிருந்தன . 

குடிகளிற் பெரும்பாலார் வியவசாயத்தை முக்கிய 
மான ஜீவனோபாயமாகக் கொண்டு கிராமங்களில் வசித் 
திருந்தார்கள் . அவர்களுக்குப் பயிரிடுவதற்குத் தனித் 
தனியே புலங்களிருந்தாலும் , மேய்கால்களும் , காடுகளும் 
கிராமத்தினர்களுக்குப் பொதுவாக விருந்தன. ஜனங்கள் 
கூலிக்கு வேலை செய்வதைக் கேவலமான தொழிலாகக் கா 
தின தனால் நிலத்திற்குச் சொந்தக்காரர்ள் தாமாகவும் , 
அடிமைகளைக் கொண்டும் பயிர் செய்து வந்தார்கள் . அவர் 
கள் அடிமைகளைத் 

தமது வீட்டு 

வேலைக்காரர்களாக 
வைத்து மிகுந்த பக்ஷமாய் நடத்தி வந்தார்கள் . தகப்ப 
னுடைய சொத்துக்களைப் பிள்ளைகள் சமமாகப் பங்கிட்டுக் 
கொண்டார்கள் . ஆனால் , சில விடங்களில் மூத்தமகனும் ,, 
மற்றுஞ் சில விடங்களில் கடைப்பிள்ளையும் கொஞ்சம் அதிக 
மான பாகத்தைப் பெறுவதும் உண்டு. கிராமத்தார் 


T 


கரு 


அலெக்ஸான்டர் காலத்தில் வட இந்தியாவின் நிலைமை 43 


களுக்கு வேண்டிய ஏரி , குளம் , வாய்க்கால் , பாதை , சாவடி 
முதலானவைகள அவர்கள் பொதுவில் ஏற்படுத்திக்கொண் 
டார்கள் . குடிகள் கிராமத்தலைவனிடம் தாம் பயிரிட்ட 
தானியங்களில் பன்னிரண்டி லொரு பங்கு முதல் ஆறிலொரு 
பங்கு வரையில் வரி செலுத்தி வந்தார்கள். அரசர்கள் 
அதிவிருஷ்டியினாலும் , அநாவிருஷ்டியினாலும் குடிகளுக்கு 
எற்படக்கூடிய துன்பங்களைப் போக்கவும் , சைரியங்களுக் 
குப் போகும் வழிகளில் வேண்டிய உணவை யளிக்கவும் 
ஆங்காங்குத் தானியக் களஞ்சியங்களைக் கட்டிவைத்திருந் 
தார்கள் . 
ஜனங்கள் 

பல நாகரிகமான கைத்தொழில்களையுஞ் 
செய்து வந்தார்கள் . அத்தொழில்கள் பெரும்பாலும் பரம் 
பரையாகவே கயாளப் 

பட்டுவந்தன . 

நாளடைவில் 
வெவ்வேறு கைத்தொழில்களைச் செய்து வந்தவர்களும் 
வெவ்வேறு வருணத்தினர்க ளானார்கள் . சிற்சில சமயங் 
களில் தொழிலாளிகள் ஒரு பிரமுகனுக் கடங்கிக் கூட்டுத் 
தொழில் செய்து வந்தார்கள் . பெரும்பாலும் நகாங்களில் 
ஒரு தொழிலைச் செய்துவந்த பலர் கூட்டமாக ஒரே விடத் 
திற் குடியிருந்து வந்திருக்கிறார்கள் . தத்தம் தொழில்களில் 
மிகவும் தேர்ச்சி பெற்ற சிற்பிகளும் , மர வேலை செய்பவர் 
களும் , சித்திர வேலைக்காரர்களும் , கொல்லர்களும் , கொத்தர் 
களும் அழகான ஸ்தூபங்களையும் , ஸ்தம்பங்களையும் , மடங் 
களையும் , மாளிகைகளையும் அமைத்திருக்கிறார்கள் . 

முரட்டுத் தாமிர நாணயங்கள் உபயோகத்திலிருந்தன 
வேனும் , ஜனங்கள் பெரும்பாலும் பரிவர்த்தனையே செய்து 
வந்தார்கள் . நாணயங்கள் சர்க்காரினால் செய்யப்படாமல் 
தட்டார்களினால் செய்யப்பட்டன . பொன் நாணயங்கள் 
கூட ஆபூர்வமாக உபயோகிக்கப்பட்டுவந்தன .. 

ஆனால் 
வெள்ளி நாணயங்கள் மட்டில் செய்யப்படவே இல்லை . 
ஆடுமாடுகளைக் கொண்டும் , நெல்லைக் கொண்டும் சொத்துக் 
கள் மதிப்பிடப்பட்டு வந்தன . 
வித்வான்கள் நிறைந்திருந்த கலாசாலைகளிலும் , பௌத்த 

மடங்களிலும் மாணவர்கள் வந்து கூடிக் கல்வி 


சமண 


44 


இந்திய சரித்திரம் 


கற்றுவந்தார்கள் . அரசர்களும் , பணக்காரர்களும் , நகா 
பரிபாலகர்களும் கல்வியின் பொருட்டு ஏராளமான பணத் 
தைச் செலவு செய்ததல்லாமல் , வித்வான்களுக்குச் சன் 
மானங்களும் , உபகாரச் சம்பளங்களும் , மானியங்களும் , 
கொடுத்துதவி அவர்களை மிக்க பரிவுடனும் , மரியாதையுட 
னும் நடத்திவந்தார்கள். முதலில் வெகுகாலம் வரையில் 
எழுத்துக்கள் கண்டுபிடிக்கப் படாமையினால் , கல்வி வாய் 
மொழியாகவே கற்பிக்கப்பட்டு, கர்ணபரம்பரையாக வந்தது . 

ஜனங்கள் முதலில் பெரும்பாலும் பிராமண மதத்தைக் 
கைக்கொண்டு ஒழுகினார்களானாலும் , நாள் செல்லச் செல்லப் 
பல காரணங்களை முன்னிட்டுப் பெளத்தமதம் பரவிவரத் 
தலைப்பட்டது . அப்பொழுது பிராமண மதமும் கொஞ்சங் 
கொஞ்சமாக மாறுதல்களை யடைந்துவந்தது. உபநிஷத்துக் 
களில் சொல்லப்பட்ட பிரமனையன்றிப் பா மசிவனும் , மஹா 
விஷ்ணுவும் சிறந்த தெய்வங்களாகக் கொண்டாடப்பட்டு 
வந்தார்கள் . இம்மூவர்களைத் தான் திருமூர்த்திகள் ' என்று 
வழங்குகின்றனர் . 


9. சந்திரகுப்த மௌரியர் 

( கி.மு. 321- கி.மு.297.) 
அலெக்ஸான்டர் இறந்தானென்கிற சமாச்சாரம் இந்தி 
யாவிற் கெட்டினவுடனே அவனுக்குப் புத்திரனில்லாதத 
னால் , அவன் ஜயித்த நாடுகளைத் தமக்குக் கிடைத்தவரையில் 
கவர்ந்து கொள்ளவேண்டுமென்னும் அவாவுடன் பலர் 
கலகஞ் செய்து கொண்டு முன் வந்தார்கள் . அப்பொழுது 
மகதராஜ வம்சத்தைச் சேர்ந்த சந்திரகுப்தர் என்பவர், 

ஒரு 
சேனையைத் திரட்டிக்கொண்டு சென்று , மகாபத்மநந்தன் 
என்னும் நந்தவம் சத்துக் கடைசி வரசனைத் துரத்திவிட்டுத் 
தாம் மகத ராஜ்யத்திற் கரசரானார் . அவர் தான் மௌரிய 
வம்சத்தின் முதலாசர் . அவருக்குச் சந்திரகுப்த மௌரியர் 
என்றும் பெயருண்டு . அவருடைய தாய் முரா என்பவள் 
காரணமாக அந்த வம்சத்துக்கு அப்பெயர் வந்தது . சந்திர 


சந்திரகுப்த மௌரியர் 


45 


சொந்த 


குப்தர் நாட்டைவிட்டுத் துரத்தப்பட்டதனால் அலெக் 
ஸான்டரிடஞ் சென்று அவனை மகத ராஜயத்தின் மீது 
படையெடுத்து வரும்படி வேண்டினார் . ஆனால் , அந்த எண் 
ணம் நிறைவேறவில்லை . 

மகத ராஜ்யத்தை ஜயித்து ஸிம்ஹாஸனம் ஏறிய சந்திர 
குப்தர் சீக்கிரத்திலேயே பஞ்சாப் நாட்டையும் ஜயித்துக் 
கொண்டுவிட்டார் . இந்தியாவுக்கு மேற்கில் அலெக்ஸான்டர் 
ஜயித்த நாடுகளை அவனுடைய தளகர்த்தர்கள் பங்கிட்டுக் 
கொண்டதில் ஹிந்துகுஷ் மலைக்கு அப்புறம் உள்ள பாக் 
ட்ரியா , பார்த்தியா நாடுகள் ஸெலியூகஸ் நிகேடார் என்னும் 
தளகர்த்தனுக்குக் கிடைத்தன . அவனுக்கு அலெக்ஸான் 
டர் ஜயித்த இந்திய நாட்டையுங் கூடத் தனக்குச் சொ 
மாக்கிக்கொள்ள வேண்டுமென்னும் ஆசை உண்டாயிற்று . 
அவன் கி.மு. 305 - ல் , இந்தியாவின் மீது படையெடுத்து 
வந்தான் . மகா பராக்கிரமசாலியான சந்திரகுப்தர் அவனை 
எளிதில் தோற்கடித்துத் துரத்திவிட்டார் . கி . மு . 303 - ல் , 
இருவருக்கும் சமாதானம் ஏற்பட்டது . அதனால் , சந்திர 
குப்தருக்கு ஹிந்துகுஷ் மலைவரையிலுமுள்ள நாடுகள் 
சொந்தமாயின . அந்தச் சமாதானத்தில் சந்திரகுப்தர் 
ஸெலியூகஸினுடைய பெண்ணையும் விவாகஞ் செய்துகொண் 
டார் . அப்பொழுது இந்தியாவுக்கு வந்த ராஜதூதரான 
மெகாஸ்தனீஸ் என்பவர் எழுதிவைத்த ' இண்டிகா ' என் 
னும் புத்தகத்திலிருந்து நமது நாட்டைப் பற்றின 

பற்றின பல 
விவரங்கள் நமக்குத் தெரிய வருகின்றன . அவர் சந்திர 
குப்தருடைய ராஜ்யத்தையும் , ராஜரீகத்தையும் மிகப் 
புகழ்ந்து எழுதியிருக்கிறார் . 

சந்திரகுப்தர் தமது ஒப்புயர்வற்ற பராக்கிரமத்தி 
னால் ஹிந்துஸ்தானம் முழுவதையும் ஜயித்துத் தமது ராஜ் 
யத்திற் சேர்த்துக்கொண்டார் . இந்திய சரித்திரத்தில் 
முதன் முதல் ஒரு பெரிய ராஜ்யத்தை ஏற்படுத்தி அதை 
ஏகாதிபத்யமாக ஆட்சி செய்தவர் இவர் தான் என்பதை 
நாம் காணலாம் . சந்திர குப்தருடைய வெற்றிக்கு நன்றாகப் 
பயிற்சி செய்யப்பட்ட அவருடைய பெரும் படையே முக் 


46 


இந்திய சரித்திரம் 


கிய சாதனமாக விருந்தது . அவருக்கு 8,000 இரதங்களும் , 
9,000 கஜங்களும் , 30,000 துரகங்களும் , 600,000 பதாதி 
களும் சொந்தமாக விருந்தன . 

சதுரங்கங்களும் பொருந்தியிருக்கப் பெற்ற அந்தப் 
பெரும் படையைக் கவனித்து , அதற்கு வேண்டிய சகல 
சாதனங்களையும் அமைத்துக் கொடுப்பதன் பொருட்டுத் 
துரைத்தன வமைப்பில் ஒரு தனி இலாகா இருந்து வந்தது . 
ஐவைந்து பெயர்களடங்கிய 6 சபைகளைக் கொண்டு ராணுவ 
இலாகா நடைபெற்றது . அவற்றுள் ஒரு சபை கப்பற் 
படைகளைக் கவனிக்கவும் , மற்றொன்று போர் வீரர்களுக்கு 
வேண்டிய சாமான்களைத் தயாரித்துக் கொடுத்து ஆங் 
காங்கு அனுப்பவும் , மிகுதியான நான்கு சபைகளும் , 
முறையே காலாட் படைகளையும் , குதிரைப் படைகளையும் , 
யானைப் படை 

டைகளையும் , இரதங்களையும் கவனித்துப் பரிபா 
லிக்கவும் ஏற்படுத்தப்பட் டிருந்தன 

மகத ராஜ்யத்தின் தலைநகரான பாடலிபுரம் 15 மைல் 
விஸ்தீரணமுள்ள தாக விருந்தது . அதைச் சுற்றிலும் கனத்த 
மரத்தினாலாகிய மதில் இருந்தது . அதில் 64 வாயில்களும் 
அவற்றின் மீது அழகாகக் கட்டப்பட்ட சுமார் எழுநூறு 
கோபுரங்களு மிருந்தன. மதிலுக்கு வெளியில் அகலமும் 
ஆழமுமான அகழி இருந்தது . சந்திரகுப்தருடைய அரண் 
மனை , மரத்தினாற் கட்டப்பட்டிருந்தபோதிலும் , வெகு அழ 
காக விருந்தது . அதனுடைய ஸ்தம்பங்கள் பொன்மயமான 
திராக்ஷைக் கொடிகளினாலும் , வெள்ளிப் பறவைகளினாலும் 
அலங்கரிக்கப்பட்டிருந்தன . அரண்மனை கண்ணைக் கவரும் 
ஒரு நந்தவனத்தின் மத்தியி லிருந்தது . அதில் மச்சங்கள் 
துள்ளி விளையாடும் தடாகங்களும் , பழந்தரும் மரங்களும் , 
கந்தங் கமழும் புஷ்பச் செடிகளும் ஏராளமாக இருந்தன . 

இவ்வழகிய பட்டணத்தைப் பரிபாலனஞ் செய்வதற்கு 
முப்பது பெயர்களடங்கிய ஒரு நகர விசாரணைச் 
இருந்தது . அந்தச் சபை வைத்து பெயர்களடங்கிய ஆறு 
சிறு சபைகளாகப் பிரிக்கப்பட்டது . அவற்றுள் ஒவ்வொன் 
றும் தன் தன் வேலைகளைச் செய்து வந்தது . கைத்தொழில் 


சபை 


சந்திரகுப்த மௌரியர் 


47 


களைக் கவனித்துவந்த சபை தொழிலாளிகளின் சம்பளங்க 
ளையும் , அவர்கள் ஒரு தினத்தில் செய்யவேண்டிய வேலையின் 
திட்டத்தையும் வரையறுத்து வந்தது . அல்லாமலும் , 
நல்ல சரக்குக்களை உபயோகிக்கிறார்களாவென்று கவனிப் 
பதும் , தொழிலாளிகளுக்கு எவருந் தீங்கிழையாமல் அவர் 
களைக் காத்து ரக்ஷிப்பதும் அந்தச் சபையின் பொறுப்பாம் . 

இரண்டாவது சபை அந்நியர்களைக் கவனித்தும் , அவர் 
களுக்கு வேண்டிய விடுதிகளையும் , வழித் துணையாட்களை 
யும் , வைத்தியர்களையும் கொடுத்துதவியும் , அவர்களிலிறந்து 
போனவர்களைத் தக்கபடி அடக்கஞ் செய்தும் , அவர்க 
ளுடைய சொத்துக்களைப் பாதுகாத்திருந்து சரியான வார்சு 
களுக்கு ஒப்புவித்தும் வந்தது . இதனால் அக்காலத்திற் 
கூட அந்நியர்கள் பற்பல நாடுகளிலிருந்து வெவ்வேறு 
வேலைகளை முன்னிட்டு இந்நாட்டிற்கு வந்தார்களென்பது 
தெரிய வருகின்றது . 
மூன்றாவது சபை ஜநன , மரணக் கணக்குக்களை 

குக்களை ஒழுங்கு 
பட வைப்பதன் பொருட்டுச் செய்ய வேண்டி வேலைகளைக் 
கவனித்து வந்தது . 

நான்காவது சபை வியாபார சம்பந்தமான விஷயங் 
களைக் கவனித்து வந்தது . வர்த்தகர்கள் சரியான அளவை 
களை உபயோகித்து வருகிறார்களாவென்று மேற் பார்வை 
யிடுவதும் , அவர்கள் செலுத்த வேண்டிய வரியை விதிப்ப 
தும் அதனுடைய பொறுப்பு . 

ஐந்தாவது , ஆறாவது சபைகள் முறையே வியாபாரச் 
சாக்குக்களின் உற்பத்தியைக் கவனித்துப் பழைய சரக்குக் 
களைப் புதியனவற்றோடு கலக்க வொட்டாமற்றடுத்தும் வியா 
பாரிகள் செலுத்த வேண்டிய வரிகளை வசூலித்தும் வந்தன . 

இவற்றையன்றி , நகர விசாரணைச் சபையார் பொது ' 
வில் கடைவீதிகள் , துறைமுகங்கள் , கோவில்கள் முதலான 
வைகள் செம்மையாக இருந்து வருகின்றன வாவென் 
'கவனித்தும் வந்தார்கள் . ஆங்காங்குச் செப்பனிடப்பட்ட 
பாதைகளும் , தூரத்தைக் குறிப்பதற்கு ஸ்தம்பங்களும் 
இருந்தன . 


48 


இந்திய சரித்திரம் 


பாடலிபுரத்தைப்போன்று மற்று மநேக நகரங்களும் 
மேலே சொல்லப்பட்ட வண்ணமே நகர விசாரணைச் சபை 
களினால் பரிபாலிக்கப்பட்டு வந்தனவென்றும் தெரிய வரு 


கின்றது . 


பட்டது . 


துரைத்தன வமைப்பில் வியவசாய சம்பந்தமான சகல 
காரியங்களையும் நிர்வாஹம் செய்வதன் பொருட்டு ஒரு 
தனி ' வியவசாய இலாகா ' இருந்து வந்தது . 

நிலங்களை 
யளந்தும் , குடியானவர்களுக்கு முறைப்படி தண்ணீர் தவறா 
மல் பாய்ந்து வருகின்றதாவென்று பார்வையிட்டும் , நீர்க் 
கால்களைக் கவனித்தும் வருவதற்கென்று உத்தியோ 

தியோகஸ்தர் 
கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் . கத்தியவாரிலுள்ள கீர் 
னார் என்னுமிடத்தில் மிகப் பெரியதான ' ஸுதர்சனா ' 
என்னும் அழகிய ஏரி இவருடைய காலத்திற்றான் கட்டப் 

நாடுகளில் சண்டைகள் நடந்து வந்த காலங் 
களிற்கூட வியவசாயிகள் தங்கள் பயிர்த்தொழிலைத் தீங் 
கின்றிச் செய்து வந்தார்கள் . அரசனுடைய வருமானங் 
களில் நிலவரிதான் முதன்மையானதாக விருந்தது . 

இராஜ்யம் பல மாகாணங்களாகப் பிரிக்கப்பட்டிருந் 
தது ; அவற்றுள் , ஒவ்வொன்றும் அரச வம்சத்தைச் சேர்ந்த 
ஒரு பிரதி நிதியின் ஆட்சிக்குட்பட்டிருந்தது . நாட்டின் 
நான்கு பக்கங்களிலும் துரைத்தன உத்தியோகஸ்தர்கள் 
பலரும் தத்தம் வேலைகளைச் சரியாகச் செய்து வருகின்றார் 
களாவென்று அப்பொழுதைக் கப்பொழுது அரசருக்குத் 
தெரிவிப்பதன் பொருட்டுப் பலர் நியமிக்கப்பட்டிருந்தார் 
கள் . இவர்கள் யோக்கியர்கள் என்றும் உண்மையையே 
அரசருக்கு எழுதி யனுப்பி வந்தார்கள் என்றும் , இவர்களை 
யல்லாமல் அக்காலத்திய இந்தியர்களே பொதுவில் . மெய் 
யர்கள் என்றும் அறையன் , மாக்ஸ் முல்லர் முதலானவர்கள் 
சொல்லியிருக்கிறார்கள் . 

சந்திரகுப்தர் முத்துச் சரங்கள் கட்டிய பொன் பல் 
லக்கிலும் , குதிரையின் மீதும் , யானையின் மீதும் ஏறிச் 
செல்லுவார். அவர் பொற் பாத்திரங்களிலும் நவரத்தி 
னங்க ளிழைக்கப் பெற்ற செம்புப் பாத்திரங்களிலும் சாப் 


சந்திரகுப்த மௌரியர் 


49 


பிடுவார் . இரண்டு பெயர்கள் சேர்ந்து எளிதிற் றூக்க முடி 
யாததான பொற்பாத்திரங்களும் , சித்திரப் பாடுகளமைந்த 
அழகான மேஜைகளும் , நாற்காலிகளும் அரண்மனையில் 
எங்கும் குவிந்து கிடந்தன . இவற்றைக்கொண்டு நாடு மிக 
வுஞ் செழித்திருக்க வேண்டுமென்று நாம் அறியலாம் . 
இல்லையேல் , அவருக்கு இவ்வளவு செல்வம் வந்திருக்கமுடி 
யாதல்லவா ? 

அந்த அரசருக்கு யானை , காண்டாமிருகம் , எருது , 
ஆட்டுக்கடா இவைகளின் சண்டைகளையும் , எருத்துப் பந்த 
யங்களையும் , குத்துச் சண்டைகளையும் பார்ப்பதில் பிரியம் 


அதிகம் . 


அவ்வேந்தர் குற்றஞ் செய்தவர்களைக் கடுமையாய்த் 
தண்டித்து வந்தார் . அதனால் குடிகள் அவருக்குப் பயந்து 
அடங்கி நடந்துவந்தார்களெனினும் அவரிடம் அன்பில்லா 
திருந்ததோடு அவரைக் கொல்லுவதற்கும் பன்முறை பிர 
யத்தனங்கள் செய்தாரெனத் தெரிகின்றது . அவ்வேந்த 
ரும் ஒரே இடத்திற் படுத்துறங்காமலும் , பகற் பொழு 
தில் வெவ்வேறு காலத்தில் படுத்துக்கொண்டும் ஜாக்ரதை 
யாக இருந்திருக்கிறார் . 

மேலே சொல்லப்பட்ட விவரங்களினின்றும் சந்திர 
குப்தர் தமது ராஜ்யத்தை வெகு விமரிசையாக ஆண்டு 
வந்தார் என்றும் , நாடு செல்வம் நிரம்பித் தழைத்தோங்கி 
இருந்ததென்றும் தெரிகின்றனவல்லவா ? மெகாஸ்தனீஸ் 
தமது ' இண்டிகா 

வில் சந்திரகுப்தர் ராஜ தந்திரங்களில் 
மிகவும் வல்லவரான சாணக்கியர் என்னும் பிராமண மந்திரி 
யின் உதவியைக் கொண்டுதான் தமது ராஜ்யத்தை மிக்க 
மேம்பாட்டுடன் ஆண்டு வந்தார் என்றும் சொல்லியிருக் 
கிறார் . ' கௌடில்யர் ' என்னும் மறு பெயர் பூண்ட சாணக் 
கியருடைய ' அர்த்த சாஸ்திரம் ' என்னும் அரச நீதியை 
விவரிக்கும் நூல் ஒப்புயர்வற்றது . மேலே சொல்லப்பட்ட 
விவரங்கள் யாவும் அந்நூலிலும் சொல்லப்பட்டுள்ளன . 
ராஜ தந்திரங்களைப்பற்றி அந்நூலிற் சொல்லப்பட்டிருக் 
கும் விஷயங்களை விவரித்துச் சொல்லுவதற் கிது இட 

4 . 


50 

இந்திய சரித்திரம் 
மல்ல . பொதுவில் அந் நீதி நூலில் அக் காலத்திய ராஜ்ய 
பரிபாலனத்தில் அநுஷ்டிக்கப்பட்ட முறைகளும் , விதிகளும் 
சொல்லப்பட்டுள்ளன. அர்த்த சாஸ்திரத்தை யன்றி முத்ரா 
ராக்ஷஸம் ' என்னும் நாடகத்திலிருந்தும் நாம் சந்திர 
குப்தருடைய அரசியல் சம்பத் தமான பல விஷயங்களை 
யறியலாம் . 

சந்திரகுப்தருக்குப் பின் , அவர் மைந்தர் பிந்துஸாரர் 
பட்டத்துக்கு வந்தார் . அவர் தமது தந்தையின் உயர்ந்த 
வழிகளைப் பின்பற்றித் தமக்குக் கிடைத்த ராஜ்யத்தைச் 
சுமார் 25 வருஷ காலம் , அதாவது கி.மு. 

கி.மு. 272 வரை 

பரையில் , 
ஒழுங்காக ஆட்சி செய்து வந்தார் . அவர் மகத ராஜ்யத்தை 
அதிகமாகப் பெருக்கவும் இல்லை, சிறியதாகச் சுருக்கவும் 
இல்லை என்று சிலரும் , அவருடைய காலத்திற்றான் மதராஸ் 
முதல் மங்களூர் வாயில் நேராக இழுக்கப்பட்ட கோட் 
டிற்கு ளடங்கிய தாவிணத்தின் வடபாகம் மகத ராஜ்யத் 
திற் சேர்க்கப்பட்டது என்று சிலரும் அபிப்பிராயப்படு 
கிறார்கள் . பிந்து ஸா சர் காலத்திற்குப் பிறகு அவர் குமாரர் 
' அசோகவர்த்தனர் ' பட்டத்துக்கு வந்தார் . 


10. அசோகர் 

( கி.மு. 272- கி.மு. 231. ) 
யாது காரணம் பற்றியோ அசோகர் தாம் பட்டத் 
துக்கு வந்த மூன்று வருஷம் வரையில் முடிசூட்டிக் கொள்ள 
வில்லை . அவர் தமது தந்தை மகத ராஜ்யத்தை ஆண்டு 
வந்த காலத்தில் முதலில் தக்ஷசீலம் என்னும் நகரத்தைத் 
தலை நகராகவுடைய வடமேற்கு மாகாணத்தையும் , அதன் 
பின்னர் உஜ்ஜயினிபுரத்தை ராஜதானியாகப் பெற்ற மேலிந் 
திய மாகாணத்தையும் பிரதிநிதியாக விருந்து பரிபாலனஞ் 
செய்து அரசாட்சி முறைகளில் நன்றாகப் பயிற்சி பெற்றார் . 
அவர் புஜபல பராக்கிரமத்தில் அவருடைய பாட்டனா 
ரான சந்திரகுப்தருக்கு எவ்விதத்திலும் இளைத்தவ ரல்லர் . 


அசோகர் 


51 


கி.மு. 261 - ல் , அசோகர் கலிங்க தேசத்தின் மீது படை 
யெடுத்துச் சென்று அந்நாட்டை முழுவதும் வென்றார் . 
அந்த யுத்தத்தில் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களின் தொகை 
ஒன்றரை லக்ஷம் என்றும் , கொலையுண்டவர்கள் ஒரு லக்ஷம் 
பெயர்கள் என்றும் , அநேக லக்ஷம் பெயர்கள் பஞ்சத்தினா 
லும் , கொள்ளை நோய்களினாலும் மாண்டுபோனார்கள் என் 
றும் அசோகரே சொல்லி யிருக்கிறார் . அவர்கள் பட்ட 
துயரங்களை யெல்லாம் நேரிற் கண்டு , அவற்றிற்குத் தாமே 
காரணம் என்று உணர்ந்த ‘ பிரியதரிசி மஹாராஜா ' மனம் 
இளகி இனித் தாம் எப்பொழுதும் சண்டை செய்வதில்லை 
என்று தீர்மானித்துக் கொண்டார் . அசோகருடைய ராஜ் 
யம் ஹிந்துகுஷ் பருவதம் முதல் தெற்கே பாலாறு வரை 
யிற் பரவியிருந்தது . 

இருந்தது . மதராஸிலிருந்து பெங்களூர் மார்க்க 
மாக மெங்களூர் வரையில் ஒரு கோடிட்டால் அந்தக் 
கோட்டை அவருடைய ராஜ்யத்தின் தென்னெல்லையாகக் 
காள்ளலாம் . 

ஆப்கானிஸ்தானம் , பெலுசிஸ்தானம் , 
ஸிந்து ஆகிய இவற்றின் பெரும்பாகமும் , மாளவம் , கூர் 
ஜரம் , வங்காளம் , கலிங்கம் , காஷ்மீரம் , நேபாளம் , ஆந்திர 
நாடு ஆகிய இந்த நாடுகளும் அவருடைய ராஜ்யத்திற் 
சேர்ந்தவை . அவர் இந்த மிகப் பெரிய ராஜ்யத்தை 
நான்கு பிரதிநிதிகளின் உதவியைக் கொண்டு மிக்க விமரிசை 
யாகத் தம்மை யொப்பாரும் மிக்காரும் இல்லையாம்படி 
ஆண்டு வந்தார் . 

அசோகர் ஆயுதங்களைக் கொண் டல்லாமல் தருமத்தி 
னாலும் , நீதியினாலும் தமது கீர்த்தியை நிலைநாட்ட வேண்டு 
மென்று தீர்மானித்துப் புத்த , சமண மதங்களின் பாற் 
பட்டு, ஜீவஹிம்ஸை செய்வதை நீத்துச் சாத்விக குணம் 
உண்டாகப் பெற்றுத் தரும மார்க்கத்தைக் கொண்டொழுக 
லானார் . தரும மார்க்கத்தைத் தாம் அநுஷ்டிப்பது 
அல்லாமல் , தமது ராஜ்யத்திலுள்ள குடிகளையும் அநுஷ்டிக் 
கச் செய்ய வேண்டு மென்றும் எண்ணினார் . 

மறு வருஷத்தில் , அதாவது கி.மு. 259 - ல் , அசோகர் 
வேட்டையாடுவதை அடியோடு நிறுத்திவிட்டார். அதைப் 


52 


இந்திய சரித்திரம் 


காஸ்மீர் இந்தியா 


சோகராஜயம் 


முகன் 


பாடலிபுத்திரம் 


கா 


களிங்க தேசம் 


ஆந்திர நாடு 


வடபெண்ணை ஆறு 


சோழ 


நாடு 


சேரந் 


நாக 


அசோக ராஜ்யத்தின் எல்கள் 


அசோகர் 


53 


பற்றி அவர் அவருடைய எட்டாவது கல்வெட்டில் சாஸ 
னஞ் செய்திருப்பது என்ன வென்றால் : 

* திவ்ய தேச யாத்திரை ' 
பூர்வ காலங்களில் மன்னர்கள் அடிக்கடி உல்லாசமாகக் 
காடுகளிற் சென்று , வேட்டையாடியும் , விளையாடியும் காலங் 
கழித்தார்கள் . ஆனால் பிரியதரிசி மகாராஜர் தமது ஆட்சி 
யின் பதினோராம் ஆண்டு முதல் வேட்டை முதலிய வீணான 
விளையாட்டுக்களை நீத்துத் தரும வழிகளைக் கைப்பற்றிப் 
பல திவ்ய தேசங்களுக்கும் , புண்ணிய தீர்த்தங்களுக்கும் 
யாத்திரை செய்து வந்தார் . மேலும் பிரியதரிசி மகாராஜா 
பல விரதங்களை அநுஷ்டித்தும் , தபோதனர்களுக்கும் , 
பிராமணர்களுக்கும் , துறவிகளுக்கும் தருமஞ் செய்தும் , 
குடிகளுக்குப் பல நன் கொடைகளை யளித்தும் , பெரியோர் 
களின் அநுக்ரஹத்தைப் பெற்றும் , தரும் வழியை உப 
தேசஞ் செய்தும் , பிரசுரம் செய்தும் வந்தார் . பிரிய 
தரிசி மகாராஜா அன்று முதலாக நல் வழியிலேயே ஈடு 
பட்டு இன்புற்று வரலானார் . ' 

அசோகர் தாம் தரும் மார்க்கத்தைக் கைக்கொண் 
டொழுகினதே யல்லாமல் , ஸிலோன் , எகிப்து , ஸிரியா , 
மாஸிடோனியா முதலான அந்நிய நாடுகளுக்கும் பௌத்த 
சந்யாஸிகளை யனுப்பிப் பௌத்த மதத்தை நன்றாகப் பா 
வச் செய்தார் . அவருடைய சகோதரர் மஹேந்திரர் என்ப 
வரும் , சகோதரியார் ஸங்கமித்திரை என்பவரும் ஸிம் ஹளத் 
தீவிற்குச் சென்று அங்கே புத்தருடைய நற்போதனைகளை 
யாவரு மறியப் பரப்பினார்கள். 

அசோகர் பௌத்த மதத்தில் ஈடுபட்டிருந்தாரேனும் , 
பௌத்தர்கள் மற்ற மதத்தினர்களுக்கு எந்த விதத்திலும் 
தீங்கிழைக்கக் கூடாது என்று கண்டிப்பாய்த் திட்டஞ் 
செய்திருந்தார் . அவருடைய பன்னிரண்டாவது கல்வெட் 
டில் அடியிற் கண்டுள்ள படி செதுக்கப்பட் டிருக்கிறது . 

சகிப்பு 
* பிரியதரிசி மகாராஜர் எல்லா மதத்தினர்களையும் , 
அம் மதங்களிற் சேர்ந்த கிரஹஸ்தர்களையும் , துறவிகளையும் 


54 


இந்திய சரித்திரம் 


. 


மேலானது ..... 


யாதொரு வித்தியாசமுமின்றி வந்தனை வழிபாடுகள் செய்து 
உபசரிக்கிறார் . சீலமுள்ளவர்கள் எம் மதத்தின ராயினும் 
அவர் அவர்களைப் போற்றுவார் . எப்பொழுதும் மத 
த்வேஷம் கூடாது......... ஒரு மதத்தைத் தூஷிப்பதால் , 
ஒருவன் தன் மதத்தையே தூஷிப்பவ னாவான் . 
தன்னைத்தா னடக்கிக்கொள்வது மிக 
தரும மார்க்கத்திலேயே தீர்த்தி உண்டாகும் என்று அறி 
விப்பதற்காகவே பிரியதரிசி மகாராஜா கல்வெட் டொன் 
றைச் செதுக்கி யுள்ளார் .' 

கி . மு . 256 - ல் இருந்து அசோகர் மேல் கண்டுள் 
ளன போன்ற பல தரும் வழிகளையும் , நன்னடக்கைக்கான 
நீதி மார்க்கங்களையும் , கற்பாறைகளிலும் , குகைகளின் புறங் 
களிலும் , அதன் பொருட்டு நாட்டப்பட்ட ஸ்தம்பங்களி 
லும் காரோஷ்டி லிபியிலும் , பிராம்மி லிபியிலும் பெரிய 
எழுத்துக்களில் செதுக்கி வைத்தார் . ஒரு கற்பாறையில் 
அவர் “ பிரியதரிசி மகாராஜா சொல்லுகிறார் . பிள்ளைகள் 
தாய் தந்தையர்களுக்குக் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் . 
சகலமான ஜீவன்களினிடத்தும் அன்பு பாராட்ட வேண்டும் . 
எப்பொழுதும் உண்மையையே பேசவேண்டும் . இவை தாம் 
ஒவ்வொருவரும் அநுஷ்டிக்க வேண்டிய தரும் வழியின் 
நீதிகளாம் . அவ்வாறே சிஷ்யன் குருவை வணங்கவேண் 
டும் . உறவினர்க ளிடத்தில் மரியாதையாக நடந்து கொள்ள 
வேண்டும் . இவை தான் மிகப் பழைமையான தருமத்தின் 
அளவாம் . இவற்றை அநுஷ்டிக்க ஆயுள் பெருகும் . இவற் 
றின்படி யாவரும் நடக்க வேண்டும் ,'' என்று செதுக்கி வைத் 
திருக்கிறார் . 

கி.மு. 249 - ல் , அசோகர் பெளத்தமத சம்பந்தமான 
புண்ணிய ஸ்தலங்களை நாடிச் சென்றார் . அவர் புத்தர் பிரா 
னார் பிறந்த லம்பினி தோட்டத்தில் அவருடைய ஞாப 
கார்த்தமாக ஒரு ஸ்தம்பம் நாட்டினார் . புத்தர் இருந்து , 
வளர்ந்து , மதப் பிரசாரஞ் செய்து , ஞானத்தைப் பெற்று , 
உயிர் நீத்துப் பரிசுத்தப்படுத்தின ஸ்தலங்களான கபில 
வஸ்து , சாரநாத் , சிராவஸ்தி, கயை , குஷிநாகரம் முதலான 


அசோகர் 


55 


க்ஷேத்திரங்களுக்கும் அவர் சென்றிருந்தார் . அவர் நேபா 
ளத்துக்குச் சென்ற பொழுது , அவர் புத்திரி சாருமதி என்ப 
வள் ஒரு கன்னிகா மாடத்தை யமைத்துக்கொண்டு அங் 
கேயே தங்கிவிட்டாள் . அசோகர் தாம சென்ற விடங் 
கள் தோறும் மடங்களுக்குப் பணம் உதவியும் , பல ஞாப 
கச் சின்னங்களை உண்டுபண்ணியும் திரும்பினார் . 

கி . மு . 243 - ல் , அசோகர் தரும் மஹா மாத்திரர்கள் 
என்னும் பிரசாரகர்களை நியமித்து ஜீவஹிம்ஸை செய்யாத 
படி ஜனங்க " க் கண்டிக்கவும் , அவர்களுக்குத் தரும மார்க் 
கத்தைப் போதிக்கவும் எற்பாடு செய்தார் . அவருடைய 
ஐந்தாவது கல்வெட்டில் செதுக்கி இருப்பதாவது : -- 

இராஜாதிராஜர் பிரியதரிசி மகாராஜர் கூறுகின்றார் :-- 
நற்காரியங்கள் செய்வது என்றும் கஷ்டமே. அவற்றைச் 
செய்பவன் கஷ்டமான காரியத்தைச் செய்தவ னாவான் ..... 

நான் என்னுடைய ஆட்சியின் பதினான்காவது ஆண் 
டில் நீதி மார்க்கத்தைத் தெரிவிக்கத் தரும் மஹா மாத்திரர் 

நியமித்தேன் , ஒவ்வொரு ஜாயே லிருந்தும் தர்மா 
நுஷ்டானஞ் செய்பவர்களை நியமித்து , தரும் வழிகளை 
ஜனங்களுக்குப் போதிக்கும்படி நான் ஏற்பாடு செய்தேன் . 

என்னுடைய ராஜ்யத்தின் எல்லைக்குள்ளும் , அதற் 
கப்பாலுள்ள மித்திரர்களான மன்னவர் களின் பாஜ்யங்களுக் 
குள்ளும் தரும மஹா மாத்திரர்கள் நீதிகளைப் போதித்தும் , 
தர்மாநுஷ்டானங்களைச் செய்யுமாறு ஜனங்களைத் தூண்டி 
யும் , தருமஞ் செய்தும் , ஜனங்களைக் சாத்தும் வருகின்றார் 
கள் . என் சந்ததியார்களும் , மகா ஜனங்களும் தர்மாநுஷ் 
டானஞ் செய்ய வேண்டியதன் பொருட்டாகவே இந்தக் 
கல்வெட்டு என்னால் செதுக்கி வைக்கப்பட்டது.' 

பிரியதரிசி மன்னர் பிரயாணிகளின் சௌகரியத்தின் 
பொருட்டுச் சில சிறந்த ஏற்பாடுகளைச் செய்திருந்தார் . 

. 
அவர் மனிதர்களுக்கும் , மிருகங்களுக்கும் , பறவைகளுக்கும் 
உண்டாகின்ற வியா நிகளைத் தீர்ப்பதற்காகப் பல வைத்திய 
சாலைகளையும் ஏற்படுத்தினார் . அவற்றைப் பற்றின விவரங் 


களை 


56 


இந்திய சரித்திரம் 


J8Lcal du LSPREAL 


HAIHId sedapDEL MEAPK 


Fr- rthdreri LC 


thrAdEx yiry Lo / ++ 


' 


HorK.Ld 


TRANSLITERATION 
1. Devānapiyena piyadasina läjina visativasābhisitena 
2.atana agacha mahiyite hida budhe jāte sakyamuniti 
3. silā vigadabhichā käläpita siláthabhecha usapapite 
4.hida bhagavam jāteti lumminigame ubalikekate 
5. athabhāgiyeha 


கள் அவருடைய இரண்டாவது கல்வெட்டில் செதுக்கப்பட் 

அவை வருமாறு : 


டன . 


பிரியதரிசி மகாராஜாவாகிய நான் என் ஆணையின் 
கீழுள்ள எல்லாத் தேசங்களிலும் என்னுடைய ஆக்ஞைக் 
குட்படாத சேர சோழ பாண்டிய கோள ராஜ்யங்கள்,, 


அசோகருக்குப் பின் இந்தியாவின் நிலைமை 


57 


மகாராஜாவான 


பல 


இலங்கை , ஆண்டியோகஸ் ஆளும் கிரீஸ்தேசம் , அவருடைய 
ஆட்சிக்குட்பட்ட சிற்றரசர்களுடைய நாடுகள் ஆகிய இவற் 
றிலும் மனிதர்களுக்கும் , மிருகங்களுக்கும் வைத்திய சாலை 
களைக் கட்டுவித்தேன் . மருந்துக்கான பச்சிலைகள் , மூலிகை 
கள் , இதரமான மருந்துகள் முதலியவைகளைப் பிரியதரிசி 

நான் மேற்குறித்த வைத்தியசாலைகளுக் 
கனுப்புவேன் . அல்லாமலும் , ஆங்காங்குப் பச்சிலைகளையும் , 
மூலிகைகளையும் வைத்துப் பயிராக்கவும் ஏற்பாடு செய் 
வேன் . பாதைகளில் மனிதர்களுக்கும் , மிருகங்களுக்கும் 
நிழல் தரும் ஆல் , மா முதலான மரங்களை வைத்து 
வளர்த்திருக்கிறேன் . ஆங்காங்குக் கிணறுகள் வெட்டிச் 
சத்திரங்களைக் கட்டியிருக்கிறேன் . " 

அசோகருடைய காலத்தில் ஆயிரக் கணக்கான கட்ட 
டங்கள் கட்டப்பட்டன . அவற்றிற் பல பார்ப்பவர்களின் 
கண்ணையும் கருத்தையும் கவருவனவாக இருந்தன . அவற் 
றைப் பார்த்தால் அக்காலத்திய சிற்பிகளின் ஒப்பற்ற திறமை 
நன்றாக விளங்கும் . காலம் என்னும் கூற்றின்வாய் வீழ்ந்து 
அவை முற்றும் அழிந் தொழிந்தன . வட இந்தியாவின் 
பல விடங்களில் அவற்றின் சின்னங்களையும் , பின்னங்களை 
யும் நாம் இப்பொழுதுங் காணலாம் . 

அசோகர் பௌத்த மதத்தின் கொள்கைகளை ஒழுங்கு 
படுத்துவதற் கென்று ஒரு பெரிய பெளத்த சபையைக் 
கூட்டினார் என்றுஞ் சொல்லப்பட் டிருக்கிறது . குடிகளைச் 
சன்மார்க்கத்தில் நடத்த வேண்டு மென்பதையே முதன்மை 

நோக்கமாகக் கொண்ட அவர் குடிகளுக்கு அம் 
மார்க்கத்தில் நடப்பதற்கான நீதிகளைப் போதிப்பித்ததை 
யன்றித் தாமும் நன்னெறியிலேயே நடந்து காட்டினார் . 

சுமார் 40 வருஷகாலம் மிக்க பெருமையுடன் அரசி 
யற்றி உலகம் முழுவதும் அழியாப் புகழை நாட்டித் 
தம்மின் மிக்கார் எக்காலத்திலும் , எந்நாட்டிலும் , எவரும் 
இல்லை என்று நற்பெயரெடுத்து அந்த மன்னவர் பெரு 
மான் பரகதியை யடைந்தார் . 


யான 


58 


இந்திய சரித்திரம் 


மத 


அசோகர் மகா பராக்கிரமசாலி , ஆனாலும் சாந்த 
குண முடையவர் ; மிகக் கியாதி பெற்றவர் , ஆனாலும் 
தாழ்மை யுடையவர் ; பக்ஷபாத மில்லாமல் நியாயம் 
நடத்துபவர் , ஆனாலும் தயை பொருந்தினவர் ; 
வைராக்கியமுள்ளவர் , ஆனாலும் பிற மதத்தில் பகை கொள் 
ளாதவர் ; புஜபல பராக்கிரம முடையவர் , ஆனாலும் சண்டை 
யில் மனமில்லாதவர் ; யுத்தஞ் செய்வதில் நிபுணர் , ஆனாலும் 
சமாதானத்தையே நாடுபவர் ; ஆயாஸமின்றி உழைப்பவர் , 
ஆனாலும் இன்னும் அதிகமாக உலகத்துக்கு உழைக்கக்கூட 
வில்லையே என்று மன வருத்த மடைபவர் ,'' என்று அவ 
ருடைய குணங்களைத் தொகுத்துச் சொல்லலாம் . 


] ] . அசோகருக்குப் பின் இந்தியாவின் நிலைமை 

அசோகர் இறக்கவும் , மகத ராஜ்யம் r ணிக்க வாரம் 
பித்தது . அவருக்குப் பின் பட்டத்துக்கு வந்த மௌரிய 
வம்சத் தரசர்கள் கி.மு. 184 வரையில் மகத ராஜ்யத்தை 
யாண்டு வந்தார்கள் , ஆனால் அவர்கள் யாவரும் பலவீனர் 
கள் . அவர்கள் காலத்தில் அந்த ராஜ்யம் ஐக்கிய மாகா 
ணங்கள் முதல் நருமதை நதி வலாயில் தான் பரவி யிருந் 
தது . உத்தேசம் கி.மு. 225 - ல் கோதாவரி , கிருஷ்ணாக தி 
களின் மத்தியிலுள்ள தான 

பிலுள்ள தான ஆந்திரநாடு சுயஆட்சியைப் 
பெற்று மகத ராஜ்யத்தினின்றும் பிரிந்துவிட்டது . அதற் 
குச் சுமார் பதினைந்து வருஷங்களுக்குள் கலிங்க நாடும் 
காரவேலர் என்னும் சமணவரசர் காலத்தில் சுயாதீனம் 
பெற்றுவிட்டது . சற்றேறக்குறைய அதே காலத்தில் 
காபூல் நாடும் , பஞ்சாப் , ஸிந்து நாடுகளின் பெரும்பாகமும் 
ஸெலியூகஸ் நிகேடாரின் வம்சத்தைச் சேர்ந்த கிரேக்க 
வரசர்களால் ஜயிக்கப்பட்டு 

ராஜ்யத்தினின்றும் 
பிரிந்து போய்விட்டது . ஆதலின் , அசோசகருக்குப் பிந்திய 
மௌரிய வரசர்கள் மிகச் சிறிய நாட்டையே தமக்குச் 
சொந்தமாகக்கொண்டு ஆண்டுவந்தார்கள் . மௌரிய வம்சத் 
தின் கடைசி அரசன் பிருகத்ரதன் என்பவன் . அவனை அவ 


மகத் 


அசோகருக்குப் பின் இந்தியாவின் நிலைமை 


59 


னது சேனைத் தலைவனான புஷ்யமித்ரா ஸங்கா என்பவன் 
கொன்று கி.மு. 183 - ல் தான் மகத ராஜ்யத்திற் கரசனானான் . 

. 
சுமார் கி.மு. 155 - ல் , காபூல் , பஞ்சாப் முதலான 
மேனாடுகளை அப்பொழு தாண்டுவந்த மீனான்டர் என்னும் 

பக்க வாசன் மகத ராஜ்யத்தின் மீது படையெடுத்து வந் 
தான் . ஆனால் , புஷ்யமித்ரன் அவனை யடித்துத் துரத்தி 
விட்டான் . 

மீனான்டர் நீதிநெறி தவறாத மன்னன் என்றும் , அவன் 
பௌத்த மதத்தைக் கைக்கொண்டான் என்றும் , அவ 
னுடைய பௌத்த மதப் பிரசாரங்கள் மிலிந்தப்ரச்நம் ' என் 
னும் நூலில் தொகுக்கப்பட்டிருக்கின்றன என்றும் சொல்லப் 
பட்டிருக்கின்றன . நில மார்க்கமாக இந்தியாவின் மீது 
படை யெடுத்து வந்த கடைசி ஐசோபியன் இவனே . 

புஷ்யமித்ரன் மீனான்ட மர ஜயித்த அதே சமயத்தில் 
அவன் மகன் அக்கிமித்ரன் என்பவன் விதர்ப்ப ராஜனத் 
தோற்கடித்து விட்டான் . இவ் வெற்றிகள் காரணமாக 
புஷ்யமித்ரன் ஒரு உயர்ந்த அசுவமேதயாகம் செய்தா 

பதஞ்சலி தமது வியாகரணத்திலும் , காளி 
தாஸன் தனது மாளவிகாக் நிமித்ரம் என்னும் நாடகத்திலும் 
எழுதியிருக்கிறார்கள் . இதனால் பிராமண மதம் மறுபடியும் 
கொஞ்சம் முன் வரலாயிற் றென்று ஏற்படுகிறது . இதை 
யன்றிப் புஷ்யமித்ரன் பௌத்தர்களுக்கும் , சமணர்களுக்கும் 
தீங்கிழைத்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது . ஆனால் , அது 
எவ்வளவு 
வு வரையில் உண்மை 

நிச்சயமாய்ச் 
சொல்ல முடியாது . புஷ்யமித்ரனுக்குப் பின் , ஸங்கா வம்சத் 
தார்கள் கி . மு . 72 வரையில் ஆட்சி செய்திருந்தார்கள் . 
ஸங்கா வம்சத்தின் கடைசி அரசனான தேவபூதி என்பவனை 
அவனுடைய பிராமண மந்திரியான வாஸுதேவ கான்வ 
என்பவன் கொன்றுவிட்டுத் தான் பட்டத்துக்கு வந்தான் . 
இவன் கான்வாயன வம்சத்தின் முதலரசன் . இவனும் , 
இவனுக்குப் பின் பட்டத்துக்கு வந்த இவன் சந்ததியாரும் 
கி . மு . 27 வரையில் தான் மகத ராஜ்யத்தை ஆண்டு வந் 


னென்று 


யென்பதை 


(60 


இந்திய சரித்திரம் 


என் 


ஒரு தனி 


தார்கள் . இந்த வம்சத்தின் கடைசி அரசன் ஆந்திர வம்சத் 
தரசரால் கொலையுண்டுபோனான் . 

ஆந்திரர்கள் தென்னாட்டுத் திராவிடர்களிற் சேர்ந்தவர் 
கள் . அவர்களுடைய ராஜ்யம் அசோகருடைய அதிகாரத் 
திற் கடங்கி 

டங்கி அவருக்குக் கப்பமும் செலுத்தி வந்தது . 
சாலும் , அது அவருடைய ராஜ்யத்திற் சேர்க்கப்படாமல் 

அரச வம்சத்தாரால் ஆளப்பட்டது . அவர்களுக் 
குச் சாதவாகனர் அல்லது சாலிவாகனர் என்று பெயர் . அவர் 
களிற் பலர் சாதகர்னி என்னும் பெயரை வைத்துக்கொண் 
டிருக்கிறார்கள் . அது ஒரு பிருதுப் பெயர் போலும் . அசோ 
கர் இறந்து போனதும் , மகத ராஜ்யத்திற் சேர்ந்தனவும் ,, 
அதற்கடங்கி யிருந்தனவுமான பல நாடுகள் சுயாதீனம் 
பெற்று விட்டன வென்று மேலே சொல்லப்பட்டதல்லவா ? 
அவற்றுள் ஆந்திர ராஜ்யமும் ஒன்று . சிமுகர் என்னு 
மரசரது ஆட்சியில்தான் அந்த ராஜ்யம் சுயாதீனத்தைப் 
பெற்றது . பிறகு அது கொஞ்சங் கொஞ்சமாகப் பரவி 
மேற்குக் கடலிலிருந்து கிழக்குக் கடல் வரையில் வியா 
பித்து விட்டது . சாதவாகன வம்சத்தைச் சேர்ந்த அரசர் 
கள் பலரில் ஹாலா என்பவர் ப்ராகிருத பாஷையில் ' சப்த 
சதகம் ' என்னும் நூலை இயற்றினாரெனச் சொல்லப்பட் 
டிருக்கிறது . மகதராஜ்யம் கான்வாயன வம்சத் தரசர்கள் 
காலத்தில் பலங்குன்றிப் போனதனால் , கடைசி கான்வாயன 
வரசனைக் கொன்று அந்த ராஜ்யத்தை ஆந்திர ராஜ்யத்திற் 
சேர்த்துக்கொள்வது எளிதாக முடிந்தது . 

அவ்வண்ணமாகவே , ஹிந்துகுஷ் மலையைச் சார்ந்து 
அதுவரையிற் பரவியிருந்த வடமேற்கு எல்லை மாகாணமும் 
சுயாதீனம் பெற்றுவிட்டது . அந்த மாகாணம் ஸெலியூ 
கஸ் நிகேடார் கி . மு . 303 - ல் சந்திரகுப்தருடன் செய்து 
சமாதானத்தின்படி 

மௌரிய வரசருக்குக் 
கிடைத்ததென்று ஏற்கெனவே சொல்லப்பட்டுள்ளது . 
அசோகர் இறந்ததும் , அந்நாடும் ஆந்திர நாட்டைப்போல் 
சுயாதீனத்தைப் பெற்றது . 


கொண்ட 


அசோகருக்குப் பின் இந்தியாவின் நிலைமை 


01 


ஸெலியூகஸ் நிகேடார் அலெக்ஸான்டருக்குப் பின்பு 
அவனுக்குச் சொந்தமாயிருந்த பாக்ட்ரியா , பார்த்தியா முத 
லான நாடுகளை ஆண்டு வந்தார் என்று முன்னமேயே 
சொல்லப்பட்டிருக்கிறது . அவருடைய ராஜ்யத்துக்கும் , 
மௌரிய ராஜ்யத்துக்கும் ஹிந்துகுஷ்மலை எல்லையாக இருந் 
தது . அவருடைய பெயான் காலத்தில் பாக்ட்ரியாவும் 
பார்த்தியாவுங் கலகஞ் செய்யத் தலைப்பட்டன . அந்த 
நாடுகளிரண்டும் முதலில் பாரஸிகர்களுக்கும் , பின்னர்க் 
கிரேக்கர்களுக்கும் அடங்கி அவர்களுடைய அதிகாரங்களுக் 
குட்பட்டிருந்தன. நாளடைவில் பாக்ட்ரியர்கள் மட்டில் 
கிரேக்கர்களுடைய வழிகளையும் நாகரிகத்தையும் யநுஷ்டித் 
துக் கொண்டுவிட்டார்கள் . ஆனால் , பார்த்தியர்களோ தமது 
பழைய வழக்கங்களையே கொண்டொழுகினார்கள் . 

ஒரே 
காலத்தில் , அதாவது சுமார் கி . மு . 250 -ல் , அந்த இரண்டு 
ஜாதியரும் கிரேக்க அதிகாரத்தைத் தொலைத்துவிட முன் 
வந்தார்கள் . அதை முன்னும் பின்னுமாகத் தொலைத்தும் 
விட்டார்கள் . பின்னர்ப் பாக்ட்ரியாவும் , பார்த்தியாவும் 
இரண்டு தனி ராஜ்யங்களாய்விட்டன . அவற்றுள் பாக்ட்ரி 
யாவை ஆண்டு வந்த கிரேக்கர்கள் தான் அசோகருக்குப் 
பின்பு சுய ஆட்சியைப் பெற்றுக்கொண்டு பஞ்சாப் ஸிந்து 
முதலான நாடுகளையும் ஆட்சி செய்து வந்தார்கள் . பாக்ட்ரி 
யாவைப் போன்றுப் பார்த்தியாவும் கொஞ்சம் கொஞ்ச 
மாக முன்னேற்றத்தை யடைந்து வந்தது . அந் நாட்டை 
யாண்டு வந்த பராக்கிரமசாலியான ஒரு மன்னன் தனது 
ராஜ்யத்தை ஸிந்து நதி வரையில் பரப்பியும் , பின்னர் 
ஸிந்துந் திக்கும் ஜீலம் நதிக்கும் மத்தியிலுள்ள நாட்டையுங் 
கூடத் தனது ராஜ்யத்திற் சேர்த்துக் கொண்டும் விளக் 
கினான் . 

சுமார் கி . மு . 1.60 - ல் , துருக்கிஸ்தானத்தின் கீழ்ப் 
பாகத்தில் வசித்து வந்த ' சாகர்கள் ' என்னும் நாடோடி 
ஜாதியாரை ' யூசிகள் ' என்னும் மற்றொரு நாடோடிகள் 
அவ்விடத்திலிருந்து துரத்திவிட்டு அதைத் தாங்கள் கைப் 
பற்றிக்கொண்டார்கள் . தம்மிருப்பிடத்தை விட்டுத் துரத் 


62 


இந்திய சரித்திரம் 


கூர்ஜரம் முத 


தப்பட்ட சாகர்கள் பாக்ட்ரியா நாட்டிற்கு வந்து அங்கிருந்த 
கிரேக்கர்களை யவர்களுடைய நாட்டினின்றுந் 

துரத்தி 
விட்டுத் தாங்கள் அதைத் தங்களுக்குச் சொந்தமாக்கிக் 
கொண்டார்கள் . அதே காலத்தில் அவர்கள் ஆப்கானிஸ் 
தானம் , பஞ்சாப் , மாளவம் , ஸிந்து , கூர்ஜரம் , கத்தியவார் 
முதலான நாடுகளிலும் பரவினார்கள் . இரண்டு சாகா வம்சங் 
கள் வட இந்தியாவில் ஆட்சி பெற்றிருந்தன . தக்ஷசீல 
மும் , மதுரையும் அவர்களுடைய தலை நகரங்களாக விருந் 
தன . அந்த வரசர்களுக்கு ' க்ஷத்ரபான் ' அல்லது க்ஷத்ர 
பதி ' என்று பெயர் . மாளவம் , ஸிந்து , கூர் 
லான மேனாடுகளில் தமது அதிகாரத்தை நிலை நிறுத்தி ஆட்சி 
செய்த சாகர்களுக்கு மேனாட்டுச் சாகர்களென்று பெயர் . 
அவர்கள் மத்திய இந்தியாவின் மேற்பாகத்தையும் , ஆந்திரர் 
கள் அதன் கீழ்பாகத்தையும் ஆண்டு வந்தார்கள் . 

சாகாதிபதிகள் பாரஸிகப் பட்டமாகிய க்ஷத்ரபதி என் 
னும் பெயரை வைத்துக் கொண்ட தனின்றும் அவர்கள் 
பார்த்திய நாட்டு மன்னர்களுக்குக் கட்டுப்பட்டிருக்கக் 
கூடுமென்று சிலர் அபிப்பிராயப் படுகிறார்கள் . அதற்கேற்ற 
வாறு அப்பொழுது பார்த்திய மன்னர்களிற் சிலர் பலாட்டி 
யர்களாகவு மிருந்திருக்கிறார்கள் . அவர்களி லொருவரான 
' கந்தோபரஸ் ' என்பவர் காலத்திற்றான் கிறிஸ்தவ மதம் 
இந்தியாவில் முதன் முதல் தாமஸ் என்னும் இயேசுவின் 
சிஷ்யனால் பிரசிங்கிக்கப்பட்டது . 

மேனாட்டுச் சாகா க்ஷத்ரபதிகளில் சுமார் கி . பி . 130 - ல் 
ருத்ரதாமன் என்று ஒருவர் பட்டத்துக்கு வந்தார் . அவர் 
பராக்கிரமசாலி . 

அவர் தாம் பட்டத்துக்கு வந்த பதினைந் 
தாவது வருஷத்தில் தமது பாட்டன் காலம் முதல் ஆந்திர 
வரசனுக்கு உட்பட்டு இருந்த தமது நாட்டைச் சுவாதீனஞ் 
செய்து கொண்டார் . அன்றியும் , அவர் ஆந்திரவரசனுடைய 
நாட்டின் சில பாகத்தையும் ஜயித்துக்கொண்டுவிட்டார் . 
புலிமாயி என்னும் ஆந்திர வரசன் தமது மகளை மணந்துள்ள 
காரணத்தைப் பற்றி அவர் அம்மன்னனை அவ்வளவில் விட்டு 
விட்டார் . அவர் காலத்தில் ' ஸுதர்ஸனா' ஏரியின் கரை 


குஷான் ராஜ்யம் 


63 


புயற் காற்றினால் உடைந்து விட , அவர் அதை முன்னி 
லும் மும்மடங்கு பலமாகக் கட்டுவித்தார் . தாம் அங் 
ஙனம் செய்ததை அவர் சிலாசாஸனஞ் செய்துள்ளார் . 
கி . பி . நான்காவது நூற்றாண்டின் கடைசியில் மேனாட்டுச் 
சாகா வம்சத்தாருடைய அதிகாரம் முற்றிலும் அழிந்து 
விட்டது . ஆந்திர ராஜ்யமும் கி . பி . மூன்றாவது நூற்றாண் 
டின் முதலில் க்ஷணித்துப் போயிற்று . 


12. குஷான் ராஜ்யம் .. 
சாகர்களைத் துரத்திவிட்டுத் துருக்கிஸ்தானத்தில் வந்து 
குடியேறின யூசிகள் சுமார் பதினைந்து வருஷங்கள் வரையில் 
அங்கேயே யாதொரு அசௌகரியமுமின்றி வசித்திருந்தார் 
கள் . ஆனால் , அவர்களைச் சீன தேசத்தின் வடமேற்கிலிருந்து 
துரத்தியனுப்பிய ஹ்யூங்னூ என்னும் ஜாதியார் அவர்களைத் 
துருக்கிஸ்தானத்திலிருந்துந் துரத்திவிட்டார்கள் . அதனால் , 
யூசிகள் பாக்ட்ரியா நாட்டில் வந்து குடியேறினார்கள் . அப் 
பொழுது அவர்கள் ஊர் ஊராகச் செல்வதை யொழித்து 
அங்கேயே தங்கிவிட்டார்கள் . அன்றியும் அவர்கள் ஒரு 
நூறு வருஷங்களுக்குள் நாகரிக வளர்ச்சி யுண்டாகப் 
பெற்று ஒரு பராக்கிரமமுள்ள ஜாதியார்கள் ஆனார்கள் . 
அவர்களுக்குள் ஐந்து வகுப்புக்கள் ஏற்பட்டு ஒவ்வொன்றும் 
ஒரு தலைவனது அதிகாரத்திற் குட்பட்டிருந்தது . 

அந்த 
வகுப்புக்களில் ஒன்றிற்குக் ' குஷான் ' என்று பெயர் . 

கி . பி . முதல் நூற்றாண்டின் மத்தியில் குஷான் வகுப் 
பைச் சேர்ந்த முதலாம் காட்பீஸஸ் என்பவன் மற்றைய 
வகுப்புக்களைத் தன்ன திகாரத்திற் குட்படுத்திக்கொண்டு 
ஹிந்துகுஷ் மலையைக் கடந்து பாக்ட்ரிய , பார்த்திய நாடு 
களை யெல்லாம் வென்று ஒரு பெரிய ராஜ்யத்தை ஸ்தாபித் 
தான் . அவன் மகனும் தந்தையைப் போலவே முயன்று 
தனது ராஜ்யத்தை வட இந்தியாவின் பெரும் பாகம் வரை 
யில் பரப்பினான் . அவனுடைய ராஜ்யம் கிழக்கில் காசி வரை 
யிலும் , தெற்கில் ஸிந்துதேசம் வரையிலும் பரவியிருந்தது . 


காராஜயம் 


64 


இந்திய சரித்திரம் 


கனிஷ்கா 
காலத்திய 
இந்தியா 


டர்க்கிஸ்டான் 


சைநிஸ்டாக்கிஸ்டான் 


கனி 


காஷ்மீர் 


ஆப்கானிஸ்தான் 


னிஷ் 


புருஷபுரம் 


சிண்ட் 


ஸெளாரஷ் 


உஜஜினி 


பொம்பாய் 


மதராஸ் 


இந்து 
மகா சமுத்திரம் 


குஷான் ராஜ்யம் 


அதன்றியும் , அவனுடைய ராஜ்யம் ரோம , பாரஸிக , சீன 
சாஜ்யங்களின் எல்லைவரையில் பரவி அதற்குமுன் இருந்த 
பற்பல சிறிய ராஜ்யங்களையெல்லாம் அடியோடு தொலைத்து 
விட்டதனால் , அசோகர் காலத்திற்குப் பின்பு தடைப்பட் 
டிருந்ததான மேனாட்டு வியாபாரம் மறுபடியும் செம்மையாக 
நடந்தேறிற்று . குஷான் வம்சத்தாசர்களில் கி . பி . 125 - ல் 
பட்டத்துக்குவந்த கனிஷ்கர் என்பவர் தான் பிரசித்தி 
பெற்றவர் . அவருடைய ராஜ்யம் மேற்கில் மத்திய ஆசியாவி 
லுள்ள பாமிர் பீடபூமி முதல் கிழக்கில் விந்திய பருவதம் 
வரையில் வியாபித்திருந்தது . 

கனிஷ்கருடைய பெயர் திபெத் , சீனா, மங்கோலியா , 
முதலான தேசங்களில் தெரிந்திருந்தது . பௌத்தர்கள் 
அவரை மிகவும் கொண்டாடிவந்தார்களேனும் , அவருடைய 
காலத்தை மட்டில் சரியாக நிச்சயிக்க முடியவில்லை . சில 
சரித்திர மேதாவிகள் அவர் கி . பி . 73 - ல் பட்டத்துக்கு 
வந்தாரென்றும் , மற்றுஞ் சிலர் அவர் கி . மு . 58 - ல் வந்தா 
ரென்றும் சொல்லுகிறார்கள் . 

கனிஷ்கர் காஷ்மீர நாட்டை ஜயித்துத் தமது ராஜ்யத் 
திற் சேர்த்துக்கொண்டார் . அவர் அங்கே கனிஷ்கபுரம் 
என்னும் ஓர் அழகிய பட்டணத்தை அமைத்தார் . கனிஷ் 
கர் மேனாட்டுச் சாகர்களை ஜயித்துத் தம்முடைய அதிகாரத் 
திற் குட்படுத்தினார் என்று எண்ணவு மிடமுண்டு. பிறகு 
அவர் பாமிர் பீடபூமிக்குக் கிழக்கிலும் , திபெத்துக்கு வடக் 
கிலுமுள்ள துருக்கிஸ்தானத்தின் மீது இருமுறை படை 
யெடுத்துச் சென்றார் . முதலில் அவர் தோல்வியையடைந்த 
தனால் சீன வரசனுக்குக் கப்பங்கட்டவும் நேர்ந்தது . ஆனால் , 
இரண்டாவது படையெழுச்சியில் அவர் முற்றிலும் ஜய 
மடைந்தார் . அதன் பயனாக அவருக்குக் காஷ்கர் , யார் 
கண்ட் , கோடன் என்னும் 

என்னும் மாகாணங்கள் கிடைத்தன . 
அவர் கட்டிவந்த கப்பமும் தள்ளுண்டு போயிற்று . அவை 
யன்றியும் , அவர் சீனதேசத் தாசரது ஆட்சிக்குட்பட்டிருந்த 
ஒரு சிற்றரசரிடமிருந்து அவருடைய நன்னம்பிக்கைக் 
கடையாளமாகச் சிலரை ஜாமீனாகப் பெற்றார் . கனிஷ்கர் 

5 


66 


இந்திய சரித்திரம் 


அவர்களைச் செம்மையாக நடத்திவந்தார் என்றும் , அதனால் 
அவர்களும் பௌத்த சந்யாசிகளுக் காகவும் , மடங்களுக் 
காகவும் ஏராளமான பணம் கொடுத் துதவினார்களென்றும் 
சொல்லப்பட் டிருக்கின்றன . பஞ்சாபில் அவர்கள் இருந்த 
விடுதிக்குச் சீனபுக்தி என்னும் பெயர் வழங்கிவந்தது . 

கனிஷ்கருடைய ராஜ்யத்துக்கு இப்பொழுது பெஷா 
வர் என்று வழங்கும் புருஷபுரம் தான் தலைநகராக விருந்தது . 
அங்கே அவர் 400 அடி உயரமுள்ள மிகப்பெரிய ஸ்தாபி 
ஒன்றைக் கட்டினார் . அதனருகில் ஒரு பெரிய மடமும் 
அமைக்கப்பட் டிருந்தது . இவைகள் பிற்காலத்தில் மகம் 
மதியர்களால் இடித்துத் தகர்க்கப்பட்டன . 

கனிஷ்கர் தாம் பட்டத்துக்குவந்த சில வருஷங்கள் 
கழித்துப் பௌத்த மதத்தைத் தழுவிக்கொண்டார் . 
ஆனால் , கனிஷ்கர் காலத்தில் பௌத்தமதம் விசேஷ மாறு 
பாடுகளை யடைந்துவிட்டது . ஜனங்கள் கௌதம புத்தரைத் 
தெய்வமாகக் கொண்டாடின தல்லாமல் , 

அவருடைய 
அருளைப் பெருவதற்குப் போதிசத்வர்கள் என்னும் ஆசாரி 
யர்களின் துணை வேண்டும் 

என்றும் எண்ணினார்கள் . 
பௌத்த மதத்தை நாகரிகமற்ற அக்காலத்திய துருக்கிய 
ரைப்போன்ற சில அந்நியர்கள் அநுஷ்டித்ததனாலும் , கிறிஸ் 
தவ , 

பாரஸிக, கிரேக்கர்களுடைய சேர்க்கையினாலும் 

பௌத்தமதத்தில் பல புதிய ஆசாரங்களும் , 
கொள்கைகளும் ஏற்பட்டு விட்டன . அப்போது மாறுதல் 
காை யடைந்து விட்ட பௌத்தமதத்திற்கு ‘ மஹாயானம் ' 
என்னும் பெயர் உண்டாயிற்று . பழைய பௌத்தமதம் 
' ஹீனயானம் ' ஆய்விட்டது . 
பின்னர் நாகார் ஜுனர் என்பவர் 

மஹாயான 
தக் கொள்கைகளை நாடெங்கும் பரப்பின தன்றி , அவற்றை 
யெல்லாந் தொகுத்து ஒரு சிறந்த நூலையும் இயற்றினார் . 
ஸிம்ஹௗ நாட்டில் மட்டில் தான் ஹீனயான மதம் யாதொரு 
மாறுபாட்டையு மடையாம் லிருந்தது . 

பெளத்த சாஸ்திர வாராய்ச்சி செய்ததில் கனிஷ்கருக் 
குப் பல சந்தேகங்கள் ஏற்பட்டன . அவர் பௌத்த சம 


தான் 


பெளத் 


குஷான் ராஜ்யம் 


67 


தக்க 


யத்தை ய நுஷ்டித்துவந்தவர்களுக்குள் பல முரணான 
கொள்கைக ளிருப்பதைக் கண்டுங் கலங்கினார் . அவற்றை 
யெல்லாம் ஒத்திட்டுப்பார்த்து உண்மையைக் கண்டறிந்து 
யாவருக்கும் பொதுவான ஒரேவிதக் கொள்கைகளைத் 
தீர்மானிக்க வேண்டுமென்று நிச்சயித்து , அவர் ஒரு 

பெரிய 
பௌத்த சபையைக் கூட்டவேண்டுமென எண்ணினார் . 
அவருடைய குருவான பார்சுவர் என்பவரும் அதை 
ஆமோதிக்கக் காஷ்மீரத்தில் சுமார் கி.பி. 100 - ல் , ஒரு மகா 
சபை சேர்ந்தது . அந்தச்சபைக்கு வாசுமித்ரர் அக்ராஸனாதி 
பதியாகவும் , ' புத்தசரிதம் ' என்னும் நூலை இயற்றிய அசுவ 
கோஷா வென்பவர் உப அக்ராஸனாதிபதியாகவும் நியமிக்கப் 
பட்டார்கள் . சுமார் 500 பெயர்கள் கூடிப் பழைமையான 
கிரந்தங்கள் யாவற்றையும் பரிசோதித்து அவற்றிற்குத் 
வியாக்யானங்களைச் செய்தார்கள் . 

பௌத்த 
வேதாந்தக் களஞ்சியம் என்னும்படியான 'மஹாவிபாஷா' 
வென்னும் நூல் அப்பொழுது தான் ஏற்பட்டது . அந்த 
வியாக்யானங்களைத் தாமிரங்களில் சாஸனஞ்செய்து அதற் 
கென்று கட்டப்பட்ட ஒரு ஸ்தூபியின்கீழ்ப் புதைத்து 
வைத்துவிட்டார்கள் என்று தெரியவருகிறது . 

* சரகன் ' என்னும் வைத்திய சாஸ்திரி இருந்தது 
கனிஷ்கருடைய காலத்திற்றான் . சுமார் 25 வருஷம் ஆட்சி 
செய்த பிறகு கி . பி . 150- ல் , கனிஷ்கர் இறந்து போனார் . 
அவர் இறக்கவும் , குஷான் ராஜ்யம் க்ஷணிக்க வாரம்பித்தது . 
ஆந்திர ராஜ்யம் அழிவுற்ற அதே காலத்தில் , அதாவது 
சுமார் கி.பி. 225 - ல் , குஷான் ராஜ்யமும் அழிந்துபட்டது . 
ஆனாலும் குஷான் வம்சத்தைச் சேர்ந்த சிற்றரசர்கள் ஐந்தா 
வது நூற்றாண்டுவரையில் காபூலையும் பஞ்சாபையும் ஆட்சி 
செய்து வந்திருக்கிறார்கள் . பின்னர் ஹூணர் என்னும் ஒரு 
நாடோடி ஜாதியார்கள் இந்தியாவின்மீது படையெடுத்து 
வந்து அவர்களை அடியோடு தோற்கடித்துவிட்டார்கள் . 

குஷான் , ஆந்திர ராஜ்யங்கள் முற்றிலும் அழிந்து 
போன காலம் முதல் சுமார் நூறுவருஷங்கள் வரையில் 
இந்தியாவைப் பற்றின விவரம் ஒன்றுந் தெரிய வில்லை . 


68 


இந்திய சரித்திரம் 


பௌத்த , சமண , பிராமண மதங்கள் தம்மைக்கொண் 
டொழுகின அரசர்கள் காலத்தில் விருத்தியை யடைந்தும் , 
மற்றைய சமயங்களில் தமது பெருமை குறைந்தும் இருந்து 
வந்தன வென்பது நமக்கு நன்றாகப் புலப்படுகிறது . அன்றி 
யும் , அவைகள் நாளடைவில் 

மாறுபாடுகளையும் 
அடைந்துவிட்டன வெனவும் ஏற்படுகின்றது . பிராமண 
மதத்தில் யாக , யெக்யங்கள் 

முதலான சடங்குகள் 
குறைந்து , தத்வ விசாரணை மேலிட்டது . அது காரணமாக 
மீமாம்ஸ சாஸ்திரம் உண்டாயிற்று . மனுவினுடைய தென்று 
வழங்கும் தர்மசாஸ்திரமும் , சூத்ரகன் எழுதின மிருச்சகடி 
என்னும் நாடகமும் , சுஸ்ருதன் எழுதின ' சஸ்திரசிகிச்சை ' 
நூலும் , சரகனுடைய வைத்திய சாஸ்திரமும் , பதஞ்சலியி 
னுடைய வியாகாணமும் ஒருபக்கம் ஏற்பட்டுவருகையில் , 
பெளத்தர்கள் ஸ்தூபிகளையும் , மடங்களையும் கட்டுவித்துச் 
சிற்பிகளையும் , சித்திர மெழுதுகின்றவர்களையும் முன்னுக்குக் 
கொண்டுவந்தார்கள் . பஞ்சாபிலும் , காந்தார நாட்டிலும் 
கிரேக்கர்கள் மிகவும் அழகிய ஒரு புதிய மாதிரியான கட் 
ட்டங்களையும் , சிற்பங்களையும் அமைத்து வந்தபொழுது, 
மத்திய இந்தியாவிலும் , தஷிணத்திலும் சுதேசச் சிற்பி 
களும் , கட்டட நிபுணர்களும் வேறுவிதமான சிற்பங்களை 
யும் , கட்டடங்களையும் உண்டாக்கி வந்தார்கள் . 


13. குப்த ராஜ்யம் 


சுமார் கி . பி . 308 - ம் வருஷத்தில் பாடலிபுரத்துக் கரு 
கில் ஆட்சி பெற்றிருந்த சந்திர குப்தர் என்னும் ஒரு சிற்றா 
சர் லிச்சாவி வம்சத்தைச் சேர்ந்த குமாரதேவி ' என்னும் 
அரச கன்னிகையை மணந்து அவளுடைய குடும்பத்தவர் 
களுக்குச் சொந்தமாயிருந்த நாட்டையும் ஸ்திரீ தனமாகப் 
பெற்றார் . பின்னர் அவர் தமது ராஜ்யத்தைக் கொஞ்சங் 
கொஞ்சமாகப் பெருக்கி யமுனாந்தி கங்கையில் சங்கமமாகு 
மிடம் வரையில் உள்ள நாடுகளை ஜயித்துக்கொண்டுவிட் 


குப்த ராஜ்யம் 


69 


டார் . அந்த ராஜ்யத்தை அவர் கி . பி . 320 முதல் கி . பி . 
325 வரையில் விமரிசையாக ஆண்டுவந்தார். 

அவருக்குப்பின் , அவர் மைந்தர் ஸமுத்ர குப்தர் என்ப 
வர் பட்டத்துக்கு வந்தார் . அவர் சுமார் 50 வருஷம் ராஜ்ய 
பாரம் நடத்தினார் . அவர் மகா பராக்கிரமசாலி. அவர் வட 
இந்தியாவிலிருந்த அநேக நாடுகளை வென்று தமது ராஜ் 
யத்தில் சேர்த்துக்கொண்டார். அதன் பின்பு அவர் சூடிய 
நாகபுரியின் வழியாகத் தக்ஷிணத்தின்மீது படையெடுத்து 
வந்து அங்கிருந்த பதினோரசர்களை வென்று தம்முடைய 
அதிகாரத்திற் குட்படுத்தினார் . அவர் தெற்கில் காஞ்சீபுரம் 
வரையில் வந்து பின்பு மஹாராஷ்டிரத்தின் வழியாகத் தாம் 
தக்ஷிணத்தில் ஜயித்த நாடுகளிலிருந்து ஏராளமான திரவி 
யத்தைச் சம்பாதித்துக்கொண்டு தமது நாட்டிற்குத் திரும் 
பினார் . அல்லாமலும் , அவர் மத்திய மாகாணத்திலும் , கலிங்க 
நாட்டிலுமிருந்த பல காட்டுவாசிகளான முரட்டு ஜாதியர் 
களையும் வென்றார் . என்றாலும் , மேற்கில் சம்பல் , யமுனா 
நதிகள் முதல் கிழக்கில் ஹூக்ளிவரையிலும் , 
ஹிமாலய பருவதம் முதல் , தெற்கில் நருமதையாறு வரை 
யிலும் உள்ள நாடுதான் அவருடைய ராஜ்யத்திற் சேர்ந்தி 
ருந்தது . காமரூபம் , நேபாளம் , ராஜபுதனம் , பஞ்சாப் , மாள 
வம் முதலிய நாடுகள் அவருடைய அதிகாரத்திற் குட்பட் 
டுக் கப்பஞ்செலுத்தி வந்தனபோலும் . ஸிம்ஹௗ நாட்டை 
ஆண்டுவந்த மேகவர்ணன் என்னும் அரசன் ஸமுத்ர - குப் 
தருக்கு விலையுயர்ந்த காணிக்கைகளை யனுப்பிப் புத்த கயை 
யில் பௌத்தர்களுக்கு ஒரு மடத்தைக் கட்டுவதற்கு உத் 
தரவைப் பெற்றான் . 

ஸமுத்ர- குப்தர் தமது வெற்றிக் கடையாளமாக ஒரு 
அசுவமேதயாகஞ் செய்து , அதற்கென்று பொன்னாணயங் 
களையடித்து ஏராளமாக வழங்கினார் . அன்றியும் , அவர் தமது 
வீரச்செயல்களை 

ஒரு 

கவிவாணரைக்கொண்டு பாடுவித்து 
அப்பாடல்களைக் கற்களிற் செதுக்கி வைத்தார் . அசோகர் 
செதுக்கி வைத்த தருமநீதிகளின் கீழ் இவர் தமது வீரத்தைக் 
குறிக்கும் வெற்றிகளைச் செதுக்கிவைத்திருப்பது விந்தையே . 


வடககல 


70 


இந்திய சரித்திரம் 


ஸமுத்ர குப்தர் கவிவாணர் . அவருக்குச் சங்கீதமும் நன்றா 
கத் தெரியும் . ஒரு சரித்திர நிபுணர் அவரை இந்திய 
நெபோலியன் ' என்று சொல்லலாம் என்றெழுதியிருக்கிறார் . 
ஸமுத்ர குப்தருக்குப் பிறகு அவர் மைந்தர் இரண்டாவது 
சந்திர குப்தர் பட்டத்துக்கு 

வந்தார் . அவர் விக்ரமாதித்யர் 
என்னும் பிருதுப்பெயரை வைத்துக்கொண்டதனால் , அவ 
ருக்குச் சந்திர - குப்த விக்ரமாதித்யர் என்னும் பெயர் வந்தது . 
சாகர்களை ஜயித்த காரணத்தினால் , அவருக்குச் ' சாகாரி ' 
என்னும் பெயரும் உண்டு . அவர் சுமார் கி . பி . 375 - ல் 
பட்டத்துக்கு வந்தார் . 

அவர் மேனாட்டுச் சாகரர்களின் மீது படை யெடுத் 
துச் சென்று மாளவம் , கூர்ஜரம் , கத்தியவார் முதலிய நாடு 
களை வென்று தமது ராஜ்யத்திற் சேர்த்துக்கொண்டார் . 
அவ்வாறாக அவருடைய ராஜ்யம் மேற்குக் கடற்கரை வரை 
யில் வியாபித்திருந்தது . அதனால் கடல் மார்க்கமாய் அந்நிய 
தேசங்களோடு வியாபாரஞ் செய்வதற்கு சௌகரியம் 
உண்டாயிற்று . ருத்ரதாமனுடைய சாகராஜ்யத்தின் தலை 
நகராக விருந்த உஜ்ஜயினிபுரம் அப்பொழுது கல்விக்கும் , 
நாகரிகத்துக்கும் , வியாபாரத்திற்கும் சிறந்த உறைவிடமாக 
விருந்தது . 
விக்ரமாதித்யர் 

வைஷ்ணவரா யிருந்தும் , 
பெளத்த , சமண மதத்தினர்களைப் பரிவுடன் பார்த்து வந் 
திருக்கிறார் . அவர் அயோத்தியைத் தமது ராஜ்யத்தின் தலை 
நகராகச் செய்து கொண்டு அங்கே ஒரு நாணய சாலையையும் 
ஏற்படுத்தினார் . ஆயினும் , பாடலிபுரம் தனது சிறப்பை 
முற்றிலும் இழந்துவிடவில்லை. அது ஆறாவது நூற்றாண்டில் 
ஹூணர்களால் அழித்துவிடப்பட்ட தெனினும் ஷர்ஷா 
சக்ரவர்த்தி 

யதைப் புதிக்கினார் . விக்ரமாதித்யரைப் 
பற்றின விவரங்கள் நமக்குப் ' பாஹியன் ' என்னும் சீன 
யாத்திரிகர் எழுதிவைத்த 

எழுதிவைத்த கதைகளினின்றும் கிடைத் 
துள்ளன . 
பாஹியன் பௌத்த சமயத்தினர் . அவர் 

அவர் மத 
வாராய்ச்சியின் பொருட்டும் , சமய நூல்களைச் சம்பாதிக்கக் 


வைதிக 


IntiVilW 

!AMMAN 

,. 


பாளயக்காரர் 


குப்த ராஜ்யம் 


1 


MANI MAA 


Ilm 


விக்கிரமாதித்திய 
குப்தராஜ்யம் 

சி.பி .400 
இங்கிலீஷ் மைல் 


காஸ் மீரம் 


100 


TimetURI 


சிந்து 


காங்க 


(1 ) 
பாடலிபுத்திரம் 


//// 


குபதி 


ராஜயம் 


பூஜின் 


///// 


T 


5 கோதாவரிந்தி 


கயாய 


பாளையக்காரர் 


மஹாராஷ்டிரம் 


கிருவரூ 


தயாயோன் 


கஞ்சி ( காஞ்சிபுரம் ) 


சோநாடு 


பாண்டியா 


இலங்கை 


72 


இந்திய சரித்திரம் 


கருதியும் இந் நாட்டிற்கு வந்து இங்கே பத்து வருஷம் 
இருந்தனர் . அதில் மூன்று வருஷகாலம் வரையில் பாடலி 
புரத்தி லிருந்தார் . 

அவர் பாடலிபுரத்திலிருந்த அசோகருடைய அரண் 
மனையைக் கண்டு மிக்க வியப்படைந்தார் . புத்தத் திரு 
விழாவும் அவருக்கு மிகுந்த ஆச்சரியத்தை யுண்டாக்கிற்று . 
சித்திரிக்கப்பட்ட இருபது அழகிய ரதங்களில் புத்த விக்க 
ஹங்களை யமைத்து , வாத்ய கோஷத்துடன் , ஊர்வலம் 
வரும் கோலத்தைக் கண்டு அவர் களித்தார் . மஹாயான 
வகுப்பினருக் கொன்றும் , ஹீனயான வகுப்பினருக் கொன் 
றும் ஆக இருந்த இரண்டு மடங்களில் சுமார் எழுநூறு சந் 
யாசிகள் இருந்தார்களெனவும் அவர் சொல்லியிருக்கிறார் . 
மகத நாட்டுக் குடிகள் செல்வம் நிறைந்தும் , தழைத்தும் 
இருந்ததன்றி மிகுந்த தரும சிந்தையுள்ளவர்களாகவு மிருந் 
தார்க ளென்றும் , எளியவர்களுக்குத் தரும் சாலைகளும் , பிர 
யாணிகளுக்கு விடுதிகளும் , நோயாளிகளுக்குத் தரும 
வைத்ய சாலைகளும் அமைக்கப்பட் டிருந்தன வென்றும் 
சொல்லியுள்ளார் . அவரால் அப்பொழுது பௌத்த மதம் 
வடநாட்டில் உயர் நிலை பெற்றிருந்த தென்றும் , ஆயிரக்கணக் 
கான பிக்ஷகள் மடங்களில் வசித்திருந்தார்களென்றும் 
தெரியவருகின்றன . ஆனால் அப்போது கயை , ச்ராவஸ்தி , 
கபிலவஸ்து , குஷிநாகரம் முதலான பட்டணங்கள் 
காரணம்பற்றியோ ஜனத்தொகையிலும் செல்வத்திலும் 
குறைந்து போய்க் கொஞ்சங் கொஞ்சமாகப் பாழடைந்து 


எக 


வந்தன . 


பாஹியன் விக்ரமாதித்யருடைய அரசாட்சியை மிக 
வும் புகழ்ந்து எழுதியிருக்கிறார் . அவருடைய துரைத்தன 
உத்தியோகஸ்தர்கள் குடிகளினுடைய வியவஹாரங்களில் 
தலையீட்டுக் கொள்வதில்லை . குற்றஞ் செய்தவர்களுக்கு இலகு 
வான தண்டனைகள் விதிக்கப்பட்டன . குடிகள் யாதொரு 
நிபந்தனையுமின்றித் தமதிஷ்டம்போல் போகவும் வரவும் 
கூடும் . வரிகள் மிதமாக விதிக்கப்பட்டிருந்தன. உத்தியோ 
கஸ்தர்கள் குடிகளைத் துன்புறுத்திப் பரிதானம் வாங்குவ 


குப்த ராஜ்யம் 


73. 


தில்லை . பாதைகளில் திருடர் பயம் கிடையாது . ஜனங்கள் 
பொதுவில் பௌத்த முறைகளைப் பின்பற்றிப் பெரும்பா 
லும் ஜீவஹிம்ஸையை நீத்தும் , மதுபானத்தை யொழித்தும் , 
தரும் வழிகளில் நடந்துவந்தார்கள் என்றும் கூறி யிருக்கி 
றார் . அப்பொழுது பலகாரைகளும் , பொன் , வெள்ளி நாண 
யங்களும் உபயோகிக்கப்பட்டு வந்தன . சுருங்கச் சொல் 
லுவோமானால் விக்ரமாதித்யர் தமது ராஜ்யத்தை மிக்க விம 
ரிசையாக ஆட்சி செய்துவந்தாரெனத் தெரியவருகின்றது . 
கி . பி . 413 - ல் , அவர் காலஞ் சென்றார் . 

விக்ரமாதித்யருக்குப் பின்பு மகதராஜ்யம் க்ஷணிக்கத் 
தொடங்கிவிட்டது . அவருடைய பெயரரான ஸ்கந்த - குப்தர் 
காலத்தில் மங்கோலிய வம்சத்தைச் சேர்ந்த ஹூணர் 
என்னும் ஜாதியார்கள் இந்தியாவின் மீது படை யெடுத்து 
வந்து கங்காநதி தீரம் வரையிலுள்ள நாடுகளை ஜயித்துக் 
கொண்டுவிட்டார்கள் . அவர்கள் கொள்ளையையும் கொடு 
மையையும் விரதமாகப் பூண்டிருந்தார்கள் போலும் . அவர் 
கள் தலைவனான தோரமானா என்பவன் குப்த ராஜ்யத்தை 
யழித்துப் பஞ்சாப் , ராஜபு,தனம் , மத்திய இந்தியா ஆகிய 
இவற்றைச் சேர்த்து ஒரு ராஜ்யமாக்கி , மகாராஜா என்னும் 
பெயர் பூண்டு அதனை ஆண்டுவந்தான் . அவனுக்குப் பின் 
அவன் மகன் மிஹிராகுலன் என்பவன் கி . பி . 510 முதல் 
கி . பி . 540 வரையில் அந்நாட்டை யாண்டுவந்தான் . அவன் 
மிகக் கொடியவன் . தீமையே உருவெடுத்தாற்போன்றவன் . 
அவனிழைத்த துன்பங்களைப் பொறுக்கமுடியாமற் 
சிற்றரசர்களும் ஒன்று சேர்ந்து மிஹிராகுலனுடைய அதி 
காரத்தைக் குலைத்து , அவனையும் காஷ்மீரத்தை நோக்கி 

விடும்படிச் செய்தார்கள் . அவர்களில் குப்த வம்சத் 
தைச் சேர்ந்த நரஸிம்ஹ - குப்தரும் , மத்திய இந்தியாவில் 
ஆட்சி பெற்றிருந்த ' யசோதர்மன் ' என்னும் சிற்றரசரும் 
முதன்மையானவர்கள் . ஐந்தாவது நூற்றாண்டின் கடைசி 
யில் பிரபாகரவர்த்தனர் என்னும் ஒரு சிற்றரசர் பல சிற் 
றரசர்களைத் தமக்கு உதவியாக்கிக்கொண்டு மகதராஜ்யத்தை 
யழித்த ஹூணர்களை முற்றிலும் தொலைத்துவிட்டார் .. 


பல் 


ஒடில் 


7+ 


இந்திய சரித்திரம் 


குப்தவாசர்கள் மகத ராஜ்யத்தை யாண்டுவந்த காலத்தில் 
வட இந்தியா கல்வி , கேள்விகளிலும் நாகரிக வளர்ச்சியிலும் 
உன்னத நிலையைப் பெற்றிருந்தது . 

பௌத்தமதத்தை நாகரிகமற்ற அந்நியர்கள் அநுஷ் 
டித்ததனால் அது பல மாறுதல்களையடைந்துவிட்ட தென் 
பது ஏற்கெனவே சொல்லப்பட்டுள்ளது . பௌத்த மதத் 
தின் அபிவிருத்தியையும் , ஜனங்களுக்கு அதனிடத்தி லுண் 
டான அபிமானத்தையுங் கண்ட பிராமணர்கள் தாங்களும் 
பௌத்தர்களுடைய வழியைப் பின்பற்றி அந்நியர்களைத் 
தமது மதத்திற் சேர்த்துக்கொண்டும் , விக்ரஹங்களையும் , 
உத்ஸவங்களயும் ஏற்படுத்தியும் , சாமாந்ய ஜனங்களுக் 
குண்டாயிருந்தகொள்கைகளைத் தாங்கள் ஒப்புக்கொண்டும் , 
தங்களுடைய மதத்தின் கோட்பாடுகளையும் , மனோத 
சிருஷ்டிகளையும் பதினெட்டு புராணங்களாகத் தொகுத்து 
யாவருமறிய வெளியிட்டும் வந்தார்கள் . அல்லாமலும் , அவர் 
கள் தாங்கள் பௌத்த மதத்தில் நல்லதெனக் கண்டன 
வற்றைத் தமது மதத்தில் சேர்த்துக்கொண்டுவிட்டார்கள் . 
அதனால் , இப்புதிய பிராமண மதத்திற்கும் , பௌத்த மதத் 
திற்கும் வேற்றுமையே யில்லா கொழிந்தது . இந்தப் 
புதிய மதம் தான் ' ஹிந்து மதம் ' என் றபிப்பிராயப்படு 
கின்றவர்கள் பலர் இருந்து வருகிறார்கள் . பிராமண மதம் 
பௌத்தமதக் கொள்கைகளையும் , ஆசார வநுஷ்டானங்களை 
'யும் ஆகருஷித்துக் கொண்டது தான் பௌத்த மதத்தின் 
க்ஷிணத்துக்கு முக்கிய காரணமாகும் . சிற்சில சமயங்களில் 
ஹிந்து வரசர்கள் அவர்களை ஹிம்ஸித்தும் வந்திருக்கிறார் 
கள் . 

இப்போது மனு எலை ஆதாரமாகக் கொண்டு சட்டங் 
கள் ஏற்படுத்தப்பட்டன . சொத்துக்களை விற்கவும் , வாங்க 
வும் , தானஞ் செய்யவும் , உரிமையாகப் பெறவும் விதிகள் 
உண்டாக்கப்பட்டன . 

இக்காலத்தில் மிகச் சிறந்த வித்வான்கள் இருந்து 
பெரிய பெரிய நூல்களை இயற்றி யிருக்கிறார்கள் . விக்ரமா 
தித்யருடைய சபையிலிருந்த நவரத்தினங்களைப்பற்றி யாவ 


குப்த ராஜ்யம் 


75 


( வர 


ரும் அறிந்திருக்கக்கூடும் . * சாகுந்தலம் , விக்ரம - ஊர்வ 
சீயம் , மாளவிகா- அக்நிமித்ரம் என்னும் நாடகங்களையும் , 
ரகுவம்சம் , குமாரஸம்பவம் , மேகசந்தேசம் என்னும் காவி 
யங்களையும் இயற்றிய காளிதாஸ மகாகவி தான் அவர்களிற் 
சிறந்தவர் . 'ப்ருஹத்ஸம் ஹிதை' என்னும் நூலை யியற்றிய 
வராஹமிஹிரர் என்னும் வான சாஸ்திரியும் , நிகண்டுவை 
எழுதின 

* அமரஸிம்ஹரும் ', வைத்திய சாஸ்திரத்தைச் 
செய்த ' தன்வந்தரி ' யும் வியாகர்ணம் இயற்றிய 
ருசியும் ' அந்த நவரத்னங்களைச் சேர்ந்தவர்கள். 

இவர்களையல்லாமல் , யாக்யவல்கியர் என்னும் தர்ம 
சாஸ்திர பண்டிதரும், ஆரியபட்டர், ப்ரம்மகுப்தர் என்னும் 
வான சாஸ்திரிகளும் காதம்பரி , தசகுமாரசரித்ரம் என்னும் 
கற்பனைக் கதைகளைச்செய்த ஸுபந்து , தண்டி என்னும் 
கற்பனைக் கதாசிரியர்களும் வாமனர் , ஜயாதித்யர் என்னும் 
வையாகரணிகளும் , நீதிசாஸ்திரத்தையும் , பட்டி காவ்யத்தை 
யும் இயற்றிய பர்த்ருஹரியும் இருந்த காலமும் இதுவே . 

சில்ப வித்தை , சித்திர வித்தை,சிற்ப சாஸ்திரம் முதலி 
யனவும் , இக்காலத்தில் மேம்பாடடைந்து இருந்தன . 


மத்தியகால இந்தியா 


-- 


14. ஹர்ஷவர்த்தனர் 

( 606 கி . பி.- 648 கி . பி .) 
ஹூணர்களைச் சண்டையிட்டு ஜயித்துத் துறத்திய 
பிரபாகரவர்த்தனர் கி . பி . ஏழாம் நூற்றாண்டின் முதலில் 
ஒரு சிறிய ராஜ்யத்தை ஏற்படுத்தினார் . அதற்கு ஸ்தா 
னேசுவரம் என்னும் பட்டணம் தலைநகராக விருந்தது . 
அவர் கி . பி . 605 - ல் இறந்ததும் , அவருடைய மூத்த 
மைந்தரான ராஜ்யவர்த்தனர் பட்டத்துக்குவந்தார். மாளவ 
வரசன் தமது சகோதரியான ராஜ்யசிரி என்பவளுடைய 
புருஷரான , க்ருஹவர்மன் மௌகாரி என்பவரைக் கொன்று , 
அவ் வம்மையையும் சிறைப்படுத்தினானென ராஜ்யவர்த்தனர் 
கேள்வியுற்று ஒரு பெரும்படையுடன் சண்டைக்குப் புறப் 
பட்டுச் சென்று மாளவ வரசனை வென்று திரும்பி வரும் 
பொழுது, மாளவ வரசனுடைய நண்பனான சசாங்கன் என் 
னும் வங்காள மன்னவன் அவரை வஞ்சனையினால் கொன்று 
விட்டான் . அப்பொழுது அவருடைய தம்பியான ' ஹர்ஷ 
வர்த்தனர் ' பட்டத்துக்கு வந்தார் . 

ஹர்ஷர் சிறையினின்றும் தப்பியோடி விந்தியமலை 
யைச் சார்ந்த காடுகளில் வசித்திருந்த தமது சகோதரி 
யைத் தேடிச்சென்று தமது ஊருக்கு அழைத்துவந்தார். 
பின்னர் அவர் தமது பெரும்படையைக்கொண்டு விக்ர 
மாதித்யர் காலத்தில் மகதராஜ்யத்திற் சேர்ந்திருந்த நாடு 
களையும் , வங்காளம் , நேபாளம் ஆகிய நாடுகளையும் வென்று 
தம்முடைய ராஜ்யத்திற் சேர்த்துக்கொண்டார். இவ்வாறாக 
அவருடைய ராஜ்யம் ஹிமயமலை முதல் நருமதை நதிவரை 
யில் பரவியிருந்தது . அதையன்றிக் காமரூபம் , வல்லபி 
என்னும் நாட்டரசர்கள் அவருக்குக் கப்பங்கட்டி வந்தார் 
கள் . மாளவம் , கூர்ஜரம் , ஸௌராஷ்ட்ரம் என்னும் நாடு 
களும் அவருடைய ராஜ்யத்திற் சேர்ந் திருந்தன வென்று . 
தோன்றுகின்றது . ஹர்ஷர் தென்னிந்தியாவின் மீது படை 


" குஜராத் உஜ்ஜினி 


தைரியம் 


பதி 


ஹர்ஷ வர்த்தனர் 


77 


7 ம் நூற்றாண்டில் 

இந்தியா 
ஹர்ஷாராஜ்யம் 
இங்கிலீஷ் மைல் 


1 


20 ) 


400 


.. 


الله 
الهميس 


man 


காஸ்மீரம் 


* 


WOMAN 


வியாக 


ஸட்லஜ் 


முல்தரன் 


WAutily 


விந்து நதி 


கரேஜ் 


விபுத்திரம் 


ஜபுதனம் 


ஸிந்து 


பிரயாகை 


Ehihimä 


இராமாத்தாடுது 


மாளவம் 


ஜ் 


நர்மதை நதி 


அஜண்டால் 


Munica 


கோதரவுளி 


HUALIANA 


கங்ைக தேசம் 


mஓ.A 


மய்சி 


வாதாபி . 


தான 


யா 


சோழநாடு 


பல்லவர்கள் 

ம 


இலங்கை 


- 


78 

இந்திய சரித்திரம் 
யெடுத்துச் செல்லவும் , இரண்டாவது புலிகேசன் என்னும் 
சாளுக்கிய மன்னவர் அவரை அடியோடு தோற்கடித்தார் . 

ஹர்ஷர் நியாயம் நடத்துவதில் நிபுணர் . அவர் தமது 
உத்தியோகஸ்தர்களையே முழுவதும் நம்பி விடாமற்றாமே 
நேரில் ஊர் ஊராகச் சென்று துஷ்ட நிக்ரஹ சிஷ்ட பரிபால 
னஞ் செய்துவந்தார் . ஹர்ஷர் குற்றவாளிகளைக் கடுமை 
யாய்த் தண்டித்தார் . 
வியவசாயிகள் 

தமது வருமானத்தில் ஆறிலொரு 
பங்கை வரியாகச் செலுத்தி வந்தார்கள் . துரைத்தன உத்தி 
யோகஸ்தர்களுக்குச் சம்பளத்திற் கீடாக மானியங்கள் 
விடப்பட்டிருந்தன . ஹர்ஷர் சிறந்த கல்விமான் . அதனால் 
அவர் வித்வான்களையும் ஆதரித்து வந்தார் . பாணன் என் 
னும் கவிஞர் ஹர்ஷரைப்பற்றி ஹர்ஷசரிதம் ' என்னும் நூலை 
இயற்றினார் . ஹர்ஷர் நாகானந்தன் , ரத்னாவளி, ப்ரயதர்ஸிகா 
என்னும் நாடகங்களையும் , சில சிறிய காவ்யங்களையும் , ஒரு 
வியாகரண நூலையும் செய்திருக்கிறார் . 

மதவிஷயத்தில் ஹர்ஷருக்கு வைராக்கியம் இருந்த 
தில்லை. அவர் தமது பிற்காலத்தில் பௌத்தமதத்திற் பற் 
றுள்ளவராக விருந்தும் , சிவனையும் , விஷ்ணுவையும் பூஜித்து 
வந்ததாகத் தெரியவருகின்றது . ஹர்ஷர் கி . பி . 640 - ல் 
கன்னோசி நகரில் ஒரு பெரிய பெளத்தசபையைக் கூட்டி 
னார் . அதற்கு அவருடைய சிற்றரசர்கள் பலரும் , பல்லா 
யிரம் பௌத்த சந்யாசிகளும் , சமணர்களும் , பிராமணர் 
களும் வந்திருந்தார்கள் . அச்சபைக்கு அப்பொழுது இந் 
தியாவுக்குப் பௌத்த சமய சம்பந்தமான நூல்களைச் சம்பா 
திப்பதின் பொருட்டும் , திவ்ய தேசயாத்திரை செய்வதன் 
பொருட்டும் வந்திருந்த யுவான்சுவாங் என்னும் சீனயாத் 
திரிகரும் வரவழைக்கப் பட்டார் . அவர் செய்த பிரசங்கங் 
களைக்கேட்டு ஹர்ஷரும் , அங்கு வந்திருந்த பலரும் பரவச 
ரானார்கள் . அந்தச் சபையையல்லாமல் , கன்னோசியில் புத்த 
ருக்கு வெகு விமரிசையாக ஒரு திருவிழாவும் நடந்தே 
றிற்று . ஹர்ஷர் அதன் பொருட்டு ஏராளமான பொருளைச் 
செலவிட்டார் . புத்தருடைய பொன்னாலாகிய விக்ரஹம் 


ஹர்ஷ வர்த்தனர் 


79 


ஊர்வலம் வரும்பொழுது , அரசர் முத்துக்களையும் , பொன் 
னாற் செய்த புஷ்பங்களையும் , விலையுயர்ந்த மற்றும் பல வஸ் 
துக்களையும் வாரி வழங்கினார் . 


TN 


சாதி 


মা 


Svahiisto mamil maharajadhiraja 

sri Harshasya 
யுவான்சுவாங் இந்நாட்டில் பதினைந்து வருஷமிருந்து 
பற்பல விடங்களுக்குஞ் சென்று தாம் கண்டதையும் 
கேட்டதையும் விவரமாக எழுதிவைத்திருக்கிறார் . அவர் 
தெற்கில் காஞ்சீபுரம் வரையில் வந்திருக்கிறார் . அவர் வழி 
களில் திருடர்பயம் உண்டென்றும் , பௌத்த மடங்களில் 
மிகக் குறைவான 

சந்யாசிகளே இருந்தார்களென்றும் , 
சசாங்கனைப் போன்ற சில ஹிந்துவாசர்கள் பௌத்தர்களுக் 
குப் பல தீங்குகளை இழைத்து , ஹிந்து மதத்தைப் பரப்பி 

ர்களென்றும் சொல்லியிருக்கிறார் . அவர் சென்ற விடங் 
கள்தோறும் மிகுந்த மரியாதையுடன் வரவேற்கப்பட்டதல் 
லாமல் பொருளுதவியையும் பெற்றார் . கி . பி . 645 - ல் அந்த 
யாத்திரிகர் 657 பௌத்த நூல்களையும் , பொன் , வெள்ளி , 
சந்தன மரம் ஆகிய இவற்றிற் செதுக்கிய பல புத்த விக்ர 
ஹங்களையும் எடுத்துக்கொண்டு தம்மூருக்குத் திரும்பினார் . 

அதையன்றிப் பிரயாகையிலும் ஹர்ஷர் ஐந்துவருஷங் 
களுக் கொருமுறை ஒரு பெரிய சபை கூட்டி புத்தரையும் , 
ஆதித்யனையும் , பரமசிவனையும் பூஜைசெய்து பௌத்தர் 
களுக்கும் , பிராமணர்களுக்கும் , அளவற்ற சன்மானங்களைச் 
செய்தனுப்பி வந்தார் . யுவான் சுவாங் வந்திருந்தபொழுது 
கி.பி. 643 - ம் வருஷத்தில் அத்தகைய ஆறாவது திருக் 
கூட்டம் நடைபெற்றது . ஹர்ஷர் அசோகரைப் பின்பற்றச் 
சாலைகளையும் , சத்திரங்களையும் , வைத்திய சாலைகளையும் 
அமைத்து வைத்தார் . கி . பி 648 - ல் , அவர் தேகவியோக 
மானார் . 


80 


இந்திய சரித்திரம் 


15. ராஜபுத்திரர்களும் , அவர்களுடைய 

ராஜ்யங்களும் 
ஹர்ஷருடைய காலத்திற்குப் பிறகு மகம்மதியர்கள் 
இந்தியாவை ஜயித்து அவர்களுடைய ராஜ்யங்களை ஏற் 
படுத்த வாரம்பித்த காலம் வரையில் சுமார் 500 வ 

வருஷகாலம் 
ராஜபுத்திரர்கள் 

என்னும் ஜாதியார் முன்னேற்றத்தை 
அடைந்து ஆட்சி செய்து வந்தார்கள் . இந்தியாவின்மீது 
படையெடுத்துவந்து ராஜ்யங்களை ஸ்தாபித்த சாகர் , பல்ல 
வர் , கூர்ஜரர் , ஹூணர் முதலான ஜாதியர்கள் நாளடைவில் 
ஹிந்து மதத்தையும் , ஹிந்துக்களுடைய ஆசார , அநுஷ் 
டானங்களையும் தழுவிக் கொண்டதை யல்லாமல் அவர்க 
ளுடைய பெண்களையும் மணந்து கொண்டு கலந்து உறவாட 
ஏற்பட்ட பொழுது , அவர்களிற் புஜபல பராக்கிரமங்கள் 
பொருந்தி யிருந்தவர்கள் க்ஷத்திரியர்கள் என மதிக்கப் 
பட்டார்கள் . அவர்கள் பூர்வத்திற் பற்பல ஜாதியைச் 
சேர்ந்தவர்களாக விருந்தும் , ஹிந்துக்க ளான பின்பு தமக் 
குள் யாதொரு வித்தியாசத்தையும் பாராட்டிக் கொள்ளா 
மல் விவாகங்கள் செய்து கொண்டும் , எல்லோரும் ராஜபுத் 
திரர்கள் என்று சொல்லிக்கொண்டும் ஆண்மை , பராக்கிர 
மம் , உண்மை , உதாரம் முதலிய நற்குணங்களைப் பொருந்தி 
யும் , ஜாதிக் கட்டுப்பாட்டுடனும் இருந்தார்கள் . மிகப் 
பழைமையான க்ஷத்திரிய வம்சங்களைச் சேர்ந்தவர்களும் 
பிற்காலத்தில் ராஜபுத்திரர்க ளெனவே மதிக்கப்பட்டார்கள் . 
ராஜபுத்திரர்கள் தங்களுடைய ஸ்திரீகளின் கௌரவத்தை 
மிகுந்த வைராக்கியத்துடன் பாதுகாத்து வந்தார்கள் . 
புருஷர் இறந்துவிட்டால் ஸ்திரீகள் உடன்கட்டை ஏறி 
விடுவார்கள் . அந்நியர்கள் அவர்களுடைய கோட்டைகளை 
முற்றுகை செய்து பிடித்துக் கொண்டார்களேயானால் , அவர் 
களுடைய பெண்டிர்கள் பெரிய தீயை மூட்டி அதில் உயி 
ருடன் வீழ்ந்து மாண்டுபோவார்கள் . உ.யிரைவிடக் கற்பே 

என்பது அந்த ராஜபுத்திரப் பெண்களின் 
கொள்கை . ராஜபுத்திரர்கள் ஹோம குண்டத்தினின்றும் 


சிறந்தது 


ராஜபுத்திரர்களும் , அவர்களுடைய ராஜ்யங்களும் 81 


துள்ளது . 


தோன்றினார்கள் என்றும் ஒரு கற்பனைக்கதை வழங்கிவந் 
ராஜபுத்திரர்கள் வட இந்தியாவில் 

இந்தியாவில் அநேக ராஜ் 
யங்களை ஏற்படுத்திக்கொண்டு அவற்றை ஐந்நூறு வருஷங் 
கள் வரையில் ஆண்டு வந்திருக்கிறார்கள் . அவர்கள் ஏற்படுத் 
திய ராஜ்யங்களில் முக்கியமான சிலவற்றைப் பற்றின சரித் 
திரத்தை மட்டில் நாம் கவனிப்பது அவசியமானது . 

ஹர்ஷர் இறந்ததும் , அவருடைய பெரியராஜ்யம் சித 

பல சிறிய பாஜ்யங்களாயின வென்று ஏற்கெனவே 
சொல்லப்பட்டதல்லவா ? கூர்ஜரம் , ஸிந்து , பஞ்சாப் ஆகிய 
நாடுகள் ஒழிந்த மற்றைய பாகம் பழைய குப்தவம்சத்தவர் 
களின் தாயா நிகளான ஒரு வம்சத்தாரால் ஆளப்பட்டு 
வந்தது . சௌகரியத்தின் பொருட்டு இவர்களைப் பிற்காலத் 
திய குப்தர்கள் என் . சொல்லுவோம் . இவர்களுடைய மூல 
புருஷரான கிருஷ்ணகுப்தரின் வம்சத்திற்றோன்றிய ஆதித்ய 
சேனர் என்பவரும் , அவருடைய சந்ததியாரும் சுமார் இரு 
நூறு வருஷங்கள் வரையில் அந்நாட்டை ஆண்டுவந்தார்கள் .. 
ஆனால் எட்டாவது நூற்றாண்டில் அந்தராஜ்யம் மிகக் 
குறுகிப் பீஹார் , வங்காள மாகாணங்கள் வரைய 

வயில்தான் 
பரவியிருந்தது . 

கி . பி . எழாவது தாற்றாண்டின் இறுதியில் யமுனா தி 
யின் இருபுறத்திலும் இரண்டு ராஜ்யங்கள் இருந்தன . ஒன் 
றின் தலைநகர் கன்னோசியும் , மற்றொன்றின் ராஜதானி 
உஜ்ஜயினி யுமாக விருந்தள . 

உஜ்ஜயினியில் 

கூர்ஜா 
ராஜபுத்திரர்கள் ஆண்டுவந்தார்கள் . கூர்ஜரர்கள் 

முத 
லில் பஞ்சாபிலும் , ராஜபுதனத்திலும் குடியேறிப் பின்னர் 
மாளவ , மத்திய இந்திய நாடுகளில் பரவினார்கள் . அப் 
பொழுது தான் அவர்கள் உஜ்ஜயினியைத் தங்களுடைய 
ராஜதானியாக்கிக் கொண்டார்கள் . எட்டாவது நூற்றாண் 
டின் மத்தியில் போஜன் என்னும் கூர்ஜரமன்ன வன் யமுனை 
யாற்றின் மற்றொருகரையில் கன்னோசியைத் தலைநகராகக் 
கொண்டிருந்த ராஜ்யத்தையும் ஜயித்துத் தன் ராஜ்யத்திற் 
சேர்த்துக்கொண்டான் . அவனுடைய காலத்தில் கூர்ஜார்க 
ளுடைய ராஜ்யம் உயர்நிலை பெற்றிருந்தது . ஆனால் , ஒன்ப 

- 6 


82 


இந்திய சரித்திரம் 


தாவது நூற்றாண்டின் முதலில் சாந்தள ராஜபுத்திரர்களின் 
தலைவனான யசோவர்மன் என்பவன் சுயேச்சாதிகாரம் 
பெற்று ஜஜாகபுக்திக்கு அரசனானான் . அதற்குப் பின்பு 
பரமாரர் என்றும் , சோ ஹன் என்றும் பெயர்பெற்ற வேறு 
இரண்டு ராஜபுத்திர வம்சத்தவர்கள் மாளவத்தையும் , 
ராஜபுதனத்தையும் பிடுங்கிக்கொண்டுவிட்டார்கள் . 

அது 
முதல் 

கூர்ஜரர்களுக்கு ( அவர்களுக்கு இப்பொழுது 
தோமார்கள் என்னும் பெயரும் உண்டாயிற்று ) மிகச் சிறிய 
ராஜ்யந்தான் சொந்தமாக விருந்தது . அதுவும் கி . பி . 
1019 - ல் மகம்மதியரால் கொள்ளை யடிக்கப்பட்டுத் தனது 
மேன்மையை முற்றிலும் இழந்தது . அதற்கு இருபது 
வருஷங்களுக்குப் பின்பு சந்திரதேவன் என்னும் கஹர்வார் 
ராஜபுத்திரன் தோமாவாசனிட மிருந்து அவனுடைய ராஜ் 
யத்தின் பெரும்பாகத்தையும் பிடுங்கிக் கொண்டுவிட்டான் . 
அப்பொழுது தோமாவாசனுக்கு டில்லி மட்டில்தான் 
சொந்தமாக விருந்தது . கி . பி . 1170 - ல் , அதுவும் அஜ்மீர் 
ராஜ்யத்திற் சேர்த்துக் கொள்ளப்பட்டது . 

கூர்ஜா போஜனது காலம் முதல் அஜ்மீர் நாட்டை 
சோகன் ராஜ புத்திரர்கள் என்னும் ஒரு வகுப்பினர் இருபத் 
தைந்து தலை முறைகள் வரையில் ஆட்சி செய்து வந்தார் 

அந்த வம்சத்தைச் சேர்ந்த சோமேசுவரன் என்னு 
மரசன் டில்லியை யாண்டுவந்த தோமரத் தலைவரது ஒரே 
பெண்ணை விவாகஞ் செய்து கொண்டதனால் , அவர்கள் 
மைந்தரான பிருதிவி என்பவர் இரண்டு ராஜ்யத்திற்கும் அரச 
ரானார் . கி.பி. 1193 - ல் ஸ்தானேசுவரத்தில் அவர் மகம் 
மது கோரியுடன் சண்டையிட்டுத் தோல்வி யடைந்து உயிர் 
துறந்தபொழுது , அவருடைய ராஜ்யமும் மகம்மதியர்கள் 
வசமாயிற்று . 

தோமார்களிடமிருந்து கவர்ந்துகொண்ட கன்னோசி 
ராஜ்யத்தைச் சந்திரதேவனுடைய சந்ததியார்கள் ஒரு நூறு 
வருஷங்களுக்குமேல் ஆண்டு வந்தார்கள் . அந்த வம்சத்தின் 
கடைசி யாசர் ஜயச்சந்திரர் என்பவர் . இவர் பிருதிவியின் 
மாமனார் . இவருடைய மகளான ராணி ஸம்யுக்தையைப் 


கள் . 


ராஜபுத்திரர்களும் , அவர்களுடைய ராஜ்யங்களும் 


83 


. 


ராஜ 


FUT 


பிருதிவி மன்னவர் மணந்து கொண்டார் . பிருதிவியைத் 
தோற்கடித்து அஜ்மீர் ராஜ்யத்தைப் பிடுங்கிக் கொண்ட 
மகம்மது கோரி மன்னர் இவரையும் சண்டையிற் றோற் 
கடித்துவிட்டு, இவருடைய கன்னோசி ராஜ்யத்தையும் 
தமது ராஜ்யத்திற் சேர்த்துக்கொண்டுவிட்டார் . 

கூர்ஜா ராஜபுத்திரர்களுக்கு விரோதமாகக் கிளம்பி 
ஜஜாகபுக்கியைத் தனி ராஜ்யமாகச் செய்து கொண்ட 
யசோவர்மனுடைய சந்ததியாருக்கும் , தோமார்களுக்கும் , 
கஹர்வாரர்களுக்கும் , மாளவத்தை யாண்டுவந்த பரமாரர் 
களுக்கும் அடிக்கடிச் சண்டைகள் நடந்து வந்ததனால் , 
அவர்கள் முன்னுக்கு வர இடமில்லாமற் போயிற்று . 
கடைசியில் அவர்களும் கி . பி . 1193 - ல் மகம்மது கோரியின் 
தளகர்த்தரான குத்புடீன் என்பவரால் தோற்கடிக்கப் 
பட்டுத் தமது ராஜ்யத்தை இழந்துவிட்டார்கள் . 

ஒன்பதாவது நூற்றாண்டின் முதலில் பரமார 
புத்திரர்கள் 

தீனம் பெற்று மாளவத்தை யாளத் 
தொடங்கினார்க ளென்று ஏற்கெனவே சொல்லப்பட்ட 
தல்லவா ? கி.பி. 1010 முதல் கி.பி. 1060 வரையில் அந் 
நாட்டை யாண்டுவந்த போஜன் என்னு மாசர் மிகக 
கியாதி பெற்றவர் . அவர் தமது சமஸ்தானத்தில் வித்வான் 
களை வைத்து ஆதரித்துவந்தார். அவர் தாமே வான 
சாஸ்திரம் , சிற்பம் , காவியம் ஆகிய இவற்றின் சம்பந்தமான 
பல நூல்களைச் செய்திருக்கின் றாரெனவும் சொல்லப்பட்டிருக் 
கின்றது . அவர் சரஸ்வதியின் கோயிலில் ஒரு ஸம்ஸ்கிருத 
கலாசாலையையும் அமைத்திருந்தார் . 250 சதுர் மைல் 
விஸ்தீரணமுள்ள போஜபுரத்தேரி அவரால் தான் கட்டப் 
பட்டது . அதைப் பார்க்கின் அக்காலத்திலிருந்த சிற்பம் 
வல்லவர்களின் திறமை நன்றாக விளங்கும் . மகம்மதியர்கள் 
அவ்விரண்டையும் இடித்துப் பாழாக்கிவிட்டார்கள் . 

போஜருடைய ராஜ்யத்தைப் பதின்மூன்றாவது நூற் 
றாண்டு முதல் தோமார்களும் , சோகனர்களும் முறையே 
ஆண்டு வந்தார்கள் . பதினான்காம் நூற்றாண்டின் முதலில் 
மாளவம் மகம்மதியர் வசமாயிற்று . 


84 


இந்திய சரித்திரம் 


எட்டாவது நூற்றாண்டில் பிற்காலத்திய குப்தர்க 
ளுடைய ஆட்சியி லடங்கியிருந்த பீஹார் , வங்காள நாடுகள் 
பிரிவுபட்டு முந்தியது பாலவம்சத்தாராலும் , பிந்தியது 
சேன வம்சத்தாராலும் ஆளப்பட்டு வந்தன . ஆனால் , கி.பி. 
] 199 - ல் அவையிரண்டும் மகம்மது கோரியின் அரசாட்சிக் 
குட்பட்டுவிட்டன . குஜரத் என்று வழங்கும் கூர்ஜரநாடு 
ஹர்ஷருடைய காலத்திற்குப் பின்பு ஒரு தனி ராஜ்யமாகி 
வல்லபி சாளுக்கிய ராஜபுத்திரர்களால் ஆளப்பட்டுப் பதின் 
மூன்றாம் நூற்றாண்டின் இறுதியில் மகம்மதியருடைய 
ஆட்சிக்கு உட்பட்டுவிட்டது . 

ஸிந்து நாடும் சுதேச பௌத்த , பிராமண அரசர் 
களால் முறையே ஆளப்பட்டு வந்து கி . பி . 712 - ல் அரா 
பியர்களுடைய வசமாயிற்று . அது முதல் அந்நாடு மகம் 
மதியர்களது அதிகாரத்திற்கே உட்பட்டிருந்து கடைசியில் 
பதினோறாவது நூற்றாண்டின் முதலில் கஜினி மஹ்முதுவி 
னால் ஜயிக்கப்பட்டு அவருடைய ராஜ்யத்திற் சேர்த்துக் 
கொள்ளப்பட்டது . 

சற்றேறக்குறைய அதே காலத்தில் கஜினி மஹ்மூது 
பஞ்சாப் நாட்டை யாண்டுவந்த ஜயபாலரையும் , அருந்த 
பாலரையும் , த்ரிலோசன பாலரையும் யுத்த முனையில் 
வென்று அந்த ராஜ்யத்தையும் தம்முடைய ராஜ்யத்திற் 
சேர்த்துக்கொண்டுவிட்டார் . 

பீராரும் மத்திய மாகாணங்களு மடங்கிய சேடி 
ராஜ்யத்தைக் கல்ஜி வம்சத்தைச் சேர்ந்த மகம்மதியர் 
கள் பதினான்காவது நூற்றாண்டின் முதலிலும் , காஷ் 
மீரத்தை அங்கிருந்த வேறொரு மகம்மதிய வம்சத்தாசர் 
கள் சற்றேறக் குறைய அதே காலத்திலும் தமது வசமாக் 
கிக் கொண்டார்கள் . பின்னர் 

கி . பி . 1587 - ல் முகலாய 
மன்னரான அக்பர் சக்ரவர்த்தி அவற்றைக் கைப்பற்றிக் 
கொண்டுவிட்டார் . இவ்வாறாக , வட இந்தியாவிலும் , மத் 
திய இந்தியாவிலும் சிற்சில காலங்கள் மின் மினிப் பூச்சி 
யைப் போன்று விளங்கின பல சிறிய , ராஜ்யங்களும் 
மகம்மதியர்களால் ஜயிக்கப்பட்டு அவர்களுக்குச் சொந்த 


ஹர்ஷருக்குப் பின் வட இந்தியாவின் நிலைமை 

85 
மாய்விட்டன . நேபாளம் , காமரூபம் என்னும் இரண்டு 
நாடுகள் தான் மகம்மதியருடைய அதிகாரத்திற் குட்படாம 
லிருந்தன . 


16. ஹர்ஷருக்குப் பின் வட இந்தியாவின் 

நிலைமை 
பௌத்த மதாபிவிருத்தியின் காரணங்களைக் கண் 
டறிந்த பிராமண மதத்தினர் பௌத்தமதக் கொள்கை 
களையும் , ஆசார 

அநுஷ்டானங்களையும் தங்களுடைய 
மதத்திற் சேர்த்துக்கொண்டுவிட்டதனால் பிராமண மதத்தி 
னின்றும் அதற்குப் போட்டியாக வெளிக் கிளம்பின 
பெளத்த மதம் கொஞ்சங் கொஞ்சமாக க்ஷணித்து வந்தது 
என்று ஏற்கெனவே சொல்லப்பட் டுள்ள தல்லவா ? அதன் 
றியும் , ஹர்ஷர் காலத்திற்குப் பின்பு வட இந்தியாவில் பிர 
சித்தி பெற்றிருந்த பல ராஜபுத்திர மன்னவர்களும் இப் 
பொழுது ' ஹிந்து மதம் ' என்று வழங்கப்பெற்ற நூதன 
மதத்தை யாதரித்து வந்தார்கள் . என்றாலும் , அவர்கள் 
பளத்த சமண மதங்களுக்கு எவ்விதமான தீங்கையும் 
இழைத்ததில்லை. பரமார வம்சத்து ராஜபுத்திர வரசர்கள் 
சமண வித்வான்களை யாதரித்தும் வந்திருக்கிறார்கள் . 

பௌத்த மதத்தில் சந்யாசிகளுக்கும் , மற்றவர்களுக் 
கும் நாளடைவில் வித்தியாசங்கள் பெருகிப் போனதனாலும் , 
ஹிந்து மதத்தைச் சீர்திருத்துவதன் பொருட்டு முன்வந்த 
குமரிலபட்டரும் , ஸ்ரீமத் சங்கரரும் மடங்களை ஏற்படுத்தியும் , 
மதப் பிரசங்கங்களைச் செய்தும் ஹிந்து மதத்தில் ஜனங் 
களைச் சேர்த்து வந்ததனாலும் , பெளத்த மதம் க்ஷணிக்கலா 
யிற்று . மகம்மதியர் படையெழுச்சியும் பௌத்தருடைய 
க்ஷணத்திற் கொரு காரணமாகும் . 

பெளத்த மதத்தைத் தன்னுள் அடக்கிக்கொண்டு 
ஹிந்து மதம் என்னும் பெயர் பூண்டு பாவி வந்த மதம் 
பழைய பிராமண மதத்தினின்றும் உண்டாயிற்றென்றாலும் 


86 


இந்திய சரித்திரம் 


அவ்விரண்டிற்கும் ஒற்றுமை குறைந்து பேதங்களே அதி 
கரித்துவிட்டன . சக்தி பூஜையும் இப்பொழுதுதான் ஏற் 
பட்டது . ஹிந்து மதத்திற் பல பிரிவுகள் ஏற்பட்டு 
ஜனங்கள் உண்மையை நீத்துப் பொய் வேஷங்களைப் பூண் 
டொழுகித் தமக்குள் சண்டைகள் செய்து வந்ததனாற்றான் 
மதச் சீர்திருத்தத்தின் பொருட்டு மதாசாரியர்கள் ஏற்பட் 
டார்கள் . 

ராஜபுத்திர வரசர்களின் ஆதரவின் கீழ் வித்வான்கள் 
முன்னேற்றத்தை யடைந்து நூல்களை இயற்றி 
வந்ததுபோல் , வியவசாயிகளும் , தொழிலாளர்களும் , வியா 
பாரிகளும் தத்தந் தொழில்களைச் செம்மையாக நடத்தி 
வந்தார்கள் . மாலதி -மாதவம் , உத்தரராம சரித்திரம் , சிசு 
பால வதம் , நைஷதம் , கீத கோவிந்தம் , ராஜதரங்கிணி முத 
லான நூல்கள் இக்காலத்திற்றான் உண்டாயின . இவற்றை 
யல்லாமல் அநேக சமய நூல்களும் , வேதாந்த சாஸ்திரங் 
களும் ஏற்பட்டு நாட்டின் கல்வியையும் , தேர்ச்சியையும் 
வளர்த்தன . 


பல 


17. தக்ஷிணத்தின் சரித்திரம் 

1. சாளுக்கியர்கள் 
வடக்கில் விந்தியமலையும் , நருமதையாறும் , தெற்கில் 
துங்கபத்திரை, கிருஷ்ணா நதிகளும் , கிழக்கிலும் , மேற் 
கிலும் கடலும் சூழ்ந்த பீடபூமிக்குத்தான் * தக்ஷிணம் 
என்று பெயர் .. 

அந்தப் பீடபூமியின் கீழ்ப்பாகத்தில் கோதாவரி , 
கிருஷ்ணாக திகளுக்கு இடையிலுள்ள நாட்டை * ஆந்திரர் 
கள் ' என்னும் தென்னிந்தியத் திராவிட . ஜாதியார்கள் 
ஆண்டு வந்தார்கள் என்று முன்னமேயே சொல்லப்பட் 
டிருக்கின்ற தல்லவா ? ஆந்திர வரசர்களின் ராஜதானிக்கு 
ஸ்ரீகாகுளம் என்று பெயர் . அசோகருடைய காலத்தில் 
ஆந்திர ராஜ்யம் மகத ராஜ்யத்தின் அதிகாரத்திற்குட்பட் 
டிருந்தது . அசோகருக்குப் பின்பு , ஆந்திரர்கள் சுயாதீனம் 


தக்ஷிணத்தின் சரித்திரம் 


87 


பெற்று ஆட்சிசெய்து வந்தார்கள் . சுமார் நானூற்றைம் 
பது வருஷகாலம் அவர்கள் தக்ஷிணத்தில் சிறப்புடன் 
விளங்கி வந்தார்கள் . உத்தேசம் கி . பி . 225 - ல் அவர்க 
ளுடைய ராஜ்யம் க்ஷணித்துப் போயிற்று . அதன் விவரங் 
கள் மட்டில் நமக்குக் கிடைத்தில . ஆந்திர வம்சம் அழிந்து 
போன காலந் தொடங்கிச் சுமார் முன்னூறு வருஷங்கள் 
வரையில் தக்ஷிணத்தில் ஆட்சி செய்து வந்தவர்களைப்பற்றி 
யும் நமக்கு ஒன்றும் தெரியவில்லை. 

ஆறாவது நூற்றாண்டின் மத்தியில் கூர்ஜர ராஜ வம்சத் 
தைச் சேர்ந்த சாளுக்கியர்' என்னும் ஜாதியார் முன்னேற் 
றத்தை யடைந்து தக்ஷிணத்தை ஆளத் தொடங்கினார்கள் . 
அவர்கள் ராஜபுதத்தினிலிருந்து வந்தார்களென்று மட் 
டில் தெரிய வருகின்றது. எப்பொழுது , எவ்விதமாக வந் 
தார்கள் என்பதைத் தெரிவிக்க யாதொரு சாதனமும் 
கிடைக்கவில்லை . 

சுமார் கி.பி. 5 : 70 - ல் , முதற் புலிகேசன் என்னும் தலை 
வன் வெங்கி நாட்டை ஜயித்து வாதாபி என்னும் இடத்தில் 
சாளுக்கிய அதிகாரத்தை ஸ்தாபித்தான் . சாளுக்கிய வர 
சர்களில் இரண்டாவது புலிகேசன் என்பவன் தான் கீர்த்தி 
பெற்றவன் . அவன் கி.பி. 60S- ல் பட்டத்துக்கு வந்தான் . 
அவன் சாளுக்கிய ராஜ்யத்தை நருமதை நதி முதல் 
பாலாறு வரையிலும் , அராபிக்கடல் முதல் வங்காள விரி 
குடா வரையிலும் பரப்பினான் . 

கி.பி. 609 - ல் இரண்டாவது புலிகேசன் தன்னுடைய தம்பி 
யான விஷ்ணுவர்த்தனனை வெங்கி நாட்டிற்த ' ராஜப் பிரதி 
நிதியாக நியமித்தான் . சில வருஷங்களுக் கெல்லாம் விஷ்ணு 
வர்த்தனன் சுயாதீனம் பெற்றுக்கொண்டுவிட்டான் . அப் 
பொழுது அவனுடைய சந்ததியாருக்குக் கீழ் நாட்டுச் 
சாளுக்கியர்கள் என்று பெயர் வந்தது . புலிகேசனுடைய 
சந்ததியார் மேனாட்டுச் சாளுக்கியர்கள் என்று வழங்கப் 
பெற்றார்கள் . கீழ் நாட்டுச் சாளுக்கியர்கள் கி.பி. 1070 
வரையில் விஷ்ணுவர்த்தனன் ஏற்படுத்திய நாட்டை 


88 


இந்திய சரித்திரம் 


படை 


யாண்டு வந்தார்கள் . பிறகு அவர்களுடைய ராஜ்யம் சோழ 
ராஜ்யத்திற் சேர்ந்துபோயிற்று . 

நீங்கள் புலிகேசன் தென்னிந்தியாவின் மீது 
யெடுத்து வந்த ஹர்ஷரைத் தோற்கடித்துத் துரத்திவிட்டா 
னென்று முன்னமேயே படித்திருக்கிறீர்க ளல்லவா ? அஃ 
தன்றியும் , அவன் தமிழ் நாட்டு முவ்வேந்தர்களுடனும் , 
பல்லவர்களுடனும் பன்முறை சண்டை செய்திருக்கிறான் . 
அஜாந்த குகையில் எழுதப்பட்ட ஒரு சித்திரத்தினின்றும் 
புலிகேசனுக்கும் , பாரஸிக மன்னனுக்கும் நட்பு ஏற்பட் 
டிருந்த தென்றும் , ஒரு நாட்டிலிருந்து மற்றொன்றிற்கு 
ராயபாரிகள் அனுப்பப்பட்டு வந்தார்க ளென்றும் தெரிய 
வருகின்றது . 

கடைசியில் காஞ்சீபுரத்தை யாண்டுவந்த நரஸிம்ம 
வர்மன் என்னும் பல்லவ வரசன் அவனைத் தோற்கடித்து , 
வாதாபி நகரைக் கொள்ளை கொண்டு அவனையுங் கொன்று 
விட்டனன் . 

அவ னிறந்தது முதல் சுமார் பதின்மூன்று 
வருஷங்கள் வரையில் சாளுக்கியர்களுடைய அதிகாரங் 
குறைந்து பல்லவர்களுடைய அதிகாரம் மேம்பட்டிருந் 
தது . அப்பொழுதும் , அதற்குப் பின்பும் சாளுக்கியர்க 
ளுக்கும் , பல்லவர்களுக்கும் அநேக சண்டைகள் 

கடைசியில் கி.பி. 753 - ல் மேனாட்டுச் சாளுக்கிய 
வம்சம் அழிந்து போயிற்று . ராஷ்டிரகூட வம்சத்தார் அந்த 
அதிகாரத்தைக் கைப்பற்றித் தக்ஷிணத்தில் சுமார் 225 
வருஷகாலம் ஆட்சி புரிந்து வந்தார்கள் . அவர்களுடைய 
காலத்தில் அநேக கோயில்கள் கட்டப்பட்டன . அவற்றுள் 
எல்லோராவிற் கட்டப்பட்ட ' கைலாஸர் கோவில் ' மிகவும் 
அற்புதமானது . அதற்குப் பின்பு சாளுக்கிய வம்சத்தைச் 
சோந்த தயிலப்பா' என்பவன் அந்த வம்சத்தை மறுபடியும் 
தனது முன்னோர்கள் காலத்திலிருந்த நிலைமைக்குக் கொண்டு 
வந்தான் . இவனுடைய சந்ததியார்களுக்குக் கல்யாணி 
சாளுக்கியர் என்று பெயர் . இவர்களுடைய அதிகாரம் சற் 
றேறக்குறைய 225 வருஷங்கள் வரையில் மேம்பாட்டை 
அடைந்திருந்தது . கி.பி. 1190 - ல் , இவர்களுடைய அதிகார 


நடந்து 


வந்தன . 


தக்ஷிணத்தின் சரித்திரம் 


89 


மும் சீர்குலைந்து போயிற்று . அதற்குச் சில வருஷங்களுக்கு 
முன் விக்ரமாங்கன் என்னும் சாளுக்கிய வாசனுடைய 
சேனாதிபதியான பிஜ்ஜலன் என்பவன் தனது எஜமான 
னுடைய நாட்டைத் தான் அபகரித்துக் கொண்டு சுமார் 
20 வருஷகாலம் ஆட்சி செய்து வருகையில் அவனுடைய 
பிராமண மந்திரியான பஸவன் என்பவனால் உண்டாக்கப் 
பட்ட லிங்காயத்துக்கள் என்னும் வீர சைவர்கள் ஏற்பட் 
டார்கள் . அவர்கள் வேதங்களையும் , பல ஜன்மங்கள் உண் 
டென்பதையும் ஒத்துக் கொள்வதில்லை. அவர்கள் பிரா 
மணர்களிடம் மிகுந்த விரோதம் பாராட்டிவந்தார்கள் . 


ii . பல்லவர்கள் 


இவர்கள் அந்நியர்கள் என்றும் , முதலில் ஆப்கானிஸ் 
தானம் முதலிய வட மேற்கு நாடுகளில் வந்து குடியேறினார் 
கள் என்றும் அங்கிருந்து தெற்கு முகமாக வந்து தென் 
இந்தியாவில் பரவினதை யல்லாமல் , இவர்கள் சமண , 
பௌத்த , ஆரிய முறைகளைக் கைக்கொண்டு ஒழுகிவாத் 
தவைப்பட்டார்கள் என்றும் தெரிய வருகின்றன . இவர்க 
ளில் அதிகாரம் பெற்று ராஜரீகம் நடத்தினவர்கள் ஆரிய 
மதாநுஷ்டானத்தையே கொண்டு ஆரிய முறைப்படி ஆட்சி 
செய்து வந்திருக்கிறார்கள . அதனால் இவர்கள் பிராமண 
ரையும் , அவர்களுடைய கல்வியையும் போற்றி வந்தார்கள் . 
இவர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோயில்கள் எண்ணிறந் 
தன . இப்பொழுது தென்னிந்தியாவிலுள்ள கள்ளர் , மறவர் , 
வன்னியர் முதலிய ஜாதியார்கள் தாங்கள் பல்லவ வம்சத் 
தைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள் . 

ஆந்திர வம்சம் அழியவும் , பல்லவர்கள் முன்னேற் 
றத்தை யடைந்தார்களென்று தெரிய வருகின்றது . இரண் 
டாவது நூற்றாண்டில் அவர்களுடைய ராஜ்யம் கிருஷ்ணாந்தி 
முதல் காவேரி யாறு வரையில் பரவி யிருந்தது . பல்லவ 
அரசர்களில் சிவஸ்கந்த வர்மன் பெரியவன் . அவன் ஒரு 
அசுவமேத யாகஞ் செய்தானென்றும் சொல்லப்பட் 
டுள்ளது . ஆறாவது நூற்றாண்டின் முதலில் பல்லவ ராஜ் 


90 


இந்திய சரித்திரம் 


யத்தை யாண்டுவந்த மஹேந்திர வர்மன் என்பவனைத் தான் 
சாளுக்கிய புலிகேசன் தோற்கடித்து வெங்கி நாட்டைப் 
பிடுங்கிக் கொண்டு வாதாபியில் சாளுக்கிய அதிகாரத்தை 
ஸ்தாபித்தான் . மஹேந்திர வர்மன் 

வடஆற்காடு , 
திரிசிராப்பள்ளி ஜில்லாக்களில் பெரிய பெரிய மலைக் கோயில் 
களைக் கட்டிவைத்தான் . அரக்கோணத்திற் கப்பாலுள்ள 
மகேந்திரவாடி என்னும் ஊர் அவனால் தான் எற்படுத்தப் 
பட்டது போலும் . இரண்டாவது புலிகேசனைத் தோற் 
கடித்துக் கொன்ற நரஸிம்ம வர்மர் இவனுக்குப் பின் 
பட்டத்துக்கு வந்தார் . இவருடைய காலத்திற்றான் யுவான் 
சுவாங் என்னும் சீன யாத்திரிகர் காஞ்சிக்கு வந்திருந்தார் . 
நரஸிம்ம வர்மர் சென்னைக்குத் தெற்கில் சுமார் முப்பது 
மைல் தூரத்திலுள்ள மகாபலிபுரம் என்றும் திருக்கடன் 
மல்லை என்றும் வழங்கும். ஏழு கோவிற் பட்டணத்தி 
லுள்ள 

பல ரதங்களையும் , கோயில்களையும் , கல் வெட்டுக் 
களையும் அமைத்து வைத்தார் என்று சொல்லப்பட்டுள்ளது . 
காஞ்சியிலுள்ள ஏகாம்பரேசுவரர் கோயிலும் இவரால் தான் 
கட்டப்பட்டதென்று தெரிகிறது. 

முதலில் சாளுக்கியர்களுடனும் , பிறகு பாஷ்டிரகூடர்க 
ளுடனும் , அதற்குப் பின்பு கங்க வம்சத்தினருடனும் பல 
சண்டைகள் நடக்கவும் , நாளடைவில் பல்லவ ராஜ்யம் சீர் 
குலைந்து விட்டது . பிற்காலத்தில் பல்லவர்கள் கப்பங் கட் 
டுஞ் சிற்றாசர்களாகவும் , தமிழ் நாட்டரசருடைய சமஸ் 
தானங்களில் உத்தியோகஸ்தர்களாகவும் இருந்து வந்தார் 
கள் . ஆரியமுறைகளும் , ஸம்ஸ்கிருத பாஷையும் இவர்க 
ளால் தான் தமிழ் நாட்டிற் பரவிற் றென்பது பல மேதாவி 
களின் தீர்மானமான கொள்கை . 


18. தென்னிந்தியாவின் சரித்திரம் 
துங்கபத்திரை நதிக்குத் தெற்கில் கன்னியாகுமரி 
வரையிலுமுள்ள 

நாட்டைத் தென்னிந்தியா வென்று 
சொல்லலாம் . அதுதான் தமிழகம் ; திராவிடர்கள் வெகு 


தென்னிந்தியாவின் சரித்திரம் 


91 


யானது . 


} 


நீண்ட காலமாக இருந்த விடம் . தமிழகம் மிகப் பழைமை 

நாகரிக வளர்ச்சிக்கும் , கல்விக்கும் , வியாபாரம் , 
கைத் தொழில் முதலியவற்றின் அபிவிருத்திக்கும் அது 
பல்லாயிரம் வருடங்களாகப் பெயர் பெற்றிருந்தது . அந் 
நாட்டினராகிய திராவிடர்கள் இந்தியா முழுவதும் பரவி 
யிருந்தார்கள் என்று முன்னமே சொல்லப்பட் டிருக்கின்ற 
தல்லவா ? நடித்தல் , சித்திரித்தல் , சிற்பவேலை செய்தல் 
ஆகிய இவற்றில் அவர்கள் மிகுந்த நிபுணர்கள் . அவர்க 
ளுக்குக் கப்பற்படை இருந்து வந்ததனால் , அவர்கள் யவ 
னர் , ரோமர் முதலான அந்நிய நாட்டினரோடு வியாபாரம் 
செய்து வந்திருக்கிறார்கள் . அவர்களுடைய பாஷைகளும் 
வேறு . அவர்களுடைய பழக்க வொழுக்கங்களும் வேறு , 

வட இந்தியாவில் அக்காலத்தில் இருந்தவை போன்ற 
ஜாதிகளும் , ஜாதி வித்தியாசங்களும் தென் னிந்தியாவில் 
இல்லையென்றும் , தொழிற் பிரிவினைக் கேற்றவாறு அரசர் , 
அந்தணர் , வணிகர் , வேளாளர் என்று நான்கு வகுப்புக்கள் 
மட்டில் இருந்தனவென்றும் , இவைகள் வரம்பு கடத்தற் 
கரியவைக ளல்ல வென்றும் , இப்பொழுதுள்ள வேறுபாடு 
கள் ஆரிய வொழுக்கக் கலப்பினால் எற்பட்டவைகள் என் 
றும் சில மேதாவிகள் எண்ணுகிறார்கள் . அந்நியர்களின் 
படையெழுச்சிக்களினால் வட இந்தியா பல்வேறு வேற் 
றுமைகளை யடைந்துவிட்டதுபோ லன்றித் தென்னிந் 
தியா தனது மிகப் பழைய வழிகளினின்றும் விசேஷமாக 
மாறுபடாததி னின்றும் , தமிழர்க 

னின்றும் , தமிழர்களுடைய கல்வியின் 
உறுதி நன்றாக விளங்குகின்றது . நாம் தமிழ் நாட்டில் அடி 
மைகளில்லை என்பதைக் கொண்டும் , ராஜ்ய பரிபாலனத் 
தை அரசர்கள் குடிகளின் பிரதிநிதிகளைக் கொண்டுதான் 
நிறைவேற்றி வந்தார்கள் என்பதைக் கொண்டும் , அவ்வரசர் 
கள் சமுத்திரத்தைத் தாண்டிச் சென்று வெளி நாடுகளை 
ஜயித்தார்கள் என்பதைக் கொண்டும் , கிராம பரிபாலன 
முறைகள் வியக்கத்தக்க பெருமை வாய்ந்து குடிகளுக்கான 
நன்மைகளைச் செய்து வந்தன வென்பதைக் கொண்டும் 
தமிழர்களுடைய பெருமையை அறியலாம் . தமிழர்கள் 


92 


இந்திய சரித்திரம் 


மிளகு முதலிய வாசனைத் திரவியங்களையும் , முத்து , மாணிக் 
கம் , கோமேதகம் , மரகதம் முதலான விலையுயர்ந்த சாமான் 
களையும் அந்நிய நாடுகளுக்கனுப்பி அவற்றினின்றும் ஏராள 
மான திரவியத்தைச் சம்பாதித்தார்கள் . பத்துப்பாட்டு , 
எட்டுத்தொகை , 

குறள் , சிலப்பதிகாரம் , மணிமேகலை 
முதலான நூல்களைக் கொண்டு தமிழருடைய கல்வியின் 
தேர்ச்சியை நன்றாக வறியலாம் . அந் நூல்களினின்றும் 
தன்னிந்திய சரித்திர சம்பந்தமான பல விவரங்களும் நமக் 
குக் காணக் கிடைக்கின்றன . 

இத்தகைய பெருமை வாய்ந்த தமிழ் நாட்டில் மூன்று 
பெரிய ராஜ்யங்கள் இருந்து வந்தன . 

இருந்து வந்தன . அவை பாண்டிய 
ராஜ்யம் , சேர ராஜ்யம் , சோழ ராஜ்யம் என்பன . பாண்டிய 
நாட்டில் மதுரை , திருநெல்வேலி , திருவாங்கூரின் தென் 
பாகம் ஆகிய இந்த ஜில்லாக்கள் அடங்கி யிருந்தன . அக் 
நாட்டின் தலை நகரம் மதுரை . சேரராஜ்யம் என்றும் கேரள 
ராஜ்யம் என்றும் வழங்கி வந்த நாடு மலையாளம் , கொச்சி , 
திருவாங்கூரின் மேல் பாகம் ஆகிய இந்த ஜில்லாக்கள் 
அடங்கியது . அந்நாட்டின் தலை நகரம் வஞ்சி . சோழ 
மண்டலம் என்பது வட பெண்ணை முதல் வெள்ளாறு 
வரையிற் பாவி யிருந்தது . அந்நாட்டின் தலை நகரம் உறையூர். 

பாண்டிய நாட்டை அரசாண்டு வந்த மன்னர்களில் 
நெடுஞ்செழியன் என்பவர் ஒருவர் . அவருடைய காலம் 
இரண்டாவது நூற்றாண்டு . எழாவது நூற்றாண்டில் மது 
ரையில் ஆட்சி பெற்றிருந்த சுந்தர பாண்டியர் கியாதி பெற்ற 
வர் . 

அவருக்குக் கூன் பாண்டியர் என்றும் நெடுமாறர் என் 
றும் பெயர்கள் உண்டு சைவ சமயத்தைச் சேர்ந்த திரு 
ஞான சம்பந்தர் என்னும் பக்தர் அவரைச் சமண மதத்தை 
விட்டுச் சைவ மதத்தைத் தழுவப் பண்ணினார் . சுந்தரருக் 
குப் பின்பு அநேக அரசர்கள் பாண்டிய நாட்டை ஆண்டு 
வந்தார்கள் . கடைசியில் சோணாட்டு மன்னர்கள் அந்த 
நாட்டை வென்று தங்கள் வசமாக்கிக் கொண்டார்கள் . 
பாண்டியவரசர்கள் தங்களுடைய சமஸ்தானத்தில் வித் 
வான்களை 

வைத்து ஆதரித்துத் தமிழ்க் கல்வியைப் 


தென்னிந்தியாவின் சரித்திரம் 


93 


அது 


பெருக்கினார்கள் . மதுரையிலிருந்த முதல் , இடை , கடைச் 
சங்கங்களைப் பற்றிக் கேள்வி யுற்றிராத தமிழர்கள் இருக்க 
மாட்டார்கள் . 

சேர ராஜ்யத் தரசர்களில் செங்குட்டுவன் என்றொருவர் 
இருந்தார் . அவர் காலத்தில் அந்த நாடு உயர் நிலை பெற் 
றிருந்தது ; வியாபாரத்திலும் தழைத்திருந்தது . அந் 
நாட்டின் மேற்கில் முசுரி என்றும் வைக்கரை என்றும் 
இரண்டு துறைமுகப் பட்டணங்கள் இருந்தன . அந்நாட் 
டைப் பற்றின விவரங்கள் ஒன்றும் கிடைக்க வில்லை . 
வும் சோழ மண்டலத்திற் சேர்ந்து தனது பெருமையை 
இழந்தது . 

சோழ ராஜ்யம் மிகப் பழைமையானது . அசோகர் 
அதைத் தமத திகாரத்திற் குட்பட்ட ஒரு தனி சாஜ்யமாக 
அங்கீகரித்தார். அது வியாபாரத்திலும் , செல்வத்திலும் 
தழைத்திருந்தது . ஒன்பதாவது நூற்றாண்டின் முதலில் 
சோழ ராஜ்யத்திற்குப் பராந்தகர் என்பவர் அரசரான . 
முதலாவது நூற்றாண்டில் சோழ ராஜ்யத்தை யாண்ட 
கரிகாலர் காலம் முதல் சுமார் எண்ணூறு வருஷத்திய சரித் 
திரம் கிடைத்திலது . சில காலம் சோழவரசர்களு 

வரசர்களுடைய அதி 
காரம் குறைந்து , சேரவரசர்கள் மேம்பட்டிருந்தனரெனத் 
தெரியவருகின்றது . நான்காவது நூற்றாண்டின் மத்தியில் 
ஸமுத்ர - குப்தர் தென்னிந்தாவின் மீது படை யெடுத்து 
வந்த பொழுது சோழ நாட்டின் தலை நகராக விருந்த 
காஞ்சீபுரம் பல்லவர்களுடைய ஆதீனத்திலிருந்தது . எட்டா 

நூற்றாண்டின் மத்தியில் காஞ்சிக்கு வந்திருந்த 
யுவான்சுவாங் சோழ ராஜ்யம் அப்பொழுது மிகச் 
சிறியதாக இருந்ததென்றும் அதன் சுற்றளவு சுமார் 
500 மைல்தான் இருந்ததென்றும் , அது பல்லவ வரச 
ருடைய அதிகாரத்திற்கு உட்பட்டிருந்த தென்றும் எழுதி 
யிருக்கிறார் . அப்பொழுது தென்னாட்டில் சாளுக்கியர்களுக் 
கும் பல்லவர்களுக்கும் . தான் ஆதிக்கியத்தைப்பற்றிச் 
சண்டைகள் நடந்தனவேயல்லாமல் , சோழ ராஜ்யத்தைப் 
பற்றிக் கவனிப்பார் யெவரு மில்லாதிருந்தனர் . 


வது 


94 


இந்திய சரித்திரம் 


கி . பி . 907 - ல் பட்டத்துக்கு வந்த பராந்தகர் காலந் 
தொடங்கித்தான் சோணாட்டைப்பற்றின விவரங்கள் நமக் 
குக் கிடைத்துள்ளன . அவர் பல்லவர்களை முற்றிலும் ஜயித் 
துப் பாண்டியனை பும் வென்றார் என்று தெரியவருகின்றது . 
அவருடைய சிலா சாஸனங்களிலிருந்து சோழ நாட் 
ஸ்தலசுய ஆட்சியின் பொருட்டுப் பஞ்சாயத்துச் சபைகள் 
மிகவும் விமரிசையாக அமைக்கப்பட் டிருந்தனவென்றும் 

தங்கள் கடமைகளைக் குடிகளின் பொது 
நலத்தை நாடிச் செவ்வனே நடத்தி வந்தனவென்றும் தெரி 


அச்சபைகள் 


கின்றன . 


பராந்தகருக்குப் பின்பு பட்டத்துக்கு வந்த சோழ 
மன்னர்கள் பலவீனர்கள் . கி . பி . 985 - ல் பட்டத்துக்குவந்த 
ராஜராஜ தேவர் சேர ராஜனது கப்பற்படைகளை நாசஞ் 
செய்து , வெங்கி நாட்டை யாண்டுவந்த சாளுக்கியர்களைத் 
தோற்கடித்துப் பாண்டியனிடமிருந்து குடகு நாட்டை 
ஜயித்துத் தம்முடைய அதிகாரத்தை நிலை நிறுத்தினார் . 
அவர் ஸிம்ஹௗ நாட்டையும் வென்று தமது ராஜ்யத்திற் 
சேர்த்துக்கொண்டார் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது . 
அவர் லக்ஷத்தீவுகளையும் ஜயித்தன செனத் தெரிகின்றது . 
தஞ்சாவூரிலுள்ள பிருகதீசுவரர் கோவில் அவரால் தான் 
கட்டப்பட்டது. அவர் அந்தக் கோயிலின் சுவர்களிற் 
றமது வெற்றியைப் பற்றின விவரங்களைச் செதுக்கி வைத் 
திருக்கிறார் . அவற்றை நாம் இப்பொழுதும் காணலாம் . 

அவருக்குப் பின் பட்டத்துக்கு வந்த கங்கைகொண்ட 
சோழரும் கியாதி பெற்றவர் . அவர் பெகு என்னும் நாட்டை 
ஜயித்தார் என்று அந்நாட்டிலுள்ள ஸ்தூபிகளிலிருந்து 
தெரியவருகிறது . அவர் அண்டமான் தீவுகளைத் தமது 
ராஜ்யத்திற் சேர்த்துக்கொண்டார் . 

அவருக்குப் பின் பட்டத்துக்கு வந்தவர்களில் முதலா 
வது குலோத்துங்க சோழர் ஒருவர் . அவருடைய தாய் 
கங்கை கொண்ட சோழரின் மகள் . அவர் தம்முடைய பாட் 
டன் அரண்மனையிலேயே வளர்ந்து வந்து கடைசியில் அவ 
ருடைய நாட்டையும் ஆண்டார் . அவருடைய காலத்தில் 


தென்னிந்தியாவின் சரித்திரம் 


95 


அவர் தம் ராஜ்யத்திலுள்ள நிலங்களை அளந்து எல்லை கட் 
டும்படி ஏற்பாடு செய்தார் . க்ஷாமகாலத்தில் அவர் வரி 
யைக் குறைத்தும் தள்ளியும் வியவசாயிகளை ரக்ஷித்தார் . 
அவர் வியவசாயத்திற்கு வேண்டிய வாய்க்கால்களையும் , 
அணைகளையும், பாலங்களையும் கட்டுவதற்கும் , மராமத்து 
செய்வதற்கும் ஏராளமான பணத்தைச் செலவிட்டார் . 
அவர் சுங்கவரியை அடியோடு தள்ளிவிட்டார் . அவர் பல 
அரசர்களை வென்று தம்முடைய ஆட்சியைப் பரப்பினார் . 
அவர் கலிங்கநாட்டை வென்ற செய்தியை வர்ணித்து அவ 
ரது சமுக வித்துவான்களில் ஒருவராகிய ஜெயங்கொண்டார் 
என்பவர் கலிங்கத்துப் பரணி என்னும் நூலை இயற்றினார் . 
அவருக்குப் பின் வந்த சோழ அரசர்கள் பராக்கிரமசாலிக 
ளல்லர் . அவர்களது காலத்தில் சோழ ராஜ்யம் சீர்குலையத் 
தலைப்பட்டது . ஆயினும் , அவர்கள் காலத்தில் கவிச்சக்ர 
வர்த்தியாகிய கம்பர் , ஒட்டக்கூத்தர் , புகழேந்தி முதலிய 
சிறந்த கவிகள் தோன்றி இராமாயணம் , மூவருலா , நள 
வெண்பா முதலிய நூற்களை இயற்றினார்கள் . அன்றியும் 
அக்காலத்தில் பவணந்திமுனிவர் என்பவர் தோன்றி இப் 
பொழுது எல்லாரும் புகழும் நன்னூல் என்னும் இலக்கண 
நூலை இயற்றினர் . கடைசியில் தமிழ் நாடுகள் யாவும் 
தமது சுயாதீனத்தை முற்றிலும் இழந்து மகம்மதியர்க 
ளுடைய அதிகாரத்தின் கீழ் வந்துவிட்டன . 

சோழவரசர்கள் கிழக்கில் மலேயாவுடனும் , மேற்கில் 
எகிப்து முதலான தேசங்களுடனும் வியாபாரஞ் செய்து 
வந்திருக்கிறார்கள். அப்பொழுது அவர்களுடைய நாட் 
டிற்குக் காவிரிப்பூம் பட்டினம் முக்கிய துறைமுகமாக 
விருந்தது . 

சோழவரசர்களுக்கு நிலப்படை நீர்ப்படை ஆக இரண் 
டும் இருந்தன . உத்தியோகஸ்தர்களுக்குச் சம்பளமோ 
அல்லது மான்யமோ கொடுக்கப்பட்டிருந்தது . 

கிராமங்கள் ஒரு பொது சபையினால் பரிபாலிக்கப் 
பட்டு வந்தன . கிராமத் தலைவர்கள் வருஷப் பிரதி 


96 

இந்திய சரித்திரம் 
வருஷம் தெரிந்தெடுக்கப்பட்டார்கள் . அந்தப் பொதுச் 
சபையையன்றிப் பல சிறு பஞ்சாயத்துச் சபைகளும் இருக் 
தன . அவை கிராம சம்பந்தமான வேலைகளைத் தமக்குள் 
பங்கிட்டுக் கொண்டு செய்து வந்தன . கிராம உத்தியோகஸ் 
தர்கள் அந்தச் சபைகளுக்கடங்கித் தமது வேலைகளைச் 
செய்து வந்தார்கள் . சபையின் அங்கத்தினர்களைத் தேர்ந் 
தெடுப்பதற்குச் சட்டங்கள் இருந்தன . அந்தோ ! இவை 
யாவும் எவ்வாறு முற்றும் அழிந்து போயின் ! 

மேலே சொல்லப்பட்ட பல விவரங்களைக் கொண்டு 
தமிழ் நாட்டின் சிறப்பை மெய்ப்பிப்பதன்றி மற்றொரு 
சிறந்த காரணத்தினாலும் அதற்குப் பெருமை அமைந் திருந் 
தது என்று சொல்லலாம் . ஹிந்து மதம் நாளடைவில் பல் 
வேறு காரணங்களினாலும் க்ஷணிக்க வாரம்பித்த பொழுது 
அதைச் சீர் திருத்துவதற்குச் சில 

மதாசாரியர்கள் 
தோன்றி ஹிந்து மதத்தை நிலை நாட்டினதும் முதலில் தமிழ் 
நாட்டில் தான் . 

சடகோபர் முதலிய ஆழ்வார்களும் , சம்பந்தர் முதலிய 
நாயன்மார்களும் தோன்றிப் பக்திரச மிக்கனவும் , சிறந்த 
பொருள்களை உடையனவுமாகிய தமிழ்ப் பாக்களைப் பாடி 
வைஷ்ணவ மதத்திலும் , சைவ மதத்திலும் ஜனங்களுக்குப் 
பற்றுண்டாகும்படி செய்தார்கள் . 
அவர்களில் முதல்வரான ஸ்ரீமத் சங்கராசாரியர் எட் 

நூற்றாண்டில் மலையாளத்தில் காலடி என்னும் 
கிராமத்திற் பிறந்து சிறு வயதிலேயே சகல கலைகளையும் 
கற்று ஊர் ஊராகச் சென்று பௌத்த மதத்தைக் கண் 
டித்து ஹிந்து மதத்தில் ஆத்துமக் கியானமே சிறந்தது 
என்று யாவருமறிய போதித்தார் . அவருடைய மதம் 
அத்வைதம் . வேதவ்யாச முனிவரது பிரம்ம சூத்திரத்திற்கு 
அவர் எழுதியுள்ள சங்கரபாஷ்யம் என்னும் உரை நூல் அத் 
வைதத்தை யொட்டினதேயாகும் . 

அவருக்குப் பின்பு பதினோராவது நூற்றாண்டின் 
றுதியில் செங்கற்பட்டு ஜில்லாவில் ஸ்ரீ பெரும்பூதூர் என் 
னும் கிராமத்தில் ஸ்ரீமத் ராமாநுஜர் எனபவர் அவதரித்து 


டாவது 


ااام 


ஆப்கானியர் ராஜ்யம் 

97 
விசிஷ்டாத்வைத மதத்தை யாவரு மறியப் பிரசங்கித்து 
ஊர் ஊராகச் சென்று தம்முடைய வைஷ்ணவ மதத்திற்கு 
ஆயிரக்கணக்கான சிஷ்யர்களைச் சம்பாதித்துக் கொண்டார் . 
அவர் வேதவ்யாச முனிவரது பிரம்ம சூத்திரத்திற்குத் தாம் 
போதித்துவந்த விசிஷ்டாத்வைத மதத்தை யொட்டி 
ராமாநுஜபாஷ்யம் என்னும் உரை நூல் செய்திருக்கிறார் . 
அவருக்குப் பின் 

நூற்றாண்டில் தென் 
கன்னடம் ஜில்லாவில் உடுப்பி என்னும் கிராமத்திற் பிறந்த 
ஸ்ரீமத் மத்வாசாரியர் த்வைத மதத்தைப் போதித்து வந்த 
தல்லாமல் , அதை யொட்டித் தாமும் வேதவ்யாச முனிவ 
ரது பிரம்ம சூத்திரத்திற்கு மத்வபாஷ்யம் என்னும் உரை 
நூலையும் செய்திருக்கிறார் . இவர்களை யன்றி இன்னும் 
அநேக மதபோதகர்களும் அக்காலத்தில் இருந்திருக்கிறார் 
கள் . 


12 - வது 


ஆப்கானியர் ராஜ்யம் 
19. மகம்மது நபி ( ஆதி மகம்மது ) 
இப்பொழுது இந்தியாவின் மொத்த ஜனத்தொகையில் 
ஆறிலொருபங்கு மகமமதியர்கள் என்பது யாவரும் அறிந்த 
விஷய மேயாம் . மகம்மதியர்கள் யார் என்பதையும் எங் 
கிருந்து , எப்பொழுது , என் நமது நாட்டிற்கு வந்தார்க 
ளென்பதையும் நாம் சற்றுக் கவனிப்போம் . அவர்கள் 
முதலில் அந்நியர்களே யாயினும் , இப்பொழுது இந்நாட்டி 
னரே யாய்விட்டார்கள் . அவர்களும் இந்தியர்கள் தான் . 

இந்தியாவிற்கு மேற்கேயுள்ள அரேபியா என்னுந் 
தேசத்தில் ஒரு கொடிய முரட்டு ஜாதியார்கள் வசித்து 
வந்தார்கள் . அவர்களுக்கு அராபியர் என்று பெயர் .. 
அந்நாடு பாலைவனங்கள் நிறைந்துள்ள மணற்பாங்கானது ; 
ஆதலினால் , அவர்கள் ஆடுமாடுகளை மேய்த்துக்கொ 
ஊர் ஊராகச் சென்று வசித்து வருவார்கள் . அவர்கள் பல 
தெய்வங்களைப் பூஜித்து வணங்கி வந்தார்கள் .. 

7 


98 


இந்திய சரித்திரம் 


கி.பி. 570 - ல் , அரேபியாவிலுள்ள மெக்கா என்னும் 
பட்டணத்தில் அப்துல்லா என்பவருக்கு அமீனா என்பவள் 
வயிற்றில் ஓர் ஆண் குழந்தை பிறந்தது . அந்த அற்புத 
மான குழந்தை தான் உலகமெங்கும் பிரசித்திபெற்ற ' மகம் 
மது ' என்பவர் . மகம்மது பிறப்பதற்கு முன்னமேயே 
அவருடைய தகப்பனும் , பிறந்த சில வருஷங்களுக்குப் 
பின்னர் அவர் தாயும் காலஞ்சென்று விட்ட தனால் , அவர் 
தமது மாமன் வீட்டில் வளர்ந்து வந்தார் . 

மகம்மதுவுக்குச் சுமார் இருபத்தைந்து வயதான 
பொழுது , செல்வத்தில் மிகுந்திருந்த கடி.ஜா என்னும் ஒரு 
விதவையினிடம் அவர் வேலைக்கமர்ந்தார் . அவள் மகம் 
மதுவினுடைய நற்குண நற்செய்கைகளைக் கண்டு வியந்து 
அவர் மீது மோகங்கொண்டு அவரைத்தான் மணந்து 
கொள்ள விரும்பினாள் , மகம்மதுவும் அவள் எண்ணிய 
வண்ணமே அவளைக் கலியாணஞ் 

கலியாணஞ் செய்து கொண்டார் . 
அப்பொழுது கடிஜாவுக்குச் சற்று முன் பின்னாக வயது 
நாற்பது இருக்கும் . 

மகம்மது தமது சிறு பருவம் முதற்கொண்டே பற்பல 
தெய்வங்களை வணங்கியும் , முரட்டுக் குணங்களிற் பழகியும் 
வந்த அராபியரிடம் வெறுப்புக்கொண்டிருந்தார் . அவர் 
பரம் பொருள் ஒருவரே யென்றும் , எல்லோரும் அவரைத் 
தாம் நாடித் தொழ வேண்டும் என்றும் கண்டறிந்தார். 
அவருக்கு வயது சுமார் நாற்பதான பொழுது , அவர் கட 
வுள் ஒருவரே யென்றும் , அவர் முன்னிலையில் எல்லாரும் 
சமானர் என்றும் , ஆண்மக்கள் பெண்மக்களிடத்திலும் , 
குழந்தைகளிடத்திலும் அன்புடனும் தயையுடனும் நடந்து 
கொள்ள வேண்டும் என்றும் , எவரும் மதுபானம் செய்ய 
லாகாது என்றும் , யாவரும் தினந்தோறும் ஐந்து முறை 
தெய்வ வணக்கஞ் செய்ய வேண்டும் என்றும் போதித்து 
வரத் தொடங்கினார் . 

மகம்மது தங்களுடைய புராதன வழக்கங்களை யெல் 
லாம் மாற்றிவிட முயன்று வருகிறார் என்று அவரிடம் 
கோபங்கொண்ட அராபியர்கள் அவரைக் கொல்லப் பிரயத் 


ஆப்கானியர் ராஜ்யம் 

99 
தனஞ் செய்தபொழுது, அவர் கி . பி . 622 - ல் மெக்காவி 
லிருந்து மெடீனாவுக்கு ஓடிப்போய்விட்டார். அன்று முதற் 
கொண்டுதான் மகம்மதியர்கள் தங்களுடைய வருஷத்தை 
வேறாகக் கணக்கிட்டு வருகிறார்கள் . அந்த வருஷத்திற்கு 
ஹிஜரா என்று பெயர் . மெடீனாவிலிருந்த ஜனங்கள் மெக்காவி 
லிருந்த முரட்டு மனிதர்களைப் போலல்லாமல் 

அவரை 
மிகவுங் கொண்டாடியும் , அவருடைய நற் போதனைகளைக் 
கேட்டும் , அவற்றின் உண்மைகளைச் சிரமேற்கொண்டொழுகி 
யும் வந்ததல்லாமல் , அவரை அந்த மெடீனா நகரத்துக்குத் 
தலைவராகவும் ஆக்கினார்கள் . 

கி . பி . 630 - ல் , மகம்மது ஒரு பெருஞ் சேனையைத் 
திரட்டிக்கொண்டு மெக்கா வின்மீது படையெடுத்துச் சென்று 
அந் நகரத்தைப் பிடித்துக்கொண்டார் . நாள் செல்லச் 
செல்ல அவருடைய அதிகாரமும் கொஞ்சங் கொஞ்சமாக 
அதிகரித்துக்கொண்டே வந்தது . கி . பி . 632 - ல் மகம்மது 
இறந்த பொழுது , அரேபியாவின் பெரும் பாகமும் அவ 
ருடைய ஆட்சியின் கீழ்ப்பட்டிருந்தது . 

அவருடைய காலத்திற்குப் பின்பு மகம்மதியர்கள் 
பாரஸிகம் , துருக்கிஸ்தானம் , ஆப்கானிஸ்தானம் என்னும் 
நாடுகளின் மீது படையெடுத்துச் சென்று , அந் நாடுகளி 
லுள்ள ஜனங்களை மகம்மதியர்களாக்கினார்கள் . மகம்மது 
இறந்த நூறு வருஷங்களுக்குள் மகம்மதிய மதம் ஸ்பெயின் 
தேசம் முதல் ஸிந்துநதி வரையில் பாவிப் போயிற்று. 

கி . பி . 712 - ல் , மகம்மது காஸிம் என்பவர் இந்தி 
யாவின் மீது படையெடுத்து வந்து ஸிந்துநதி தீரத் 
தில் ஒரு மகம்மதிய ராஜ்யத்தை ஏற்படுத்தினார் . அப் 
பொழுது ஸிந்துநதி தீரத்திலிருந்த பல ஜாதியர்களும் 
ஒற்றுமையை நீத்துத் தம்முள் சண்டையிட்டு வந்ததனால் 
அவர்களிற் சிலர் மேளதாளங்களுடன் மகம்மதியரை வர 
வேற்று அவர்களுடன் சேர்ந்துகொண்டு விட்டார்கள் . 
காஸிம் தமது விரோதிகளிடமிருந்து அவர்களுடைய நன் 
னடக்கைக்காக ஜாமீன் பெற்றுக்கொண்டு , அவர்களைத் 
தயையுடன் நடத்தவேண்டுமென உத்தரவு செய்தார் . 


100 


இந்திய சரித்திரம் 


நாகரிக . 


அவர் அவர்களுக்காவது , அவர்களுடைய சொத்துக்களுக் 
காவது , எவ்விதமான தீங்கையு மிழைக்கவில்லை. அவர்க 
ளுடைய கோயில்களையும் அவர் தீண்டவில்லை . மகம்மதிய 
வழக்கப்படி அவர் அவர்களுக்குத் தலை வரியை மட்டில் 
விதித்தார் . சிற்சில பொழுது மகம்மதியர்கள் ஹிந்துக்களு 
டைய கோயில்களைத் தகர்த்து விக்ரஹங்களை உடைத்தார்க 
ளாயினும் , யாத்திரிகர்கள் செலுத்திவந்த வரியினின்றும் 
அவர்களுக்கு விசேஷமான வருமானங் கிடைத்து வந்தத 
னால் , அவர்கள் பொதுவில் ஹிந்துக்களுக்குத் துன்பத்தை 
யுண்டுபண்ணவில்லை. காஸிமுக்குப் பின்பு அராபியர் சுமார் 
இருநூறு வருஷங்கள் வரையில் இந்தியாவின் மீது படை 
யெடுத்து வரவில்லை. அவர்கள் இன்னும் அதிகமான 
நாட்டை ஜயிக்க வேண்டுமென்று முயற்சியும் செய்யவில்லை. 
ராஜபுத்திரர்கள் 

தங்களுடைய புராதனமான 
வளர்ச்சியினாலும் , கல்வி , கேள்விகளினாலும் , புஜபல பராக் 
கிரமத்தினாலும் அராபியர்களை ஓங்கவிடாமற் றடுத்து வந்தார் 
கள் போலும் . அல்லாமலும் , அராபியர்கள் தங்கள் தேசத் 
தின் மீது அடிக்கடி படையெடுத்து வந்த துருக்கியர்களுடன் 
சண்டை செய்து தங்கள் நாட்டைக் காப்பாற்றிக்கொள்ள 
வேண்டியது அவர்களுக்கு அப்பொழுது அவசியமான செய் 
லாயிருந்தது . 

நாளடைவில் மகம்மதிய மதத்தைத் தழுவிக்கொண்ட 
துருக்கியர்கள் பலாட்டியர்களாகிக் கொஞ்சங் கொஞ்சமாக 
அராபியர்களுடைய நாடுகளைக் கைப்பற்றிக்கொண்டு விட் 
டார்கள் . அவர்கள் ஆப்கானிஸ்தானம் வரையிலுமுள்ள 
நாடுகளை வென்று இந்தியாவின் மீதும் படையெடுத்துவரத் 
தலைப்பட்டார்கள் . வெகு காலம் ஆப்கானிஸ்தானத்திலுள்ள 
கஜினி என்னும் பட்டணம் அவர்களுடைய ராஜதானியாக 
விருந்தது . 


20. கஜினி மஹ்மூது 

கி . பி . 997- கி . பி . 1030 
கஜினிப் பட்டணத்தில் முதன் முதல் தனியதிகாரத்தை 
ஸ்தாபித்தத் துருக்கிய மகம்மதியன் அல்ப்டிஜின் என்பவன் . 
அவனுக்குப் பின்பு அவன் அடிமையான ஸபக்டிஜின் என்ப 
வன் கி.பி. 976 - ல் , கஜினியில் அரசனானான் . அவன் ஆப் 
கானியர்களைத் தனது வசமாக்கிக்கொண்டு அயல் நாடுகளை 
ஜயித்துத் தன்னுடைய ராஜ்யத்தைப் பெருக்கினான் . அத 
னால் , அவனுக்கு அப்பொழுது கிழக்கில் காபூலின் ஒரு 
பெரும் பாகம் சொந்தமாயிற்று . அதன் பின்னர் அவன் 
வடமேற்குக் கணவாய்களின் வழியாக இந்தியாவின் மீதும் 
படையெடுத்துவர லானான் . அவன் பஞ்சாப் அரசரான 
ஜயபாலரைப் பன் முறை சண்டையிற் றோற்கடித்துத் 
தனக்குக் கப்பங் கட்டும்படிச் செய்து கொண்டான் . துருக் 
கியருக்கு இந்தியாமீது படையெடுத்தற்கு வழி காட்டின 
வன் ஸபக்டிஜன் தான் . கி . பி . 997 - ல் , அவன் இறக்கவும் , 
அவன் மைந்தர் கஜினி மஹ்முது என்பவர் பட்டத்துக்கு 
வந்தார் . 

மஹ்மூது சிறந்த போர்வீரர் . சேனையை யுத்தமுனை 
யில் நடத்துவதில் அவர் நிபுணர். மத வைராக்கியமும் , 
விடாமுயற்சியும் அவரிடத்திற் குடி கொண்டிருந்தன . அத 
னால் , அவர் செழுமையும் , வளமையும் பொருந்திய இந்தியா 
வின் மீது சுமார் பதினாறு முறை வரையில் படையெடுத்து 
வந்து , ஹிந்துக்களுடைய தேவாலயங்களை யிடித்தும் , 
அவற்றிலுள்ள பொருள்களைக் கொள்ளையடித்தும் ஏராள 
மான விலையுயர்ந்த பொருள்களைக் கொண்டு கஜினிப் 
பட்டணத்திற் சேர்த்தார் . 

அவர் முதன் முதல் தமது தந்தையுடன் பன்முறை 
சண்டையிட்டுத் தோல்வியை யடைந்த ஜயபாலருடன் 
பெஷாவர் என்னுமிடத்தில் போர் புரிந்து அவரையும், அவ 
ருக்குத் துணை செய்ய வந்த பல ராஜ குமாரர்களையும் சிறைப் 
படுத்தினார் . ஜயபாலர் தமக்கு நேர்ந்த அவமானத்தைச் 


102 


இந்திய சரித்திரம் 


சகிக்கமுடியாதவராய்த் தீமூட்டியதில் விழுந்து இறந்து 
போனார் . மஹ்மூதுவுக்குப் பத்துலக்ஷம் ரூபாய் விலை 
பெறத்தக்க கண்டாபரணங்களும் , கணக்கில்லாத் திரவியமுங் 
கிடைத்தன . 
மறுபடி 

கி.பி. 1008 - ல் ,மஹ்மூது ஜயபாலரின் மைந்தர் 
அருந் தபாலரையும் வெற்றிகொண்டு விட்டார் . பஞ்சாப் 
நாடுகளில் ஆட்சி பெற்றிருந்த பலவரசர்களும் ஒன்று 
சேர்ந்து பெஷாவரில் மறுபடியும் மகம்மதியர்களை யெதிர்த் 
துச் சண்டை செய்தார்களேனும் , ஹிந்து அரசர்கள் 
தோல்வியடைந்து விட்டார்கள் . ஹிந்து அரசர்களின் பக் 
கம் வீராவேசத்துடன் சண்டை செய்த காக்கரின் சேனைக் 
குப் பயந்து மஹ்மூது திரும்பி யோடிப்போய்விடத் தீர் 
மானித்த பொழுது , அநந்தபாலர் யுத்தமுனையினின்றும் 
ஓடிப்போய்விட்டார் என்று ஒரு பொய்வதந்தி பிறந்ததனால் 

ந்துக்களுடைய சேனை முதுகுகாட்டி யோடத்தலைப் 
பட்டது . தெய்வாதீனமாய்த் தங்களுக்குத் தக்க சமயம் 
ஏற்பட்டதென்பதைக் கண்ட மகம்மதியர்கள் அவர்களை 
யடியோடு தோற்கடித்து விட்டார்கள் . 

அதற்குப் பின் , மஹ்மூது சத்துருக்களால் ஜயிக்க 
முடியாததென்று பலரும் எண்ணியிருந்த நாகர்கோட் 
டையை யெதிர்த்துத் தகர்த்து , அளவிடவொண்ணாத 
செல்வத்தைக் கவர்ந்து கொண்டு கஜினிக்குத் திரும்பினார் . 
அதைப் பார்ப்பதற்கு நாலாப்பக்கங்களிலிருந்தும் ஜனங்கள் 
திரண்டுருண்டு சென்றார்கள் என்று சொல்லப்பட் டிருக் 
கிறது . 

அளவற்ற திரவியம் எளிதிற் கிடைக்கப்பெற்ற மஹ் 
மூது மேலும் மேலும் இந்தியாவின் மீது படையெடுத்து 
வரத் தலைப்பட்டார் . அப்பொழுது வடமேற்கில் ஆட்சி 
பெற்றிருந்த காந்தார , டில்லி , கன்னோசி , மகத , மாளவ 
நாட்டரசர்கள் தங்களுடைய சச்சரவுகளை நீத்து ஒன்று 
சேர்ந்து மஹ்மூதை வரவொட்டாமற்றடுத்து நாட்டைக் 
காத்திருக்கக்கூடும் . ஆனால் , அவர்கள் ஒருவர் மீதொருவர் 
கொண்டிருந்த அழுக்காற்றினாலும் , விரோதத்தினாலும் 


கஜினி மஹ்முது 


103 


ஒன்றுபட யியலாமற் போயிற்று . நமது நாட்டின் அழிவிற்கு 
இத்தகைய அழுக்காறும் , ஐக்கியமின்மையும் பல நூற் 
றாண்டுகளாகச் சிறந்த காரணங்களாக இருந்து வந்தன 
வன்றி , இப்பொழுதும் அவை காரணமாகவே நமது நாடு 
முன்னேற்றத்தையடைய முடியாமற் றிகைக்கின்றது . 
கி . பி . 1018 - ல் , மஹ்மூது மறுபடியும் இந்தியாவின் மீது 
படையெடுத்து வந்து , ஸப்த ஸிந்துவையுங் கடந்து , 
மதுரையைக் கைப்பற்றிக் கொண்டார் . அவர் அசுரர் 
களாலன்றி மனிதர்களால் கட்டப்படக் கூடாதவை என்று 
எண்ணத்தகும் வனப்பு வாய்ந்த , கண்ணைக்கவரும் கோயில் 
களை முற்றிலும் இடித்து விக்ரஹங்களையும் , நகைகளையும் 
அபகரித்துக் கொண்டார் . கன்னோசி நகரமும் அவ்வாறே 
எதிர்த்துக் கொள்ளை கொள்ளப்பட்டது . அதன் பின்னர் , 
இரண்டு வருஷங்களுக்குள் லாகூரும் , குவாலியருட் அவ 
ருக்குக் கீழ்ப்பட்டுவிட்டன 

ன . 
கி . பி . 1024 - ல் , அவர் இந்தியாவின்மீது கடைசி முறை 
படையெடுத்து வந்தார் . அந்தக் காலத்தில் கூர்ஜா நாட்டி 
லுள்ள ஸோமநாதபுரம் என்னும் பட்டணத்தில் பிரசித்தி 
பெற்ற ஒரு கோயிலிருந்தது . மஹ்மூது அதனைக் கொள்ளை 
யிட்டு அங்குள்ள செல்வத்தை அபகரிக்க வேண்டுமென 
எண்ணினார் . அவர் வரவைக் கேள்வியுற்ற ஸோமநாத 
புரத்து ஜனங்கள் ஒரு பெருஞ் சேனையைச் சேர்த்துக் 
கொண்டு மஹ்மூதைக் கோவிலுக்குள் நுழையவொட்டா 
மற் றடுக்க வேண்டியதற்கான ஏற்பாடுகளைச் செய்யத் 
தொடங்கினார்கள் . அயல்நாட்டுச் சிற்றரசர்களிற் சிலரும் 
தங்கள் சேனைகளையும் அனுப்பியவர்களுக்கு உதவி புரிந்தார் 
கள் . பெண்டிர்கள் தங்கள் உயிரினும் அதிகமென மதித்துத் 

அணிந்து கொண்டிருந்த ஆபரணங்களைக்கூட 
விற்று அந்த யுத்தத்திற்கு வேண்டிய சாதனங்களை யமைத் 
துக் கொடுத்தார்கள் . 

ஹிந்துக்கள் எதிர்பார்த்தவண்ணமே மஹ்மூது ஸோம 
நாதபுரம் வந்து சேர்ந்தார் . ஸோமநாத ஸ்வாமியின் 
கோயில் வாசலில் இருதிறத்தாருக்கும் கொடிய சண்டை 


தாங்கள் 


104 


இந்திய சரித்திரம் 


பண 


வேண்டிக் 


நடந்தது . முதலில் , ஹிந்துக்கள் தான் ஜயமடைவார்கள் 
என்று தோன்றிற்று . ஆனால் , மகம்மதியர்கள் அதிக ஊக் 
கத்துடனும் , வீராவேசத்துடனும் சண்டை செய்து , ஹிந் 
துக்களைத் தலைவிரி கோலமாகச் சிதறவடித்துக் கோயிலுக் 
குள் நுழைந்துவிட்டார்கள் . தோற்றுப்போனவர்களிற் 
பலர் படகுகளிலேறிக் கடல் மார்க்கமாகத் தப்பித்துக் 
கொண்டு ஓடிப்போனார்கள் . 

மஹ்மூது கோயிலுக்குள் நுழைந்ததும் , ஹிந்துக்கள் 
அவருக்கு ஏராளமான னம் கொடுப்பதாகச் சொல்லி 
விக்ரஹத்தை யுடைக்காம 

லிருக்கும்படி 
கொண்டார்கள் . ஆனால் , மஹ்மூது தாம் விக்ரஹத்தை 
யுடைப்பவரேயன்றி விக்ரஹத்தை விற்பவரல்லர் என் . 
சொல்லிக்கொண்டு தம் கதையைத் தூக்கியடித்து ஸோம 
நாத விக்ரஹத்தை யுடைத்துத் தள்ளினார் . அது ஒரு 
லிங்கமான தனால் , அந்த விக்ரஹத்திலிருந்து நவரத்தினங் 
கள் கீழே சிதறி விழவும் , அவர் அவற்றைத் திரட்டிக் 
கொண்டு கஜினிக்குத் திரும்பினார் என்று சொல்வது 
உண்மையல்ல என்பது சிலருடைய அபிப்பிராயம் . அது 
எவ்வாறாயினு 

மாகுக . அவ்வாலயத்தில் 
பொருள் குவிந்திருந்ததென்றும் , அதை முழுவதும் அவர் 
எடுத்துக்கொண்டுவிட்டார் என்றும் நம்புவதற்கு இட 
முண்டு . கி.பி. 1030 - ம் வருஷம் ஏப்ரல் மாதத்தில் மஹ்மூது 
கஜினியில் இறந்துபோனார் . மஹ்மூது இந்நாட்டின் செல் 
வத்தைப் பன்முறையும் கவர்ந்து சென்றாரானாலும் , அவர் 
தாம் குன்றுபோற் குவித்த செல்வத்தை நல்வழிகளிற் 
செலவு செய்தார் . அவருடைய சமஸ்தானத்தில் பிரூனி 
என்னும் வான சாஸ்திரியும் , பராபி என்னும் வேதாந்தியும் , 
பருகி என்னும் பாரஸிகக் கவியும் , இன்னும் இவர்களைப் 
போன்ற பிர்தாஸி முதலிய வித்வான்களும் ஆதரிக்கப்பட்டு 
மிகப் பெரிய நூல்களை இயற்றியிருக்கிறார்கள் . மஹ்மூது 
அவர்களின் பொருட்டு வருஷத்தில் 22 லக்ஷம் ரூபாய் 
செலவிட்டு வந்தார் . அதன்றியும் , அவர் கஜினியில் ஒரு 
கலாசாலையையும் , ஒரு புஸ்தகசாலையையும் , ஒரு பொருட் 


ஏராளமான 


கஜினி மஹ்மூது 


105 


காட்சிச் சாலையையும் ஏற்படுத்தினார் . கஜினியில் ஓர் அழகிய 
மசூதியையு மமைத்து அவர் அதைச் சிறந்த சிற்பிகளையும் , 
சித்திரிப்பவர்களையும் , பொன் வெள்ளி வேலைக்காரர்களையுங் 
கொண்டு அலங்கரித்து அவர்களைத் தத்தந் தொழில்களில் 
தேர்ச்சியடையும்படி உற்சாகப்படுத்தினார் . அவர் ராஜரீகத் 
தில் கைதேர்ந்தவரல்லர் ; ஆதலின் , துரைத்தன வமைப் 
பில் சிறந்ததான எவ்வித ஏற்பாட்டையும் அமைத்திலர் . 
ஆனாலும் , அவர் நடுவுநிலைமையுடன் நியாயம் நடத்தி வந் 
தார் . அதைத் திருஷ்டாந்தப்படுத்த அநேக கதைகள் 
வழங்கி வருகின்றன . ஒரு நாள் ஓர் எளியவன் மஹ்மூதி 
னிடம் வந்து யாரோவொரு ராஜ சேவகன் தனது 

வேலைக் 
காரியைத் துன்புறுத்துவதாகச் சொன்ன பொழுது , அந்தச் 
சேவகன் அவனுடைய வீட்டிலிருக்கும் பொழுது வந்து தம் 
மிடம் சொல்லும்படி அவர் அந்த எளியவனுக்குக் கட்டளை 
யிட்டு விட்டுத் தாம் அவனது துன்பத்தைப் போக்கின பின் 
னரே உண்பதாகத் தீர்மானித்துக்கொண்டு அவனுடைய வர 
வை எதிர்பார்த்திருந்தார் . மறுநாள் அவன் அந்தச் சேவகன் 
வந்திருப்பதை அரசருக் கறிவிக்கவும் , மஹ்மூது அவனுடன் 
சென்று அவன் வீட்டிற்குள் புகுந்து அங்கெரிந்து கொண் 
டிருந்த தீபங்களை யவித்துவிட்டு, அத்துஷ்டனைத் தமது 
உடைவாளினாற் கொன்று தள்ளினார் . பின்னர் அவர் 
தீபத்தைக் கொண்டுவரச்சொல்லி வெட்டுண்டவனை யாவ 
னென அறிந்து கொண்டு அவன் பக்கத்தில் முழங்காற்படி 
யிட்டுக் கடவுளைத் தொழுது அந்த எளியவனைத் தமக்கு 
உண்ண உணவும் குடிக்கத் தண்ணீரும் தரும்படிக் கேட் 
டார் . அவன் அவற்றைக் கொணர்ந்து கொடுக்க , அவர் 
அவற்றை யுட்கொண்டு , அவ் வெளியவனை நோக்கி , 
நான் விளக்கை அணைத்ததற்குக் காரணம் யாதென 
உனக்குள் ஐயமுண்டாயிருக்கும் .உனக்குத் தீங்கிழைத்த 
துஷ்டன் ஒருகால் எனது மகனாக விருந்தால் அவனைத் 
தண்டிக்க எனக்கு மனம் வராமற்போகும் . ஆதலின் , 
அவனை இன்னான் என அறியாமலே தண்டிக்க வேண்டு 
மென்று கருதித்தான் விளக்கை 

அணைத்துவிட்டேன் . 


106 


இந்திய சரித்திரம் 


அன்றியும் , அவனைத் தண்டித்த பின்புதான் உணவு கொள்வ 
தென நிச்சயித்துக்கொண்டு இதுகாறும் உண்ணாமலிருந் 
தேன் . ஆதலினாலேதான் உணவுகொண்டுவரச்சொன்னேன் , 
என்றுகூறினார் . அவன் தனது மகனாகவன்றி வேறொருவனாக 
விருந்ததனால் அவர் அப்பொழுது கடவுளைத் தொழுதேத்தி 
னார் . மஹ்மூதின் நடுவுநிலைமையை யுணர்த்தும் கதைகள் 
இதுபோல் பலவுள . 

21. மகம்மது கோரி 

கி . பி . 1184 --கி.பி . 1206 
மஹ்மூதுக்குப் பின் பட்டத்துக்கு வந்த கஜினி அரசர் 
கள் பலஹீனர்கள் . அவர்களுடைய காலத்தில் கஜினி 
சாஜ்யம் சீர்குலைந்துவிட்டது . கஜினி அரசர்களில் பெஹ்ராம் 
என்றொருவன் இருந்தான் . அவன் மிகக் கொடியவன் . 
அவனுடைய அதிகாரத்திற்குட்பட்டுக் கோரில் ஆட்சி செய்து 
வந்த சிற்றரசன் தன்னுடைய மருமகனாக விருந்தும் , பெஹ் 
ராம் அவனைக் கொன்றுவிட்டான் . உடனே அச் சிற்றாச 
னுடைய தம்பி பெஹ்ராமின்மீது படையெடுத்துச் சென்று 
அவனைக் கஜினியினின்றும் துரத்திவிட்டான் . ஆனால் சீக் 
கிரத்திலேயே பெஹ்ராம் திரும்பி வந்து கோரி வரசனையும் 
அவன் மந்திரியையும் சிறைப்படுத்தினான் . அவன் கோரி 
மன்னன் முகத்திற் கரியைப் பூசி , அவனை எருதின்மேல் 
அதன் பின்புறத்தை நோக்கின வண்ணமாக ஏற்றி , ஊர் 
வலம் வரச்செய்தான் . பின்னர் அவன் அவனைக்கொன்று 
அவனுடைய மந்திரியைக் கழுவேற்றினான் . 

அதையறிந்த அலாவுதீன் என்னும் அவனுடைய 
சகோதரன் பெஹ்ராமைத் தோற்கடித்துத் துரத்திவிட்ட 
தல்லாமல் , கஜினிப்பட்டணத்தையும் தீயினாற் சுட் 
டெரித்து விட்டான் . அதனால் அவனுக்கு ஜஹான்ஸாஸ் 
அதாவது ' ஜகத்தை எரித்தவன் ' என்னும் பெயர் உண்டா 


யிற்று. 


அதற்குப் பின்பும் பெஹ்ராமின் சந்ததியார்கள் கி . பி . 
1184 - ம் வருஷம் வரையில் லாகூரில் ஆட்சிசெய்து வந்திருக் 


மகம்மது கோரி 


107 


படை 


கிறார்கள் . அலாவுதீன் வம்சத்தினர்களும் கோரில் ஆண்டு வந் 
தார்கள் . ஆனால் , மகம்மதுகோரி என்னும் மறுபெயர் பூண்ட 
ஷஹப் உத்தீன் மன்னர் அப்பொழுதிருந்த குஸ்ரூ என்னும் 
கஜினி வம்சத்தரசனைச் சிறைப்படுத்தி, அவனுடைய ராஜ் 
யத்தை 

வென்று தமது கோரிராஜ்யத்திற் சேர்த்துக் 
கொண்டுவிட்டார் . சில வருஷங்களானதும் கடைசி கஜினி 
அரசனும் , அவன் மகனும் கொலையுண்டு போனார்கள் . 

கஜினி மஹ்மூதைப் போலவே மகம்மது கோரியும் 
இந்தியாவின் மீது படையெடுத்து வந்து ஏராளமான பணத் 
தைச் சம்பாதிக்க வேண்டுமென்று எண்ணினார் . அஃதன்றி 
யும் , அவருக்கு இந்தியாவில் தமது அரசாட்சியை நிலையாக 
ஸ்தாபிக்க வேண்டுமென்னும் விருப்பமும் இருந்தது . அத 
னால் , அவர் இந்தியாவின்மீது பதினேழுமுறை 
யெடுத்துவந்தார் . அப்பொழுது வட இந்தியாவிலிருந்த 
பல ராஜபுத்திர ராஜ்யங்களிலும் ஜயச்சந்திரர் ஆண்டுவந்த 
கன்னோசி ராஜ்யமும் , பிருதுவி யாசர் ஆண்டுவந்த டில்லி 
அஜ்மீர் ராஜ்யமும்தான் சிறப்புற்றிருந்தன . அந்த இரண்டு 
அரசர்களும் ஒற்றுமையின்றித் தங்களுக்குள் மனம் வேறு 
பட்டு அடிக்கடிச் சண்டையிட்டு வந்தார்கள் . பிருதிவி மன் 
னர் ராணிஸம்யுக்தையை ஸ்வயம்வர மண்டபத்தினின்றுத் 
தூக்கிச்சென்று மணந்து கொண்டதன் காரணமாக ஜயச்சந் 
திரர் அவர் மீது அடங்காக் கோபங்கொண்டு அவரை எவ்வி 
தத்திலாவது தண்டிக்க வேண்டுமெனக் கருதி ,அவர் கோரி 
யைத் தமக்குத் துணைவரும்படி வேண்டினார் . இந்தியாவின் 
மீது படையெடுத்தற்குத் தக்க சமயம் எப்பொழுது வாய்க்கு 
மென்று மிக்க ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த மகம்மது கோரி 
உடனே ஜயச்சந்திரரது வேண்டுகோளுக் கிணங்கினார் . 

கி . பி . 1191 - ல் , ஸ்தானேசுவரம் என்னு மிடத்தில் 
கோரிக்கும் பிருதிவி ராஜருக்கும் பெரும்போர் நிகழ்ந்தது . 
அதில் மகம்மதியர்கள் தோல்வியடைந்து போனார்கள் . 
கோரி தமது போர்வீரரை அவமானப்படுத்தி , அவர்களுக்கு , 
நற்புத்தி உண்டாமாறு செய்வதன் பொருட்டு , அவர்களின் 
கழுத்துக்களில் வாற்கோதுமைப் பைகளைக் கட்டி அவர் 


108 


இந்திய சரித்திரம் 


கள் குதிரைகளைப் போன்று தங்களுணவைப் பைகளினின் 
றுந் தின்றுகொண்டே கஜினிப்பட்டணத்து விதிகளைச் 
சுற்றிவரும்படி செய்தார் . மறுபடியும் கி.பி. 1193 - ல் , 
அதேயிடத்தில் இருதிறத்தாருக்கும் இரண்டாவது சண்டை 
நடந்தது . அதில் மகம்மதியர்கள் ஜயமடைந்தார்கள் . 
பிருதுவிராஜர் சண்டையில் அநியாயமாகக் கொல்லப்பட்டுப் 
போனார் . அவருக்குத் துணையாக நின்று சண்டைசெய்து 
தோல்வியடைந்த ராஜபுத்திரர்கள் இப்பொழுது ராஜபுத 
னம் என்று வழங்கிவரும் நாட்டிற்போய்க் குடியேறினார் 
கள் . 

அடுத்த வருஷத்தில் கோரி மகம்மது ஜயச்சந்திரர் 
மீதும் படையெடுத்துவந்து அவரையுந் தோற்கடித்து அவ 
ருடைய ராஜ்யத்தையும் கைப்பற்றிக் கொண்டுவிட்டார் . 
ஹிந்துஸ்தானத்தில் மாளவம் ஒழிந்த மற்றைய நாடுகளை 
யெல்லாம் அவர் முழுவதும் வென்று , அவற்றை ஆளுவதற் 
குத் தமது சேனைத் தலைவர்களி லொருவரான குத்புடீன் 
ஐபெக் என்பவரைப் பிரதிநிதியாக ஏற்படுத்தினார் . பின்னர்க் 
கோரியரசர் கி . பி . 1206 - ல் , காக்கர்மீது படையெடுத்துச் 
செல்ல , அவர்கள் ஒருநாள் அவர் படுத்துறங்குஞ் சமயம் 
பார்த்து அவரைக் 

கொன்றுவிட்டார்கள் . அவருக்குப் 
பிள்ளை யில்லாததனால் , அவருடைய ராஜ்யம் முற்றிலும் 
சிதைவுண்டு போயிற்று. ஆனாலும், அவருடைய இந்திய 
ராஜ்யத்தை யாண்டுவந்த குத்புடீன் சுயாதீனம் பெற்று 
டில்லியில் அரசரானார் . 


22. மாமலூக் ஸுல்தான்கள் 

கி . பி . 1206-- கி . பி . 1290 
குத்புடீன் கி . பி . 1206 - ல் டில்லியில் அரசராகப் பட் 
டாபிஷேகம் பெற்றார் . அவர் இளமையில் கோரி மகம்மது 
வுக்கு அடிமையாக இருந்தவர் . அதனால் அவருக்கும் , அவர் 
வம்சத்திற்சேர்ந்து அவருக்குப்பின் பட்டத்துக்கு வந்த சில 


மாமலூக் ஸுல்தான்கள் 


109 


V 


அரசர்களுக்கும் அடிமையரசர்கள் அல்லது மாமலூக் ஸுல் 
தான்கள் என்று பெயர் வந்தது . 

டில்லியில் சுமார் 650 வருஷங்கள் வரையில் ஆட்சி 
செய்துவந்த மகம்மதிய அரசர்களில் குத்புடீன் ஐபெக் 
என்பவர் தான் முதல்வர் . அவர் தைரியமும் , சாமர்த்திய 
மும் உள்ளவர் . அவருடைய செங்கோலில் குடிகள் தீங்கின் 
றிச் சுகமாக வாழ்ந்திருந்தார்கள் . அவருடைய காலத்தில் 
ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஒரே குளத்தில் பயமின்றித் 
தண்ணீரருந்தின வென்று சொல்லப்பட் டிருப்பதினின்றும் , 
நாம் அவர் தமது குடிகளைப் பேதமின்றி நடுவுநிலைமை 
யுடன் பார்த்துவந்தார் என்று கொள்ளலாம் . ஐபெக் 
மிகுந்த உதார குணமுடையவர் . அவருக்கு ' லக்பஷ் 
அதாவது லக்ஷக்கணக்கிற் கொடுப்பவர் என்று பெயர் 
வந்துள்ளது . 

அவர் டில்லியிலும் , அஜ்மீரிலும் இரண்டு பெரிய மசூதி 
களைக் கட்டுவித்தார் . டில்லியில் 250 அடி உயரமுள்ள 
குட்ப்மினார் என்னும் ஸ்தூபியும் அவரால் தான் கட்டப் 
பட்டது . அந்த ஸ்தூபி அவரால் கட்டப்படவில்லை ; அல்ட 
மிஷினால் குத்புடீன் என்னும் ஒரு மஹானின் ஞாபகார்த்த 
மாகக் கட்டப்பட்டது ' என்று கூறுவாறு முளர் . கி.பி. 
1210 - ல், குத்புடீன் போலோ விளையாடும்பொழுது குதிரை 
யினின்றுங் கீழேவிழுந்து இறந்து போனார் . அவருக்குப் 
பின் அவருடைய அடிமையான அல்டமிஷ் என்பவர் 

அரச 
ரானார் . அவர் அழகிலும் , அறிவிலும் , குணத்திலும் , சீலத் 
திலும் தம்மை யொப்பார் எவருமில்லாதவராயும் , தயை , ஈவு , 
இரக்கம் முதலான நற்குணங்களைப் பொருந்தியவராயும் , 
பெரியவர்களிடத்திலும் , கற்றோரிடத்திலும் அன்புடைய 
வராயும் நடந்துவந்தார் . அவருடைய காலத்தில் சிங்கிஸ் 
கான் என்னும் தார்த்தாரியன் இந்தியாவின் மீது படை 
யெடுத்து வந்தான் . ஆனால் , சீக்கிரத்திலேயே அவன் மேனாடு 
களின் புறமாகச் சென்றொழிந்தான் . தார்த்தாரியர்கள் 
நாடோடிகள் . அவர்கள் உயர்ந்த கன்னமும் , சப்பை மூக் 
கும் ,சிறிய கண்களும் உடையவர்கள் . அவர்களுடைய 


110 


இந்திய சரித்திரம் 


களினாற் 


மகனான , 


தேகத்தில் அழுக்குப்படிந்தும் , சீலைகளிற் பேன் பிடித்தும் 
இருந்தன . அவர்கள் மீது எவரும் சமீபத்தில் போகமுடி 
யாதபடி துர்நாற்றம் வீசியது . 

அல்டமிஷம், கஜினி மஹ்மூதைப் போன்று ஹிந்துக் 
களின் கோயில்களை பிடித்தும் , அவர்களுடைய விக்ரஹங் 
களை யுடைத்தும் வந்தார் . உஜ்ஜயினி நகரத்திலிருந்த பெரிய 
காளிகோயில் அவரால் தான் இடிக்கப்பட்டது . 

அல்டமிஷ் 175 தானியமணி எடையுள்ள டங்கா 
வென்னும் வெள்ளி நாணயத்தை முதன் முதல் இந்நாட்டில் 
வெளியிட்டார் . அதில் எழுத்துக்கள் அரபிபாஷையில் 
செதுக்கப்பட்டிருந்தன . என்றால் , அந்த நாணயம் சற்றே 
றக் குறைய நமது ரூபாயை யொத்திருக்க வேண்டும் . 

அல்டமிஷ் இறந்துபோன காலம் முதற் பத்துவருஷங் 
கள் வரையில் , அதாவது கி . பி . 1236 முதல் கி.பி. 1246 
வரையில் , அவருடைய ராஜ்யத்திற்கு அவருடைய பிள்ளை 

றுன்பம் நேரிட்டது . அவருடைய 
பிரோஸ்ஷா என்பவன் எழுமாத காலந்தான் ஆட்சி செய் 
திருந்தான் . அவன் ஆடிப்பாடி , உண்டுகளித்துச் சிற்றின் 
பத்திலும் துன்மார்க்கருடைய சகவாசத்திலும் பணத்தை 
யெல்லாம் செலவிட்டு வந்ததனால் , குடிகள் அவனிடம் 
வெறுப்புற்று அவனையும் அவன் தாயையும் சிறைப்படுத்தி 
னார்கள் . அவனும் சீக்கிரத்திலேயே இறந்துபோனான் . 
அவனுக்குப் பின் அவனுடைய சகோதரியான ஸுல்தான் 
ரஜியா வென்பவள் பட்டத்துக்கு வந்து மூன்றரை வருஷங் 
கள் வரையில் டில்லியில் ஆட்சி செலுத்திவந்தாள் . அவ 
ளிடத்தில் அரசர்களுக் கிருக்க வேண்டிய பல 

பல நற்குணங் 
களும் அமைந்திருந்தன . என்றாலும் , துருக்கியர்கள் அவ 
ளைப் பெண்ணென வெறுத்தார்கள் . அவள் டில்லியில் 

அர 
சாண்ட அதே காலத்தில் எகிப்த் தேசத்தில் ஒரு பெண் 
ணும் , பர்ஸ் என்னும் மாகாணத்தில் மற்றொரு பெண்ணும் 
ஆட்சி செலுத்திவந்தார்கள் . இதுவு மொரு அதிசயமே 
யல்லவா ? கி.பி 1240 - ல், அவளுடைய பிரபுக்களே யவளுக்கு 
விரோதமாகக் கிளம்பி அவளையும் அவள் புருஷனையும் 


மாமலூக் ஸுல்தான்கள் 


111 


உணவை 


கொன்று விட்டார்கள் . அவளுக்குப் பின்னர்ப் பட்டத் 
துக்கு வந்த அவள் தம்பியும் , மருமகனும் பயனற்றவர்கள் . 
அவர்கள் காலத்தில் தார்த்தாரியர்கள் மறுபடியும் இந்தியா 
வின்மீது படையெடுத்து வந்தார்கள் . 

அவர்களுக்குப் பின்பு அல்டமிஷின் மூன்றாவது குமார 
ரான நாஸர் உத்தீன் என்பவர் டில்லியில் அரசரானார் . அவர் 
மிகுந்த தெய்வ பக்தியுள்ளவர் . அவர் தமது காலத்தைப் 
படிப்பிலும் , தெய்வ வணக்கத்திலுமே கழித்து வந்ததனால் , 
ராஜ காரியங்களைக் கவனிப்பதற்குப் பால்பன் என்னும் அடி 
மையை நியமித்துக்கொண்டார் . அவர் தமது செலவிற்கு 
வேண்டிய பணத்தைக் கொரானை யெழுதி விற்று அதனின் 
றும் சம்பாதித்துக் கொண்டார் . 

அவருடைய 
ராணியாரே வேலைக்காரருடைய உதவியின்றிச் சமைத்து 
வந்தார் . கி.பி 1266 - ல் , அவர் மறிக்கவும் , பால்பன் அரச 
ரானார் . 

கியாஸ் உத்தீன் பால்பன் வெகு சமர்த்தர் ; சிறந்த 
பராக்கிரமசாலி . இவர் நாஸர் உத்தீன் காலத்தில் சுமார் 
20 வருஷம் மந்திரியாக விருந்தார் . ஒரு வருஷ காலம் 
இவர் நாட்டை விட்டு வெளியிலிருக்க நேர்ந்தபொழுது , 
ராஜ்யத்திற் பல கஷ்டங்கள் ஏற்பட்டுவிட்டன . அதனால் 
ஜனங்கள் இவரைத் திரும்பவும் ராஜ்யத்திற்கு வரும்படி 
கேட்டுக் கொண்டார்கள் . இவர் அப்பொழுதைக் கப் 
பொழுது கலகஞ் செய்துவந்த ஹிந்துக்களை அடக்கியும் , 
துருக்கியப் பிரபுக்கள் தங்களுக்குள் செய்துவந்த சண்டை 
களைத் தமது பராக்கிரமத்தினால் நிறுத்தியும் , வட மேற்கு 
மாகாணத்தைப் பலப்படுத்தி மங்கோலியர்களை வர வொட் 
டாமற் றடுத்தும் , நாட்டிற்கு அமைதியை யுண்டு பண்ணி 
னார் . 

துக்ரல் என்னும் வங்காள கவர்னர் பால்பனுக்கு 
விரோதமாகக் கிளம்பிச் சுயாதீனம் பெற்றுவிட வெண்ணி 
னான் . ஆனால் , அவனுடைய எண்ணம் நிறைவேறவில்லை. 
பால்பன் தாமே நேரில் வங்காளத்திற்குச் சென்று கலகத் 
தை யடிக்கி, துக்ரலைக்கொன்று வெற்றியுடன் திரும் 


112 


இந்திய சரித்திரம் 


பினார் . அவர் அப்பொழுது தமது மகனை வங்காள கவர்ன 
ராக நியமித்தார் . அவனும் , அவனுடைய சந்ததியாரும் 
சுமார் ஐம்பது வருஷம் வரையில் வங்காளத்தில் ஆட்சி 
செய்து வந்தார்கள் . 

கியாஸ் உத்தீனின் மூத்த மகனான மகம்மது வெகு 
சமர்த்தன் . கி.பி 1285 - ல் , அவன் மங்கோலியரோடு சண் 
டை செய்து வருகையில் கொலை யுண்டுபோனான் . அதைக் 
கேள்வியுற்ற பால்பன் மன்னர் சோகத்தில் மூழ்கி , வாய் 
விட்டலறினார் . புத்ர சோகத்தினால் அவர் தேகம் மெலிந்தும் , 
மனம் நொந்தும் , நெஞ்சம் உருகியும் இரண்டு வருஷங்களுக் 
கெல்லாம் இறந்து போனார் . அவர் இறந்த மூன்று வருஷங் 
களுக்குள் அடிமை வம்சத்தரசர்கள் டில்லி ராஜ்யத்தை 
இழந்துவிட்டார்கள் . 

கியாஸ் உத்தீனின் பெயரனான கைகுபாத் என்பவன் 
சிற்றின்பங்களில் காலத்தைக் கழித்ததனால் , அவனுடைய 
மந்திரி தனது கொடுமையினாலும் பேராசையினாலும் நாட் 
டின் அமைதியை முழுவதும் போக்கிவிட்டான் . அப் 
பொழுது நாலாப் பக்கங்களிலும் கலகங்கள் ஏற்பட்டன . 
அதில் கல்ஜி வம்சத்தைச் சேர்ந்த ஆப்கானியர் ஜய 
மடைந்து ராஜ்யத்தைக் கைப்பற்றிக் கொண்டார்கள் . 


23. கல்ஜி வம்சத்தரசர்கள் 

கி.பி. 1290 - கி . பி . 1320 


அடிமை யாசர்களுக்குப்பின் பட்டத்துக்கு வந்த கல்ஜி 
வம்சத்தின் முதலாசர் ஜலால் உத்தீன் என்பவர் . அவர் 
வயது சென்றவர் ; பலஹீனர் ; மிகுந்த தயாளகுணமுடைய 
வர் . அவர் கொலையாளிகளையும் , குற்றவாளிகளையும் , ராஜத் 
ரோஹிகளையும் ஒருங்கே தண்டியாமற் பரிவுடன் நடத்தி 
வந்ததனால் , நாட்டில் அமைதி குறைந்து வரத் தலைப்பட் 
டது . அல்லாமலும் , அவர் டம்பத்தை நீத்து விசயத்துடன் 
நடந்து வந்ததனாலும் , சாதாரண ஜனங்களுக்கு அவரிடம் 


கல்ஜி வம்சத்தரசர்கள் 


113 


அசட்டை உண்டாயிற்று . அவர் ஐந்து வருஷ காலந்தான் 
ஆட்சி செய்தார் . கி.பி. 1296- ல் , அவருடைய மருமகனான 
அல்லா உத்தீன் என்பவர் அவரைக் கொன்றுவிட்டுத் தாம் 
ஸிம்ஹாஸனம் எறினார் . 

அல்லா உத்தீன் பட்டத்துக்கு வருவதற்குமுன்ன 
மேயே விந்திய பருவதத்தைக் கடந்து மஹாராஷ்டிரத் 
தின் மீது படையெடுத்து வந்து மஹாராஷ்டிரர்களது தலை 
நகரான தேவகிரியை எதிர்த்து அங்கு ஆண்டு வந்த வரச 
னைச் சிறைப்படுத்தினார் . தென்னிந்தியாவின் மீது முதன் 
முதல் படையெடுத்து வந்த மகம்மதிய வரசர் அல்லா உத் 
தீன் தான் . அல்லா உத்தீன் தமது சிற்றப்பனைக் கொன்று 
பட்டத்துக்கு வந்ததையன்றி , அவருடைய பிள்ளைகளைச் 
சிறையிலடைப்பித்து அவர்களுடைய கண்களையும் குரு 
டாக்கி விட்டார் . தமது குரூரத்திற்காக ஜனங்கள் தம்மைப் 
பழிக்காமலிருத்தற் பொருட்டு , அவர் ஜனங்களுக்கு அள 
வற்றபொன்னை வழங்கினார் . ஆனால் , சீக்கிரத்திலேயே அவர் 
தமக்குக் குடிகளினா லேற்படக்கூடிய தீங்கு யாதொன்று 
மில்லை என்று கண்டுகொண்டு ஜலால் உத்தீனுக்குத் துரோ 
கஞ் செய்து தம்முடைய பணத்தைப் பெற்றுத் தம்மிடம் 
அன்பு பாராட்டிய பிரபுக்களைச் சிறையிலிட்டு அவர்களுடைய 
சொத்துக்களையும் தாம் கவர்ந்துகொண்டுவிட்டார் . 

அல்லா உத்தீன் சிறந்த பராக்கிரமசாலி ; ஒப்பற்ற 
போர்வீரர் . அவருக்கு எழுதப் படிக்கத் தெரியாது . அவர் 
கி . பி . 1298 - ல் கூர்ஜர நாட்டின்மீது படையெடுத்துச் 
சென்று , அந்த ராஜ்யத்தைக் கைப்பற்றிக் கொண்டார் . 
அல்லாமலும் , அவர் அதே வருஷத்தில் இந்தியாவின்மீது 
பன்முறை படையெடுத்து வந்த தார்த்தாரியரைத் தோற் 
கடித்துத் துரத்திவிட்டார் . தார்த்தாரியர் என்னும் 
அந்த மங்கோகிறா நாடோடிகள் எல்லை 

மாகாணங்களில் 
வசித்ததனாலும் , இந்தியப் படையெழுச்சியின் 
பொழுதெல்லாம் அவர்களிற் சிலர் இங்கேயே தங்கிவிட்ட 
தனாலும் , நாளடைவில் அவர்கள் இந்நாட்டில் விசேஷமாகச் 
காணப்பட்டார்கள் . ஆனால் , அவர்கள் மகம்மதியர்களாகிப் 

8 


வந்து 


ilem 


La 


meswaram 


114 


இந்திய சரித்திரம் 


70 


75 


80 


90 


HAIMI 


"In 
HIS 


minin 


35 ! 


Þúh 


MWWW . 

35 


I. 


V - M1 


AW 


preferat 


1111 


KASHMIR 


homines 
smuthapa Amith 


CHIY 


yan 


peroWordler 


TUM 


24 


114 


Paras 


wi 


RIOS 


!! 


VU 


Personen 


AMIK 


30 


VN ) 


Pinu 


30 


Suntes 


Delhi 


ange 


AF GAAN 


palno 


125 


231% 
Chitor 


augas 


Wud 


Wuningan 


Nar 


Somna 


GONDWANA 


ORISSA 


20 


Deo 


A 


EMPIRE 


wart 


BAY 


15 . 


15 


ARABIAN 


DW 


of 
BENGAL 


SEA 


10 


110 


21 


5 


5 


70 


75 


80 


85 


90 


THE INDIAN PUBLISHING HOUSE , LTD , 


கல்ஜி வம்சத்தரசர்கள் 


11 


புது மகம்மதியர்கள் ' என்னும் பெயர் வழங்கப் பெற்றனர் . 
ஒருகால் டில்லியில் இருந்த மங்கோலியர்கள் ( அவர் 
களுக்கு முகலாயர்கள் என்றும் பெயர் வழங்கி வந்தது )) 
கலகஞ் செய்தார்கள் என்று அல்லா உத்தீன் அவர்களை 
முற்றும் கொன்றுவிடும்படிக் கட்டளையிட்டார் . அவ்வாறே 
அவர்களுடைய பெண்களும் , குழந்தைகளுங்கூடக் கொலை 
புண்டு போனார்கள் . ' இதுவரையில் இந்நாட்டில் புருஷர் 
களுடைய துர் நடத்தையின் பொருட்டு ஸ்திரீகளையும் , சிசுக் 
களையுங் கொல்வதென்னுந் தீய வழக்கங் கிடையாது ' என் 
றொரு சரித்திரா திபர் எழுதியுள்ளார். முதன் முதல் அக் 
கொடுந் தொழிலைச் செய்த அல்லா உத்தின் மீது குடி 
களுக்கு வெறுப்பு உண்டாயிற்று . 

அல்லா உத்தீன் செல்வத்திலும் அதிகாரத்திலும் 
விருத்தியடைந்து வந்ததனால் , கர்வங்கொண்டு தாம் அலெக் 
ஸான்டரை யொத்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை ஏற் 
படுத்த வெண்ணினார் . அவர் தம்முடைய நாணயங்களில் 
தமது பெயரை ' இரண்டாவது அலெக்ஸான்டர் ' என் 
செதுக்கி வைத்தார் . 

கி.பி. 130 :3 - ல் , அல்லாஉத்தீன் சித்தூரை முற்றுகை 
செய்தார் . அப்பொழுது அவர் தந்திரத்தினால் பிம்ஸிங் 
கைச் சிறைப்படுத்தினார் . பீம்ஸிங்கின் மனைவியான பத்மினி 
உபாயத்தினால் தனது கணவனை மீட்டுக் கொண்டுவந்து 
விட்டாள் . பின்னர் அல்லாஉத்தீனுக்கும் ராஜபுத்திரர்க 
ளுக்கும் அகோரமான யுத்தம் நடந்தது . அதில் பீம்ஸிங்க் 
கொலையுண்டதனால் , பத்மினியும் அவளைச் சேர்ந்த அரச 
குலப் பெண்களும் தீக்குளித்து விட்டார்கள் . அதனுடன் 
சித்தூரும் அழிந்து போயிற்று . 

அதற்குப் பிறகு அல்லாஉத்தீன் தமது சேனைத் தலைவ 
னான மாலிகாபூர் என்பவனைப் பெருஞ் சேனையுடன் தணி 
ணத்தை ஜயித்து வரும்படி அனுப்பினார் . மாலிகாபூர் 
வாரங்கல் நாட்டையும் , மைசூர் ராஜ்யத்தின் முக்கிய பட் 
டணமான துவார சமுத்திரத்தையும் கைப்பற்றிக் கொண்டு , 


116 


இந்திய சரித்திரம் 


தெற்கில் ராமேசுவரம் வரையில் படையெடுத்துச் சென்று 
எதிர்பட்ட நாடுகளை யெல்லாங் கொள்ளை கொண்டு ஏராள 
மான திரவியத்துடன் டில்லிக்குத் திரும்பினான் . அல்லா 
மலும் , அவன் கூர்ஜர மன்னனுடைய மிகவும் அழகு வாய்ந்த 
மகளைச் சிறைப்படுத்திக் கொண்டுவந்து அல்லாஉத்நீனின் 
மகனுக்கு மணஞ் செய்வித்தான் . 

மாலிகாபூர் வாரங்கல் நாட்டின் மீது படையெடுத்துச் 
சென்றபொழுது , அந்நாடு இரண்டாவது பிரதாபருத்ரரால் 
ஆட்சி செய்யப்பட் டிருந்தது . அவர் ஆந்திர வம்சத்தைச் 
சேர்ந்தவர் . முதலாவது பிரதாபருத்ரர் என்பவர் வாரங்கல் 
நாட்டின் முதலாசர். அவர் கி.பி. 1187 - முதல் 1196 - வரை 
யில் அந்நாட்டை ஆண்டு வந்தார். வாரங்கலில் பிரதாபருத்ர 
ருடைய வம்சத்தைச் சேர்ந்த ருத்ரம்மா என்றொரு அரசி 
யும் ராஜ்யபாரம் செய்திருக்கிறாள் . அவளுடைய காலத்தில் 
வாரங்கல் நாட்டுக் குடிகள் சௌக்கியமாகவும் , சந்தோஷ 
மாகவும் இருந்தார்கனென்று சொல்லப்பட் டிருக்கிறது . 
மகம்மது துக்ளக்கின் படையெழுச்சிக்குப் பின்பு வாரங் 
கல் தனது சிறப்பை முற்றிலும் இழந்துவிட்டது . 

அல்லாஉத்தினுடைய குடிகள் அவருக்குப் பயந்து 
நடுங்கிக் காலங்கழித்து வந்தார்கள் . அவர் மிகவும் கொடிய 
வர் . அவர் தம்முடைய பிரபுக்கள் மதுபானஞ் செய்யக் 
கூடாதென்றும் , அவர்கள் தம் முத்தரவில்லாமல் தங்க 
ளுடைய பெண் பிள்ளைகளுக்கு விவாகஞ் செய்விக்கக்கூடா 
தென்றும் , அவர்கள் ஒருவர் வீட்டிற் கொருவர் போகக் 
கூடாதென்றும் , அவர்கள் ஒருவருக் கொருவர் விருந்து 
செய்து உபசரிக்கக்கூடா தென்றும் , அவர்கள் சபை கூடிப் 
பேசக்கூடாதென்றும் திட்டஞ் செய்தார் . அவர் காலத் 
தில் ஹிந்துக்கள் குதிரையேறிச் சவாரி செய்யலாகா தென் 
றும் , கத்தி முதலிய ஆயுதங்களை எடுத்துச் செல்லலாகா 
தென்றும் நிபந்தனைகள் செய்யப்பட் டிருந்தன . அவர் 
மீறி நடந்தவர்களைக் கடுமையாய்த் தண்டித்தார் . அதனால் , 
ஜனங்கள் மிகவும் பயந்து , நடு நடுங்கி வாழ்ந்து வந்தார்கள். 
அவரிடம் குடிகளுக்குக் கொஞ்சமேனும் அன்பு கிடையாது . 


மடைந 


கல்ஜி வம்சத்தரசர்கள் 

117 
நாட்டிலுள்ள சகல பொருள்களுக்கும் விலைகள் ஏற் 
படுத்தப்பட்டு அவற்றின்படியே விற்கப்பட்டும் , வாங்கப் 
பட்டும் வந்தன . வர்த்தகர்களும் , குடியானவர்களும் குறித்த 
விலைப்படியே சரக்குக்களை விற்றும் வாங்கியும் வருகிறார் 
களா வென்று கவனிப்பதற்குப் பல உத்தியோகஸ்தர்கள் 
நியமிக்கப்பட் டிருந்தார்கள் . இவ்வாறாகக் குடிகள் சகல 
சுதந்தரங்களையு மிழந்து , அடிமைகளை பொத்துக் காலங் 
கழித்து வந்தார்கள் . ஆயினும் , அவருடைய அந்திய 
காலத்தில் நாட்டிற் கலகங்கள் பெருகியதனால் , அமைதி 
குன்றி விட்டது ; அன்றியும் பல சிற்றரசர்கள் சுயாதீனம் 
பெற்று விட்டார்கள் . கி.பி. 1316 - ல் அவர் மரண 
தார் . 

அவருக்குப் பின் அவர் மகன் முபாரக் என்பவன் 
பட்டத்துக்கு வந்தான் . அவன் சோம்பேறி. மிகக் கொடிய 
வன் ; சிற்றின்பப் பிரியன் . அவனுக்கு ராஜ்யத்தை யாளுந் 
திறமையில்லை . உண்ண உணவும் , உடுக்க வஸ்திரமும் இல்லா 
மல் வரியின் கொடுமையினாலும் , சட்ட திட்டங்களின் உபத் 
திரவத்தினாலும் பரிதவித்து வந்த ஹிந்துக்கள் அவன் 
காலத்தில் கொஞ்சம் தீங்கின்றி வாழ நேர்ந்தது. 

மூபாரக் தனது கௌரவத்தையும் , மானத்தையும் 
கொஞ்சமும் மதியாமல் அசப்பியமான பேச்சுக்களைப் பேசி 
யும் , துன்மார்க்காது நட்பிற் பழகியும் , தெய்வத்தை மறர் 
தும், ரம்ஜான் முதலான விருதங்களை நீத்தும் , மனம் போன 
போக்கில் நடந்தும் காலங்கழித்து வந்தான் . அதன்றியும் , 
அவன் செய்த குரூரச் செயல்களைச் சொல்லவும் ஒண்ணாது . 
தேவகிரி அரசரான ஹரிபால தேவர் கலகஞ் செய்ய ,, 
முபாரக் அவ்வரசரை உயிரோடு தோலை உரித்துவிடும்படி 
ஆக்யாபித்தான் . அவனுடைய தீச்செயல்களைக் கண்டு 
சகிக்க முடியாமல் , அவனுடைய தாயாதியொருவன் சதியா 
லோசனை செய்தான் . முபாரக் அவனையும் நிரபராதிகளான 
அவனுடைய 29 சகோதரர்களையும் கொன்று விட்டான் . 
அவன் தன்னுடைய சொந்த சகோதரர்கள் மூவரைக் கண் 
ணைக் குத்திக் கொன்றான் ; குற்றமொன்றையு மறியாத கூர்ஜ் 


118 


இந்திய சரித்திரம் 


ஜா மன்னனைச் சிரச் சேதஞ் செய்தான் ; தேவகிரி யரசன் 
கலகஞ் செய்தானெனக் கேள்வியுற்று , அவனுடைய காது 
களையும் , மூக்கையும் அரிந்து தள்ளினான் . இத்தகைய 
தீச் செயல்களைச் செய்வதில் அவனுக்கு உற்ற துணையாக 
விருந்த குஸ்ரூகான் என்னும் இழி குலத்தினன் கி . பி . 
1321 - ல் அவ்வாசனைக கொன்றுவிட்டுத் தான் ஸிம்ஹாஸ 
னம் ஏறினான் . 

குஸ்ரூகானின கொடுமைகளைச் சொல்லவும் காவே 
சாது . அவன் மூபார்க்கின் உற்ற அறவினர்களுக்கும், 
மனைவி மக்கள்களுக்கும் இழைத்த தீங்கிற்கெல்லை யில்லை. 
அவனை 

மகம்மதியர்களும் , ஹிந்துக்களும் ஒருங்கே 
வெறுத்தார்கள் : அவனுக்கு விரோதமாகக் கிளம்பிக் கல 
கஞ் செய்தார்கள் . அவர்கள் அப்பொழுது பஞ்சாப் கவர்ன 
சாக விருந்த கியாஸ் உத்தீன் துக்ளக்என்பவரைத் தங்க 
ளுக்குத் துணையாகக் கொண்டு குஸ்ரூகானோடு போர் புரிந்து 
அவனைக் கொன்று விட்டார்கள் . பின்னர்த் துக்ளக் ஜனங் 
களின் வேண்டுகோளுக் கிணங்கித் தாமே டில்லியில் அரச 
சானார் . 


24. துக்ளக் வம்சம் 

கி.பி. 1321 - கி.பி . 1414 
கியாஸ் உத்தீன் துக்ளக் நான்கு வருஷ காலந்தான் 
டில்லியில் அரசாண்டார் . அவர் குடிகள் செலுத்திவந்த 
கடுமையான வரிகளைக் குறைத்து வியவசாயிகளுக்கு வேண் 
டிய உதவிகளைச் செய்ததனால் , நாடு முன்போல் செழித்து 
ஜனங்களும் சந்தோஷமாக வாழ்ந்து வரலானார்கள் . அவர் 
வங்காளத்தையும் , தக்ஷிணத்தின் பெரும்பாகத்தையும் 
தமது வசமாக்கிக் கொண்டார் . ஒருவீடு இடிந்து மேலே 
விழுந்ததனால் , அவர் மரணமடைந்தார். 

அவருக்குப் பின் அவர் மைந்தர் ஜூனா மகம்மது 
துக்ளக் என்பவர் பட்டத்துக்கு வந்தார் . அவர் 26-வருஷம் 


துக்ளக் வம்சம் 


119 


th 


பல 


ராஜ்யபாரம் நடத்தினார் . அவர் சிறந்த புத்திமான் ; 
கல்விக்கடல் ; பாரஸிகம் , அரபி ஆகிய இரண்டு பாஷைகளி 
லும் தேர்ச்சி பெற்றவர் ; கவிபாடுந் திறமை வாய்ந்தவர் ; 
கணிதம் , வான சாஸ்திரம் , தர்க்கம் வேதாந்தம் முதலிய கலை 
களை நன்றாகக் கற்றவர் ; , பேசுந் திறமுடையவர் . மிகுந்த 
தெய்வ பக்தியுள்ளவர் . இவற்றை யல்லாமல் , விடாமுயற்சி 
யும் , ஆச்சரியமான ஞாபக சக்தியும் , கூர்மையான புத்தியும் 
அவரைத் தங்களுக்கு உறைவிடமாகக் கொண்டிருந்தன . 
இவ்வாறு 

நற்குணங்களையும் பொருந்தி யிருந்த 
அவருக்குப் பயித்தியக்காரத் துக்ளக் என்று பெயர் வந்த 
தற்குக் காரணம் அவருடைய மூர்க்க குணமும் , பிடிவாத 
முமே யாகும் . அல்லாமலும் , அவர் சாத்தியமான காரியம் 
எதுவென்றும் அசாத்தியமான காரியம் எதுவென்றும் கண் 
டறிந்து நடப்பதில்லை . முடியாத காரியமாக விருந்தாலும் 
மனத்தில் நினைத்துவிட்ட வொன்றை யெப்படியாயினுஞ் 
செய்து முடித்தே தீரவேண்டு மென்பது அவருடைய 
பிடிவாதம் . அதனால் , அவர் பல கொடுமையான காரியங் 
களைக் கூடச் செய்ய நேரிட்டது, எவ்வித நற்காரியமாக 
விருந்தாலும் , அதைச் சரியான காலத்தில் , சந்தர்ப்பங்களை 
யும் , சௌகரியங்களையும் நோக்கி யல்லவா செய்ய முயல 
வேண்டும் ? அவர் இந்த உண்மையை ஒரு பொழுதும் 
கவனித்து நடந்து வரவில்லை. 

அவர் தமது ராஜ்யத்தைத் தென்னிந்தியாவிற் 
கிருஷ்ணாந்தி தம் வரையில் பாப்பினார் . அவர் தாம் பெருக் 
கின பெரிய ராஜ்யத்திற்குத் தலைநகர் மத்தியில் இருக்க 
வேண்டுமென் றெண்ணங் கொண்டு, டில்லியை விட்டுத் 
தேவகிரியைத் தமக்கு ராஜதானியாக்கிக்கொள்ள ஏற்பாடு 
செய்தார் . நமது ஜார்ஜ் சக்ரவர்த்தியுங்கூட இந்நாட்டின் 
ராஜதானியைக் கல்கத்தாவை விட்டு டில்லிக்கு மாற்றிவிட 
வில்லையா ? ஆனால் , இவ்விஷயத்தில் துக்ளக் செய்த குற்றம் 
என்னவென்றால் , அவர் டில்லியிலிருந்த ஜனங்களை யெல்லாம் 
தங்கள் பொருள்களையும் , ஆடு மாடுகளையும் , தேவகிரிக்குக் 
கொண்டு சென்று அங்குக் குடியேற வேண்டும் என்று 


? 


120 


இந்திய சரித்திரம் 


ஆக்யாபித்தார் . டில்லியிலிருந்து தேவகிரி நாற்பது நாள் பிர 
யாணமிருக்கும் . ஐயோ ! பாவம் , அந்த ஏழை ஜனங்கள் 
பசியினாலும் , தாகத்தினாலும் , களைப்பினாலும் , இன்னும் பற் 
பல நோய்களினாலும் வருந்தி நடுவழியிலேயே அவர்களில் 
ஆயிரக்கணக்கில் மடிந்து போனார்கள் . மிகுந்தவர் சிலரே 
தேவகிரியை யடைந்தார்கள் . தேவகிரியில் அவர்களுக்கு 
உயிர்வாழ்க்கைக்கு இன்றியமையாத உணவுப் பொருள்கள் 
கொஞ்சமும் கிடைக்காதபடியினால் ; அவர்கள் பசியினால் 
வருந்திக் கஷ்டப்பட்டார்கள் . அதனைக் கண்ட துக்ளக் 
அவர்களைத் திரும்பவும் டில்லிக்குப் போய்விடும்படி உத் 
தரவு செய்தார் . 

மகம்மது துக்ளக்குக்குப் பாரஸிகம் , நேபாளம் , சீனா 
முதலிய தேசங்களைப் பிடிக்க வேண்டுமென்று எண்ணம் 
உண்டாயிற்று . அதன் பொருட்டு அவர் பெரும் படை 
களைத் திரட்டியும் அதற்காக மிகவும் ஏராளமான பணத் 
தைச் செலவிட்டும் வந்தார் . இமயமலையைக் கடந்து 
சென்று சீன தேசத்தைப் பிடிக்கும் வண்ணம் அனுப்பப் 
பட்ட அந்தப் பெரும் படைகள் குளிருக்கும் , பனிக்கும் 
ஆற்றாமல் அடியோடு மடிந் தொழிந்தன . 

கல்வியின் பொருட்டும் , தமது ராஜ்யத்தின் மீது படை 
யெடுத்து வந்த மொகலாயர்களுக்கு லஞ்சம் கொடுக்கும் 
பொருட்டும் அவர் அளவில்லாதபடி செல்வத்தைச் செலவு 
செய்ததனால் , பொக்கிஷத்தில் பணமில்லாமற் போயிற்று . 
பின்னர் அவர் வரிகளை யதிகப்படுத்தியும் , செம்பு நாணயங் 
களை வெள்ளி நாணயங்களுக்குச் சமமாக உபயோகிக்க 
வேண்டுமென்று ஜனங்களுக்கு உத்தரவிட்டும் , குடிகளைத் 
துன்பப்படுத்தினார் . அதனால் , வியாபாரமும் , வியவசாய 
மும் அழிய வாரம்பித்தன . குடிகளிற் பலர் நாட்டைக் 
கைவிட்டுக் காடுகளிற் புகுந்து வசிக்கத் தொடங்கினார்கள் . 
அவர் அதனைக் கண்டு கடுஞ்சினங் கொண்டுத் தமது 
சேனையை யனுப்பி யந்த ஏழைக் குடிகளிடங் கொஞ்சமும் 
இரக்கமில்லாமல் விலங்குகளைக் கொல்வதுபோல் அவர்க 
ளனைவரையும் அப்படியே வேட்டையாடிக் கொன்றார் . 


துக்ளக் வம்சம் 


121 


லாவா 


அந்தக் கொடுமையான செய்கை வெளிப்பட்ட மாத்திரத் 
தில் நாடெங்கும் குழப்பமும் , கலகங்களும் அதிகரித்தன . 
அந்தச் சமயத்தில் வங்களாமும் , தக்ஷிணமும் சுயாதீனம் 
பெற்றுவிட்டன. அப்பொழுதுதான் தக்ஷிணத்தில் பஹ் 
மினி ராஜ்யமும் விஜயநகர ராஜ்யமும் ஏற்பட்டன . அதே 
காலத்தில் மாளவமும் , கூர்ஜரமும் கலகஞ் செய்தன . 

கி.பி. 
1351 - ல் , துக்ளக் கூர்ஜர நாட்டிலுண்டான கலகத்தை 
க்குவதற்காக முயன்று 

முயன்று வருகையில் , அதிகமான 
மீனுணவை உண்டதனால் , தாத்தா என்னும் இடத்தில் 
இறந்து போனார் . 

தலை நகரம் ராஜ்யத்தின் மத்தியிலிருக்க வேண்டுமென 
விரும்பியதும் , மாதிரி நாணயத்தையும் , காகித நாணயத் 
தையுங் கொண்டு 

தேவிக்கான செல்வத்தைப் 
பெருக்கி வியாபாரத்தை விருத்தி செய்விக்க வெண்ணிய 
தும் மிகச் சிறந்த உபாயங்களேயானாலும் , அவற்றை யநுஷ் 
டிக்கும் முறைகளைக் கவனியாது நடந்தொழுகின தினாற்றான் 
அவருடைய சிறந்த ஏற்பாடுகளும் தீயனவாக முடிந்து 
விட்டன . துக்ளக்கைக் கற்றறி மூடனுக் கொரு சிறந்த 
உதாரணமாகக் கொள்ளலாம் . 

மகம்மது துக்ளக்குக்குப் பின்பு அவருடைய தாயாதி 
பிரோஜ்ஷா பட்டத்துக்கு வந்தார் . அவர் 40 வருஷ காலம் 
அரசு புரிந்தார் . அவர் வங்காளத்தையும் , தக்ஷிணத்தை 
யும் ஜயித்துத் தமது ராஜ்யத்தைப் பரப்ப வேண்டுமென் 
றெண்ணி அதன் பொருட்டு மிகவும் பாடுபட்டு முயன்றா 
ரானாலும் , அந்த எண்ணம் ஈடேறவில்லை. 

பிரோஜ்ஷா தமது குடிகளுக்குப் பல நன்மைகளைச் 
செய்தார் . அவர் காலத்தில் ஜனங்கள் சந்தோஷமாகவும் , 
சௌக்கியமாகவும் இருந்து வந்தார்கள் . அவர் அநேக 
சத்திரங்களையும் , மசூதிகளையும் , பள்ளிவாசல்களையும் கட்டி 
வைத்தார் ; பாய்ச்சலுக்கு அநுகூலமாகப் பல வாய்க்கால் 
களை வெட்டி வைத்தார் . பானிப்பட்டு முதல் பிகானீர் 
வரையிலுமுள்ள யமுனை வாய்க்கால் அவரால் தான் வெட் 


122 


இந்திய சரித்திரம் 


டப்பட்டது . இவைகளையன்றி அவர் சில புதிய பட்டணங் 
களையும் உண்டாக்கினார் . 

அவர் குற்றவாளிகளுக்குக் குரூரமான தண்டனைகளை 
விதிக்கக் கூடாதென்று நியாயாதிபதிகளுக்கு உத்தரவிட் 
டார் . அவர் வியாபாரிகள் செலுத்தி வந்த வரிகளையும் , 
புறம்போக்கு நிலங்களில் ஆடு மாடுகளை மேய்ப்பதற்காக 
ஜனங்கள் 

செலுத்திவந்த வரிகளையும் தள்ளிவிட்டார் . 
நாஸ்திகர்களையும் , லஞ்சங் கொடுப்பவர்களையும் , லஞ்சம் 
வாங்குபவர்களையும் அவர் தமது - ராஜ்யத்தை விட்டுத் 
துரத்திவிட்டார் . பிரோஷா பல வைத்தியசாலைகளையும் , 
பள்ளிக்கூடங்களையும் ஸ்தாபித்து அடிமைகள் கூட கல்வி 
கற்பதற்கான ஏற்பாடுகளை அமைத்து வைத்தார் . அவர் 
வயது முதிர்ந்த போர்வீரர்களுக்கும் , யுத்தத்தில் காய 
மடைந்து கை கால் முதலிய உறுப்புக்களை யிழந்த சிப்பாய் 
களுக்கும் ஆயுள் பரியந்தம் உபகாரச் சம்பளம் கொடுத்து 
உதவினார் . அவருடைய ஆட்சியின் பெருமையும் , குணத் 
தின் நேர்மையும் அவரே எழுதி வைத்துள்ள விவரங்களி 
னின்றும் செம்மையாய்ப் புலப்படுகின்றன. 

“ எனக்கு முன் ராஜ்யபாரம் நடத்தி வந்த அரசர்களிற் 
சிலர் அற்பமான காரணங்களை முன்னிட்டு மகம்மதியர் 
களைக் கொன்றும் , சிறிய குற்றங்களைச் செய்ததற்காக 
ஜனங்களைக் கை கால்களை வெட்டியும் , கண்களைக் குத்தியும் , 
மூக்குக் காதுகளை அறுத்தும் , உயிரோடு குற்றவாளிகளின் 
எலும்புகளை நொருக்கியும் , உயிருடன் தோலை உரித்தும் , 
சிலுவையிலடித்தும் , கண்டங் கண்டமாக வெட்டியும் ஹிம் 
ஸித்துத் தண்டனைகளை விதித்து வந்துள்ளார்கள் . இக் 
கொடிய வழக்கங்களை நிறுத்திவிடும்படி கடவுள் எனக்கு 
நற்புத்தியைப் புகட்டியிருக்கிறார் . எனக்கு முன் டில்லியில் 
ஆட்சி செய்த வரசர்களுக்குக் கடவுள் அருள் செய்யுமாறு 
அவர்களின் பொருட்டுத் தெய்வ வணக்கஞ் செய்யும்படி 
நான் தீர்மானித்திருக்கிறேன் . மேய்கால் வரியையும் , வியா 
பாரிகள் செலுத்தி வந்த வரிகளையும் நான் தள்ளிவிட்டேன் . 
அவற்றை வசூல் செய்வதில் எனது உத்தியோகஸ்தர்கள் 


துக்ளக் வம்சம் 


123. 


குடிகளுக்குப் பலவித தீங்குகளைச் செய்வதனால் , குடிகள் 
வருந்துவதைவிட நான் வருமானத்தை யிழப்பதே மேன் 
மையானது என்பது எனது அபிப்பிராயம் . நாஸ்திகர்களை 
யும் , லஞ்சம் வாங்குபவர்களையும் , குடிகளைக் கெட்ட வழி 
களிற் பழக்கும் ஏற்பாடுகளை அமைத்து வருபவர்களையும் 
நான் நாட்டைவிட்டுத் துரத்திவிடுவேன் . 

குடிகளுக்குத் 
தாழ்மையின் சிறப்பை உணர்த்துமாறு 

உணர்த்துமாறு நான் பட்டாடை 
களையும் , விலையுயர்ந்த ஆபரணங்களையும் நீத்துவிட்டேன் . 
பொதுக் கட்டடங்களின் பொருட்டு நான் எனது வ 
மானத்தின் பெரும் பகுதியைச் செலவிட்டு வந்தேன் . நான் 
மகம்மது துக்ளக்கினால் பலவிதமான துன்பங்களை அது 
பவித்தவர்களின் உற்றார் , உறவினர்களை வரவழைத்து அவர் 
களுக்கு உபகாரச் சம்பளங்கள் கொடுத்து , அவர்களைப் 
பெரியவர்களின் முன்னிலையில் தாங்கள் அவர் செய்த தீங்கு 
களை யெல்லாம் மறந்து விட்டதன்றி அவரையும் மன்னித்து 
விட்டதற் கடையாளமாக அவர்களுடைய 

கையொப் 
பங்களை வாங்கி யவற்றை அவருடைய மசூதியில் புதைத்து 
வைத்தேன் . நான் வித்வான்களுக்கும் , சண்டையிற் காயப் 
பட்டுத் திரும்பி வந்த யுத்த வீரர்களுக்கும் , வயது முதிர்ந்த 
சிப்பாய்களுக்கும் அவர்களுடையஆயுள் பரியந்தம் உப 
காரச் சம்பளம் கொடுக்கும்படி ஏற்பாடு செய்திருக்கிறேன் . 
சிலரால் இரு முறை எனக்கு விஷத்தைக் கொடுத்துக் 
கொல்லுமாறு செய்யப்பட்ட பிரயத்தனங்கள் வீணாயின 
என்று அவர் எழுதியிருக்கிறார் . 

பிரோஜ்ஷா மேற் சொல்லியவாறு குடிகளுக்குப் பல 
நன்மைகளைச் செய்து , அவர்களுடைய அன்பையும் , நன்றி 
யறிவையும் அவற்றிற்குக் கைம்மாறாகப் பெற்றுக் கி.பி. 
1388 - ல் கால கதியை யடைந்தார் . இறக்கும் பொழுது 
அவருக்கு வயது தொண்ணூறு. 

பிரோஜ்ஷாவுக்குப் பின் பட்டத்துக்கு வந்த துக்ளக் 
அரசர்கள் கொஞ்சமும் பலமில்லாதவர்கள் . அவர்கள் 
காலத்தில் மாளவம் , கூர்ஜரம் , காண்டெஷ், ஜான்பூர் ஆகிய 
நான்கும் சுயாதீனம் பெற்றுத் தனித்தனி மகம்மதிய ராஜ் 


124 . 


இந்திய சரித்திரம் 


யங்களாயின . தக்ஷிணத்தில் ஒரு கொடிய பஞ்சம் உண் 
அதனால் ஆயிரக்கணக்கான 

ஜனங்கள் மாண்டு 
போனார்கள் . அப்படிப்பட்ட கொடிய சந்தர்ப்பத்தில் 
கி.பி. 1398 - ல், தைமூர் என்னும் மங்கோலிய தார்த்தாரியன் 
இந்தியாவின்மீது படையெடுத்து வந்தான் . 

தைமூர் உலகத்தில் கொலையையும் , கொள்ளையையுமே 
தனக்குப் பெருந் தொழிலாகக் கொண்டொழுகினான் . பஞ் 
சாபிலும் , டில்லியிலும் அவன் கொன்ற ஜனங்களின் கணக் 
கை எண்ணி முடியாது . அவன் கொள்ளை யடித்துச் சென்ற 
பொருள்களையும் அளவிட வொண்ணாது . டில்லியில் நடந்த 
பெருஞ் 

சண்டையில் துக்ளக் மன்னவன் முற்றிலுந் 
தோல்வியடைந்து , தைமூருக்குப் பயந்து ஸிம்ஹாஸனத் 
பதினைந்து நாட்கள் வரையிற் கொள்ளையிட்டும் ஜனங்களைக் 
கொன்றும் ஏராளமான திரவியத்துடன் தன்னூருக்குத் 
திரும்பினான் . 

தைமூருக்குப் பயந்து நாட்டைவிட்டுக் கி.பி. 1398 - ல் 
ஓடிப் போய்விட்ட துக்ளக் ஏழு வருஷ காலம் கழித்து 
டில்லிக்குத் திரும்பும் வரையில் அவனுடைய மந்திரி ராஜ் 
யத்தை நடத்தி வந்தான் . திரும்பி வந்த துக்ளக் கி . பி . 
1413 ' வரையில் டில்லியில் பேருக்குமட்டில் அரசனாக 
இருந்து வந்தான் . அவன் இறந்துவிடவும் , துக்ளக் வம்சம் 
அவனோடு அற்றுப் போயிற்று . அவனுடைய 
காலத்தில் டில்லியில் பஞ்சமும் , கொள்ளை நோய்களும் 
உண்டாகி 

மடிந்தார்கள் . இரண்டு மாத 
காலம் டில்லியில் ஒரு குருவி கூடக் கண்களிற் காணப்பட 
வில்லை . 


கடைசு 


ஜனங்கள் 


25. ஆப்கானிய ஆட்சியின் அழிவு 
தைமூர் தான் இந்தியாவினின்றும் திரும்பிப் போன 
பொழுது கிஸிர்கான் என்பவனைப் பஞ்சாப் கவர்னராக 
நியமித்துச் சென்றான் . கடைசி துக்ளக் அரசன் இறந்த 


ஆப்கானிய ஆட்சியின் அழிவு 

125 
வுடன் அவன் , தான் தைமூரின் பிரதிநிதியென்று சொல்லிக் 
கொண்டு டில்லியில் அரசனானான் . அவனும் , அவனுக்குப் 
பின் பட்டத்துக்கு வந்த மூன்று அரசர்களும் ஸையத் 
வம்சத்தரசர்கள் என வழங்கப் பெற்றார்கள் . அவர்கள் 
காலத்தில் டில்லியும் அதைச் சார்ந்த மிகச் சிறிய நாடுந் 
தான் அவர்களுடைய ராஜ்யத்திற் சேர்ந்திருந்தன. அந்த 
மிகச் சிறிய ராஜ்யத்தைக் கூட ஆளத் திறமையில்லாமல் 
காலங்கழித்த ஸையத் வம்சம் கி . பி . 1451 - ல் முடிவுற்றது . 

அவர்களுக்குப் பின் சுமார் எழுபது வருஷகாலம் 
டில்லியில் ஆண்டுவந்த அரசர்களுக்கு லோடி வம்சத்தினர் 
கள் என்று பெயர் . அவர்களில் பெலால் லோடி என்பவன் 
முதல் அரசன் . அவன் பஞ்சாபையும் , ஜான்புரியையும் 
ஜயித்துத் தனது ராஜ்யத்திற் சேர்த்துக் கொண்டான் . 
கி . பி . 1481)-ல் , பெலால் இறந்துபோகவும் , அவனுடைய 
மகன் ஸிகான்டர் என்பவன் பட்டத்துக்கு வந்தான் . 
அவன் பீஹார் , டிரூட் என்னும் நாடுகளை வென்று தனது 
ராஜ்யத்திற் சேர்த்துக் கொண்டான் . இவ்வாறாக , டில்லி 
ராஜ்யம் முன்னிலும் அதிகமாகப் பரவிற்று . அவனுடைய 
காலத்தில் ஹிந்துஸ்தானத்தில் ஒரு பெரிய பூகம்பம் 
உண்டாயிற்று . அவன் கி . பி . 1517 - ல் , இறந்துபோனான் . 

ஸிகான்டருக்குப் பின்னர் அவன் மகன் இப்றாஹீம் 
லோடி பட்டத்துக்கு வந்தான் . இப்றாஹீம் மிகக் கொடிய 
வன் . அவன் ஆப்கானிய பிரபுக்களைத் தனது முன்னிலையில் 
கைகட்டி வாய் பொத்திக்கொண்டு , அசையாமல் நிற்கும் 
படி செய்தான் . அவன் தனது குடிகளை மிகவும் குரூரமாக 
நடத்தி வந்தான் . அவனுக்கு ராஜ்யத்தை ஆளுந் திறமை 
கொஞ்சமேனுங் கிடையாது . அவனுடைய காலத்தில் 
நாடெங்கும் கலகங்கள் ஏற்பட்டன . அப்பொழுது இப்றா 
ஹீமின் சிற்றப்பனான அல்லாவுத்தீன் என்பவனும் , பஞ்சா 
பில் கவர்னராக விருந்த தௌலத்கான் லோடி என்பவனும் 
காபூலில் ஆட்சி செய்துவந்த முகலாய வரசரான பாபரைத் 
தங்களுக்கு உதவி புரியும்படி வேண்டினார்கள் . இந்தியாவின் 
மீது படையெடுத்து வந்து , இங்கு ஒரு ராஜ்யத்தை 


126 


இந்திய சரித்திரம் 


ஸ்தாபிக்க வேண்டுமென்று எண்ணி , அதற்குத் தக்க 
சமயத்தை யெதிர் பார்த்திருந்த பாபர் அவ் வேண்டு 
கோளுக்கிணங்கினார் . அவர் லோடி வரசனைச் சண்டையிற் 
றோற்கடித்துக் கொன்றுவிட்டு, டில்லி ராஜ்யத்தைக் கைப் 
பற்றிக் கொண்டுவிட்டார் . இப்றாஹீம் தோல்வியடைந்து 
இறக்கவும் , இந்தியாவில் ஆப்கானிய அதிகாரம் அழிந்து 
போயிற்று . 

ஆப்கானியருடைய அரசாட்சியில் இந்தியாவின் 
நிலைமை எவ்வாறிருந்ததென்று அறிந்து கொள்வது 
அவசியமானது . மகம்மதிய வரசர்கள் எந்தவிதமான 
சட்டங்களுக்கும் நிபந்தனைகளுக்கும் கட்டுப்படாமல் மனம் 
போல் ஆண்டு வந்தார்கள் . அதனால் நாட்டின் அமைதி 
பும் , குடிகளின் சௌக்கியமும் மன்னனது குணத்தைப் 
பொபாருந்தியிருந்தன . தீங்குகள் பலவற்றை யியற்றிய மன் 
னர்கள் மகம்மதியர் என்றும் ஹிந்துக்கள் என்றும் வேற்று 
மையைப் பாராட்டாமல் பிரபுக்களில் எவர்கள் தங்களுக்கு 
விரோதஞ் செய்யக் கூடுமோ அவர்களைத் தலையெடுக்க 
வொட்டாமற்றடுத்து வந்ததன்றித் துன்புறுத்தியும் வந்திருக் 
கிறார்கள் . சாதாரண குடிகள் பெரும்பாலும் தீங்கின்றித் 
தத்தம் வேலைகளைச் செய்து வந்திருக்கிறார்கள் . மகம்மதிய 
வரசர்கள் கிராம பரிபாலனத்தின் பொருட்டு ஏற்பட்டிருந்த 
புராதனமான அமைப்புக்களை அவைகளிருந்த 
மாகவே விட்டுவந்ததனால் , கிராம வாசிகள் தங்களுக்கான 
ஸ்தல சுய ஆட்சியின் கீழ்ப்பட்டும் , ஜமீன் தாரர்களின் 
ஆதரவைப் பெற்றும் , வியவசாயம் , கைத்தொழில் , வாணி 
பம் முதவியவற்றைச் செவ்வனே நடத்தி வந்திருக்கிறார்கள் . 
டில்லியில் பல அரச வம்சங்கள் தோன்றப் பல வரச வம்சங் 
கள் அழிந்தன . என்றாலும் , கிராமக் குடிகள் அவற்றைக் 
கவனித்தார்களில்லை . கொடுங்கோன் மன்னர்கள் விதித்த 
கடுவரிகளினாலும் அவர்கள் இழைத்த பல தீங்குகளினாலும் 
நாட்டில் உண்டான சண்டைகளினாலும் , கலகங்களினாலும் 
சிற்சில சமயங்களில் ஜனங்கள் துன்பப்பட்டார்களானாலும் , 
பொதுவில் அத்துன்பங்கள் அவர்களை அதிகமாகப் பாதிக்க 


வணரை 


ஆப்கானிய ஆட்சியின் அழிவு 

127 
வில்லை . அல்லாமலும் , நாளடைவில் மகம்மதியர்கள் இந் 
நாட்டையே தமது சொந்த நாடாகச் செய்துகொண்டு 
இங்கேயே தங்கிவிட்ட காரணத்தினால் , பிற்காலத்தில் அவர் 
களிற் சிலர் கவர்ந்து கொண்ட செல்வம் முழுவதும் நாட்டை 
விட்டு வெளிச் செல்லாமல் இங்கேயே உபயோகப்பட்ட 
தனால் , நாட்டின் செல்வம் குறை படவில்லை . 

மதவிஷயத்திலும் , மகம்மதிய வரசர்களிற் சிலர் அந் 
நியர்களைத் தமது மதத்திற் சேரும்படிக் கட்டாயப் படுத்தி 
னார்களென்றாலும் , பெரும்பாலார் ஹிந்துக்களை உதாசீன 
மாக நடத்தி வந்ததையல்லாமல் அவர்களுக்குத் தீங் 
கொன்றையும் இழைக்கவில்லை. ஜஸியா என்னும் தலை 
வரியைக் கட்டுவதற்குப் பதிலாகச் சில ஹிந்துக்கள் மகம் 
மதியர்களானார்கள் . அல்லாமலும் ஹிந்துக்கள் பல உயர்ந்த 
உத்தியோகங்களுக்கு நியமிக்கப்பட் டிருக்கிறார்கள் . நாட் 
டின் சுபிக்ஷம் அக்காலத்தில் ஏற்பட்ட நூற்றுக் கணக்கான 
கட்டடங்களினாலும் , வியவசாயத்திற்கான வாய்க்கால்கள் , 
ஏரி , குளங்கள் , பாலங்கள் முதலிய சாதனங்களினாலும் , 
வைத்திய சாலைகளினாலும் கல்வியின் அபிவிருத்தியினாலும் 
நன்றாக விளங்குகின்றது . 

அல்லாமலும் , வைஷ்ணவ மதத்தை நிலைநிறுத்தின 
முதன்மையான மதாசாரியர் என்று ஏற்கனவே சொல்லப் 
பட்ட ஸ்ரீராமாநுஜரை யன்றி , ராமாநந்தர் , கபீர் , நானக் , 
சைதன்யர் முதலான மகான்கள் தோன்றி ஹிந்து மதத்தை 
வளர்த்துக் குடிகளுக்குப் பக்யையும் , ஆஸ்திக புத்தியை 
யும் உண்டு பண்ணினதும் , ஆப்கானிய வரசர்கள் காலத்திற் 
றான் . இப்பொழுது பரவியிருக்கும் சைவம் , வைஷ்ணவம் 
என்னும் சமயங்களும் , பிராமணர்கள் கொண்டொழுகும் 
ஸ்மிருதிகளும் இக்காலத்திற்முன் பிரபலமடைந்தன . நமது 
நாட்டின் வழக்கங்கள் என்றும் , நமக்கான சட்டங்கள் என் 
றும் மேனாட்டினர் வழங்கும் பலவும் இப்பொழுதுதான் 
உண்டானவை . இன்னும் இக்காலத்தில் ஸம்ஸ்கிருத 
பாஷையிலன்றித் தென்னாட்டு பாஷையாகிய தமிழிலும் 
சிறந்த நூல்கள் எழுதப்பட்டன . இப்பொழுது எழுதப் 


128 


இந்திய சரித்திரம் 


பட்ட நூல்களில் முக்கியமானவை கம்ப ராமாயணம் , நள 
வெண்பா, நைஷதம் முதலியன . வட இந்தியாவிலும் 
இக்காலத்தில் ஹிந்தி பாஷையில் பல சமய நூல்கள் எழுதப் 
பட்டன . 

இக்காரணங்களினாலும் , காஷ்மீரம் , நேபாளம் , காம 
ரூபம் முதலிய வட நாடுகளிலும் , மத்திய இந்தியாவிலும் , 
தென்னிந்தியாவிலும் பல மாட்சிமைதங்கிய ஹிந்து ராஜ் 
யங்கள் மகம்மதியர்கள் பலாட்டியர்களாக இருந்துவந்த 
காலத்திலுங் கூடச் சிறப்புற்று விளங்கி வந்ததனாலும் , 
மகம்மதியர்கள் இந்தியாவுக்கு வந்தது முதல் மகம்மதியர் 
காலம் என்றாவது , அவர்களுடைய ஆட்சி ஏற்பட்டதனால் 
ஹிந்துக்களினுடைய ஆட்சி உடனே அழிந்து போய்விட்ட 
தென்றாவது கொள்ளுதல் தவறு . 


26. பஹ்மினி விஜயநகர ராஜ்யங்கள் 
மகம்மது துக்ளக்கின் கடைசி காலத்தில் அவ்ருடைய 
ராஜ்யத்தில் கலகங்கள் உண்டாயின வென்றும் , அப்பொழுது 
தக்ஷிணம் சுயாதீனம் பெற்றுவிட்டது என்றும் ஏற்கெனவே 
சொல்லப்பட்டுள்ளது . டில்லி ஸுல்தானுடைய உத்தி 
யோகஸ்தர்களி லொருவரான ஹாஸன் ஜாபர்கான் என்பவர் 
கி.பி. 1347 - ல் , தௌலதாபாத்தைக் கைப்பற்றிக்கொண்டு 
தான்சுயா தினத்தைப் பெற்றார் . அவர் தான் பஹ்மினி வம் 
சத்தின் மூலபுருஷர் . அவர் தாம் ஸுல்தான் அல்லாஉத்தீன் 
ஹாஸன் பஹ்மினி என்று பெயர் வைத்துக்கொண்டார். 
பஹ்மன் என்ற வொரு பாரஸிக மன்னன் வம்சத்திற் 
றோன்றியதனால் அவருக்கும் அவர் சந்ததியாருக்கும் பஹ் 
மினி எனப்பெயர் வந்தது என்று சிலரும் , ஜாபர்கான் 
ஒரு பிராமணரிடத்தில் அடிமையாக விருந்து அவருடைய 
அநுக்கிரஹத்தினால் தாம் உயர்ந்த பதவிக்கு வந்ததனால் , 
அந்தப் பிராமணருடைய பெயர் என்றும் அழியா வண்ணம் 
தமது பெயரோடு பஹ்மினி என்பதைப் பட்டப்பெயராகப் 
பூண்டார் என்று சிலரும் அபிப்பிராயப்படுகிறார்கள் . அது 


பஹ்மினி விஜயநகர ராஜ்யங்கள் 


129 


எவ்வாறாயினுமாகுக . அவர் உண்டுபண்ணின ராஜ்யத்திற்கு 
மட்டில் பஹ்மினி ராஜ்யம் என்று பெயர் உண்டாயிற்று . 
அவர் அந்த ராஜ்யத்தைக் கொஞ்சங் கொஞ்சமாகப் 
பெருக்கி வடக்கில் பேன் கங்காநதி முதல் தெற்கில் 
கிருஷ்ணா நதி வரையிலும் , மேற்கில் அராபிக் கடலிலிருந்து 
கிழக்கில் பாங்கீர் பட்டணம் வரையிலும் பரவும்படிச் 
செய்தார் . அந்த ராஜ்யத்திற்குக் கொஞ்ச காலம் வரை 
யில் குல்பர்க்கா என்ற பட்டணம் தலை நகராக விருந் 
தது . பின்னர் ஆமஷா என்னும் ஸுல்தான் காலத்தில் 
மகம்மதாபாத்-- பீடார் என்பது தலை நகரமாயிற்று . 

பீடார் வெகு அழகான பட்டணம் . அந்தப் பட்ட 
ணம் சமுத்திர மட்டத்திற்குச் சுமார் 2,500 அடி உயரத் 
தில் கட்டப்பட்டிருந்தது. அதன் கோட்டை சுற்றிலு 
முள்ள அகழியிலிருந்து வெட்டி யெடுக்கப்பட்ட கற்களினா 
லமைக்கப்பட்டுச் சத்துருக்களினால் எளிதிற் பிடிக்க முடி 
யாதபடி வலிமை பொருந்தி யிருந்தது . கோட்டையின் 
சுவர் சுமார் 4,500 கஜம் நீளமும் , 15 கஜம் அகலமும் , 12 
கஜம் உயரமும் உடையது . கோட்டைக்குள் அரண்மனை 
களும் , மசூதிகளும் , தங்கசாலை , மருந்துக் கிடங்கு , படை 
வீடு முதலியவைகளும் இருந்தன . கோட்டையைக் காப்ப 
தற்குப் பல பீரங்கிகள் சுற்றிலும் வைக்கப்பட்டிருந்தன . 
அவைகளி லொன்று 23 அடி நீளமும் , 19 அங்குலம் அகல 
முள்ள வாய்ப்புறமும் உள்ளது . அந்தக் காலத்தில் அக் 
கோட்டை எளிதில் ஜயிக்க முடியாத தெனவே பலராலும் 
கருதப்பட்டிருந்தது . இன்னும் அது தக்ஷிணத்திற்கு ஒரு 
திறவுகோலாகவு மிருந்தது . கோட்டைக்கு மேற்கில் மா 
மரங்களும் , புளிய மரங்களும் நிறைந்த தோப்பு ஒன்று 
வளர்ந்திருந்தது . 

நகரம் கோட்டையைச் சார்ந்திருந்த 
தென்றாலும் , கோட்டைக்கும் நகரத்துக்கும் இடையில் ஒரு 
பெரிய மைதானம் அமைந்திருந்தது . நகரத்தின் வீதிகள் 
மிகவும் அகலமாக விருந்தன . வீதிகளின் இருபுறத்திலும் 
வீடுகள் வெகு அழகாகக் கட்டப்பட்டிருந்தன . 
களில் தண்ணீர் ஆழத்திலிருந்த போதிலும் , அந்நகரம் 

9 


கிணறு 


காவானுல் 6 


130 


இந்திய சரித்திரம் 


மிகுந்த நீர்வளம் பொருந்தியிருந்ததென்றே சொல்லவேண் 
டும் . 


இத்தகைய வனப்பு வாய்ந்த பீடார் பட்டணத்தைத் 
தலை நகராகப் பெற்ற பஹ்மினி ராஜ்யம் சுமார் இருநூறு 
வருஷங்கள் வரையில் முதன்மை பெற்றிருந்தது . அந்த 
ராஜ்யத்தை அல்லா உத்தீனுக்குப் பின்பு அநேக ஸுல்தான் 
கள் ஆண்டு வந்தார்கள் . அவர்களில் ஹுமாயூன் என்பவர் 
ஒருவர் . அவர் கி . பி . 1457 முதல் கி.பி. 1461 வரையில் 
ஸுல்தானக விருந்தார் . அவருக்கு க்வாஜா மஹ்மூது 
காவான் என்று ஓர் ஒப்பற்ற மந்திரி இருந்தார் . அவர் 
ஹுமாயூன் காலத்திற்குப் பின் ! ' ம் மந்திரியாக விருந்தார். 
அவர் பாஜ்ய பரிபாலனத்தி லன்றி யுத்த முனையிற் சேனை 
கலை நடத்திச் சண்டை செய்வதிலும் நிபுணர் . அவர் கி . பி . 
1473 - ல் , பெல்காம் கோ உடயைக் கைப்பற்றி விஜயநகா 
வரசரிடமிருந்து கோவாவை மீட்டுக் கொண்டார் . 

அப் 
பொழுது தான் பஹ்மினி பாஜ்யம் வெகு தூரம் பரவி யிருந் 
தது . ஆனால் , தவிணத்தில் ஒரு கொடிய பஞ்சம் ஏற்பட்டு 
ஜனங்கள் மடிந்து போனார்கள் . கி.பி. 1481 - ல் ஸுல்தான் 
மகம்மதுஷா கொண்டபல்லியை மாதிர்த்துச் 

சண்ட 
செய்த பொழுது , மந்திரியான காவானின் வேண்டுகோளின் 
படி காஜீ என்னும் பட்டத்தைப் பூண்டார் . ஸுல்தான் 
தமது கையினாலேயே சில பிராமணர்களைக் கொன்றதனால் 
அந்தப் பட்டத்துக்கு உரியவரானார் . கொண்டபல்லியில் 
கோவிலிருந்த விடத்தில் ஒரு மசூதி கட்டப்பட்டது . அதன் 
பின்பு பஹ்மினி ஸுல்தான் காஞ்சீபுரத்தை எதிர்த்து வந்து 
எராளமான பொருளைக் 
பொருளைக் கொள்ளை கொண் 

சென்றதாகச் 
சொல்லப்பட் டிருக்கிறது . 
சிலர் அவர் ராஜத்ரோகி என்று அவர் மீது குற்றஞ்சாட்டி 
அவர் எழுதின தாகச் சொல்லி 

அவருடை 

டைய கையொப்பம் 
போடப்பட்டிருந்த ஒரு பொய் நிருபத்தையும் ஸுல்தா 
னுக்குக் காட்ட , ஸுல்தான் தமது குடிவெறியில் காவானைக் 
கொன்று விடும்படி உத்தரவு செய்தார் . கி . பி . 1481 - ம் 
வருஷம் ஏப்ரல் மாதத்தில் காவான் அநியாயமாகக் கொலை 


பான 


பஹ்மினி விஜயநகர ராஜ்யங்கள் 


131 


குடிகொண் 


யுண்டு போனார் . அவர் இறக்கவும் . பஹ்மினி ராஜ்யம் 
r ணிக்கத் தலைப்பட்டது . 
மெடோஸ் டெய்லர் என்பவர் காவானை 

காவானை மிகவும் 
புகழ்ந்து எழுதி யிருக்கிறார் . - அவர் அக்காலத்திலும் அவ 
ருக்கு முந்திய காலத்திலும் இருந்த மகம்மதியர்கள் யாவ 
றினுஞ் சிறந்தவர் . அவர் செய்தன போன்ற புத்திசாலித் 
தனமான சீர்திருத்தங்களும் , அவரிடத் திருந் தனபோன்ற 
திறமையும் , வ தரியமும் , அவர் செய்து வந்ததை யொத்த 
நடுவு நிலை மையான நியாயமும் , அவரளித்தன போன்ற நற் 
கொடைகளும் , அவரிடத்திற் 

டிருந்த வை 
யொத்த ஒப்புரவும் , தேர்ச்சியும் வேறு எந்த மகம்மதிய 
ரிடத்திலு மில்லை. அவர் பீடாரில் ஒரு பெரிய கல்லூரியை 
ஏற்படுத்தி நடத்தி வந்ததை யல்லாமல் , தமது பணத்தைக் 
கொண்டு பல கோட்டைகளை யமைத்து வைத்தார் ' என்று 
கூறி யிருக்கிறார் . பெரிஷ்டா என்னும் சரித்திராதிபரும் 
அவ ரக் கொண்டாடி யிருக்கிறார் . 

பஹ்மினி ராஜ்யத்தின் கடைசி யரசன் மஹ்முதுஷா 
என்பவன் . அவன் கி.பி. 1482 முதல் 1518 வரையில் ஆட்சி 
பெற்றிருந்தான் . அவன் உபயோக மற்றவன் அவன் 
துஷ்ட சிநேகிதர்களைச் சேர்த்துக் கொண்டு , ராஜ காரியங் 
களைக் கவனியாமல் சிற்றின்பங்களிலேயே தனது காலத் 
தைக் கழித்து வந்தான் . அதனால் , அவன் கீழிருந்த 
மாகாண கவர்னர்கள் சுயேச்சாதிகாரம் பெற்றுத் தனித் 
தனிச் சிற்றரசர்களானார்கள் . பஹ்மினி ராஜ்யத்தின் தலை 
நகரான பீடாரும் அதைச் சார்ந்த ஒரு சிறிய பிரதேசமுந் 
தான் மஹ்மூதுஷாவுக்குச் சொந்தமாயிருந்தன . அதுவும் 
கொஞ்ச காலத்திற்கெல்லாம் ஒரு தனி ராஜ்யமாய் விட்டது . 
ஆகவே , ஒன்றாக விருந்த பஹ்மினி ராஜ்யம் பீரார் , ஆமது 
நகரம் , பீடார் , பீஜப்பூர், கோலகொண்டா என ஐந்து சிறிய 
ராஜ்யங்களாகப் பிரிந்து போயிற்று . இந்த ராஜ்யங்கள் 
தங்களுக்குள் ஒற்றுமையை நீத்து அடிக்கடி ஒன்றோ 
டொன்று சண்டையிட்டு வந்தன . அவற்றுள் பீரார் கி . பி . 
1574 வரையில் தனி ராஜ்யமாக விருந்து , அந்த வருஷத் 


132 


இந்திய சரித்திரம் 


தில் ஆமதுநகரத்திற் சேர்த்துக் கொள்ளப்பட்டுத் தனது 
சுயாதீனத்தை இழந்து விட்டது . பீடார் ராஜ்யமும் கி.பி. 
1609 - ல் தனது சுயாதீனத்தை இழந்து பீஜப்பூர் ராஜ்யத் 
திற் சேர்ந்து விட்டது . ஆமதுநகாம் கி . பி . 1576 - ல் ஒரு 
முறையும் , கி . பி . 1600 - ல் மற்றொரு முறையும் , அக்பர் 
சக்ரவர்த்தியால் எதிர்க்கப்பட்டது . அப்பொழுது அது 
பேருக்குமட்டில் அக்பருக்கு உட்பட்டிருந்ததே யல்லாமல் , 
அதன் பெரும்பாகமும் தனிப்பட்ட ராஜ்யமாகவே இருந் 
தது . கி . பி . 1637 - ல் அதை ஷாஜஹான் தமது ராஜ்யத் 
திற் சேர்த்துக்கொண்டுவிட்டார் . பீஜப்பூரும் , கோல 
கொண்டாவும் கி . பி . 1686 , 1687 - ல் ஒளரங்கஜீப்பினால் 
முகலாய ராஜ்யத்திற் சேர்த்துக் கொள்ளப்பட்டன . இவ் 
வண்ணமாக அந்த ஐந்து ராஜ்யங்களும் அழிந்து போயின . 

துருக்கிய ஜாதியைச்சேர்ந்த யூஸப் அடில்ஷா என்பவர் 
பஹ்மினி ராஜ்யத்தில் உத்தியோகத்தில் அமர்ந்து நாளடை 
வில் பீஜப்பூருக்குக் கவர்னரானார் . அவர் பீடாரில் ஆண்டு 
வந்த பஹ்மினி ஸுல்தான் பலஹீனன் என்றறிந்து கி.பி. 
1490 - ல் சுயாதீனம் பெற்றுப் பீஜப்பூரைத் தனி ராஜ்யமாகச் 
செய்து கொண்டு ஆட்சி செய்யத் தொடங்கினார் . அவர் 
ஒரு 

சமயத்தில் விஜயநகரத்தின் மீது படையெடுத்துச் 
சென்று ஜயமடைந்தார் . அவருக்குப் பின் அவருடைய 
சந்ததியார்கள் வெகு காலம் வரையில் பிஜப்பூரில் ஆண்டு 
வந்தார்கள் . அவர்கள் காலத்தில் அந்த ஐந்து மகம்மதிய 
ராஜ்யங்களும் தமக்குள்ளேயே பல தடவை சண்டை 
செய்து பலங் குன்றப்பெற்றன . கடைசியில் கி . பி . 1565 - ல் 
பீஜப்பூர் , கோலகொண்டா , ஆமதுநகரம் ஆகிய இந்த 
மூன்று ராஜ்யங்களின் அரசர்களும் ஒன்று சேர்ந்து தலைக் 
கோட்டை என்னுமிடத்தில் விஜயநகர வரசரைச் சண்டை 
யிற் றோற்கடித்து அவருடைய ராஜ்யத்தைக் கைப்பற்றிக் 
கொண்டு விட்டார்கள் . 


1 


பீஜப்பூரை ஆண்டு வந்த அரசர்களில் ஒருவரான ஆலி 
என்பவர் பீஜப்பூரில் ஒரு பெரிய பள்ளிவாசலையும் , ஏரியை 


பஹ்மினி விஜயநகர ராஜ்யங்கள் 


133 


யும் , அதிலிருந்து பல வாய்க்கால்களையும் , நகரத்தைச் சுற்றி 
லும் மிகவும் கனமான மதிலையும் கட்டி வைத்தார் . 

மகம்மது துக்ளக்கின் தென்னிந்தியப் படையெழுச்சி 
யைப்பற்றி ஏற்கெனவே சொல்லப்பட் டிருக்கின்றது . அவர் 
கி . பி . 1323 - ல் வாரங்கல் நாட்டையும் , கி.பி. 1327 - ல் துவார 
சமுத்திரத்தையும் கைப்பற்றிக்கொண்டா சல்லவா ? துக் 
ளக்கின் கொடுமை காரணமாகக் கலகங்கள் உண்டாகவும் , 
அவருடைய ராஜ்யம் பிரிவு பட்டுவிட்டது . அவற்றிலொன் 
றான ராஜ்யத்தைப்பற்றின விவரங்கள் மேலே சொல்லப்பட் 
டுள்ளன . 

துக்ளக்கின் கொடுமையே பஹ்மினி ராஜ்யத்தைப் 
போன்று விஜயநகர ராஜ்யமும் ஏற்பட்டதற்கு முக்கிய 
காரணமாம் . வாரங்கல் துவார சமுத்திரம் ஆகிய இவ் 
விரண்டிலொன்று 

துக்ளக் வசமான பொழுது , அந்நாட் 
டில் அரசருக்குக் கப்பங்கட்டியும் , அவருடைய அதிகாரத் 
திற்கு உட்பட்டும் ஐந்து சகோதரர்கள் இருந்து வந்தார்கள் . 
மகம்மதியர்களுடைய கொடுமையைத் தடுக்க வேண்டு மென் 
னும் பேரவா அவர்களுக்குண்டாயிற்று . அதனால் , அவர்கள் 
தங்களுடைய நாட்டை விட்டுவிட்டுத் துங்கபத்திரையைக் 
கடந்து , அதன் தென் கரையில் ஒரு தனி ராஜ்யத்தை 
ஸ்தாபிக்க வேண்டுமென்று முயன்று வந்தார்கள் . அவ்வை 
வரில் ஹரிஹரர் , புக்கர் என்பவர்கள் தான் முதன்மையான 
வர்கள் . அந்த இரண்டு சகோதரர்கள் ஏற்படுத்திய ராஜ்ய 
மே விஜயநகர ராஜ்யம் என்பது . அந்த ராஜ்யத்தின் தலை 
நகரம் விஜயநகரம் . அந்த நகரம் மிகவும் அழகானது . 
ஹரிஹரன் அதைச் சத்துருக்கள் எளிதிற் கைப்பற்றா வண் 
ணம் , சுற்றிலும் உறுதியும் , உயரமுமான மதில்களை எழுப்பி , 
ஆழமும் , அகலமுமான அகழிகளை வெட்டிப் பலப்படுத் 
தினான் . அந்தப் புதிய நகாம் ஏழாண்டளவு கட்டப்பட் 
டது .. அது அக்காலத்திலிருந்த பட்டணங்களுக்கெல்லாம் 
மிகவும் பெரியது . அதில் ஆகாயத்தை அளாவும் அநேக 
மாடமாளிகைகள் சித்திர வேலைப் பாடுகள் விளங்கக் கட் 
டப்பட்டிருந்தன . எங்கும் பழந்தரும் மரங்கள் அடர்ந்த 


] 34 

இந்திய சரித்திரம் 
உத்தியானங்களும் . மலர்கள் நிறைந்த பூஞ்சோலைகளும் 
அழகாக வளர்ந்து காண்பவர்களின் கண்ணையும் , கருத்தை 
யும் கவர்ந்து பொலிந்தன . நகரத்தைச் சுற்றி நான்கு 
பக்கங்களிலும் வளம் பொருந்திய நன்செய் , புன்செய் நிலங் 
கள் 

சமமாக அமைந்திருந்தன . உழவர்களும் , வியாபாரி 
களும் நெருங்கித் தத்தம் தொழில்களை விமரிசையாக 
நடத்தி நாட்டைச் செழிக்கச் செய்து வந்தார்கள் . துங்க 
பத்திரை நதியிலிருந்து புறப்படுகின்ற பல வாய்க்கால்கள் 
நாட்டின் நான்கு பக்கங்களிலும் நுழைந்த சென்று பயிர்த் 
தொழிலை வளர்த்துவந்தன . 

அந்தப் பெரிய பட்டணத்தின் கடைவீதிகள் மிகவும் 
அழகுள்ளவை . அங்கே வியாபாரிகள் விலையுயர்ந்த சாமான் 
களை எராளமாகத் தருவித்து விற்று வந்தார்கள் . அந்தக் 
கடைகளில் சிறந்த வஸ்திரங்களும் , உயர்ந்த ரத்தினங்களும் 
மலைகள் போலக் குவிந்து கிடக்கும் . அவற்றைக் கொள் 
வதன் பொருட்டும் . தாங்கள் கொண்டு வந்த சரக்குக்களைக் 
கொடுப்பதன் பொருட்டும் எண்ணிறந்த ஜனங்கள் கூட்டம் 
கூட்டமாக நிறைந்து வேண்டிய பொருள்களை வாங்கியும் , 
விற்றும் வந்தார்கள் . சுருங்கச் சொல்லு வோமானால் , 
அந்நகரம் அமராவதியோ அல்லது அளகா புரியோ என்று 
சொல்லத்தகுந்த பெருமை வாய்ந்து விளங்கிற்றென்பது 
மிகையாகாது . ஒப்புயர்வற்ற சிறப்புப் பொருந்திய அந்தப் 
பட்டணத்துக்கு விஜயநகரம் ' என்று பெயரிடப்பட்டது . 
மாதவ வித்யாரண்யர் என்னும் பிராமணரின் சிஷ்யனான 
ஹரிஹரன் அந்நகரத்தைத் தனது குருவின் ஞாபகார்த்த 
மாக ' வித்யாரண்யம் எனவும் வழங்கினான் . கல்வி கேள்வி 
களிற் சிறந்து விளங்கின பல வித்வான்கள் நெருங்கி வசித்து 
வந்த அந்த நகரத்திற்கு 'வித்யாரண்யம் ' என்னும் பெயரும் 
பொருந்தியதேயாகுமல்லவா ? ஹரி ஹான் அந்த விஜயநகரத் 
தைத் தனது ராஜ்யத்திற்குத் தலைநகராக வைத்துக்கொண்டு 
மிகுந்த கீர்த்தியுடன் ஆட்சி செய்து வந்தான் . துங்கபத் 
திரா நதியின் வடகரை வரையிற் பரவி யிருந்த பஹ்மினி 
ராஜ்யத்திற்கும் , அவ்வாற்றின் தென் கரை முதல் கன்னியா 


பஹ்மினி விஜயநகர ராஜ்யங்கள் 


135 


குமரி வரையிற் பரவிவிட்ட விஜயநகர ராஜ்யத்திற்கும் பற் 
பல காரணங்களை முன்னிட்டு அடிக்கடிச் சண்டைகள் நடந்து 


வந்தன . 


விஜயநகரத்தை ஆண்டு வந்த அரசர்களில் கிருஷ்ண 
தேவராயர் என்பவர் மிகச் சிறந்தவர் . அவர் கி . பி . 1509 
முதல் கி . பி . 15300 - வரையில் ஆட்சி செய்தார் . அவர் 
பராக்கிரமசாலி . அவர் அப்பொழுது வியாபாரம் செய்வ 
தற்கென்று இந்தியாவுக்கு வந்திருந்த போர்ச்சுகீஸியருக்கு 
அநுகூலமாக இருந்தார் . அவருக்குச் சுற்றிலுமுள்ள நாடு 
களை வென்று தமது ராஜ்யத்தைப் பெருக்க வேண்டுமென் 
னும் எண்ணம் உண்டாயிற்று . அவர் மைசூரின் மீது படை 
யெடுத்துச் சென்று சிவசமுத்திரம் , ஸ்ரீரங்கப்பட்டணம் 
என்னும் ஊர்களைக் கைப்பற்றி , மைசூரைத் தமக்குச் சுவா 
னஞ் செய்து கொண்டார் . பிறகு ஒரிஸ்ஸா , கோல 
கொண்டா நாடுகளின் மீது படையெடுத்துச் சென்று ஜயம் 
பெற்றார் . அவர் பீஜப்பூர் ஸுல்தானுடன் சண்டை செய்து 
ரைச்சூர் மாகாணத்தைப் பிடித்துக் கொண்டார் . அப் 
பொழுது அவர் பஹ்மினி ராஜ்பத்தின் பழைய தலைநகரான 
குல்பர்க்காவிலிருந்த கோட்டையையிடித்துச் சமன் செய்து 
விட்டார் . இவ்வாறாக அவருடைய ராஜ்யம் தென்னிந்தியா 
முழுவதும் பரவி விட்டது . 

அந்தப் பெரிய ராஜ்யத்தை அவர் மிகுந்த கீர்த்தி 
யுடன் பரிபாலித்து வந்தார் . அவருடைய அதிகாரத்தின் 
கீழிருந்த பல சிற்றரசர்கள் அவருக்கு அடங்கிக் கப்பங் 
கட்டி வந்தார்கள் . அவ்வரசர்கள் யுத்த காலங்களில் கிருஷ்ண 
தேவராயருக்குச் சைந்யங்கள் கொடுத்தும் உதவி வந்தார் 
கள் .. 

கிருஷ்ணதேவராயர் கல்வி கேள்விகளிற் சிறந்தவர் . 
அவர் தம்முடைய சமஸ்தானத்தில் அநேக வித்வான்களை 
வைத்து ஆதரித்து வந்தார் . அவர்களுள் அவருடைய 
மந்திரியான திம்மரசுவும் , பெத்தண்ணாவும் முக்கியமானவர் 
கள் . அந்த அரசருக்கே கவிபாடுந் திறமையுண்டு . தெலுங்கு 


136 


இந்திய சரித்திரம் 


70 


75 


80 


90 


HUN 


Tourt 


ama 


MUA 


Ungaroo 


UWACHU 


UNILOR 


135 


250 


(SHMIRY 


TUUNNIT 


angela 


ulalla 


30 


GEAR 
thatna 

Delha 
EMPIRES 

Agra 


NA 
AUNPUR 


Tumna 


Gocrac 


pill 


SINDH 


LUNI 


25 


Tatta 


Chambal 


Bonare 


Prayula 


Gaur ? 


www 


GWARATE 


ВЕНА 


MALWA 
ujian 
As rgarnes 


BENGAH 


thens 


Junagarn 

Somnath 


Gowilgarty 


SOAL 


20 


Duotas 


" Eluchpur 


WAREN 


GONDWANA 


20 


Ichaul 


Dābut 


INDEPENDENT 


BAHMINI 
la Bidar 
KINGDOM 

Kulbar 

rgą 
Beicher 

10 Add 
jayanagar 


Say 


mud . 


Anaquer 


. 


15 


undag! 


15 


Belga 


001 


Bednor 


ut 


MUAYA 
NAGAR 


pwardtsent 


ARABIAN 

SEA 


BAY 

of 
BENGAL 


very 


10 


Wadura 


O # 


5 


5 


Tambriane's invasion marked thus 


70 


75 


80 


85 


THE INDIAN PUBLISHING HOUSE , LTD . 


பஹ்மினி விஜயநகர ராஜ்யங்கள் 


137 


பாஷையில் அவர் மிகத் தேர்ச்சி பெற்றவர் . அந்த மன்னர் 
தெலுங்கு பாஷையில் ' ஆமுக்த மால்யத ' என்னும் மிகச் 
சிறந்த காவ்யத்தை இயற்றி யிருக்கின்றார் . அது ஆழ்வார் 
கள் பன்னிருவரில் பெரியாழ்வார் சரித்திரத்தைக் கூறுவது . 
அவர் பார்ப்பதற்கு வெகு லக்ஷணமாக இருப்பார். 

அவ்வரசர் , தாம் வைஷ்ணவராயிருந்தும் மற்றைய சம 
யத்தினரிடத்திலும் அன்பாக விருந்தார் . அவர் தோற்றுப் 
போன சத்துருக்களையும் , தமது வசப்பட்ட கைதிகளையும் 
தயையுடன் நடத்தி வந்தார் . அவர் தம்மிடம் வருபவர் 
களை முகமலர்ச்சியுடன் வரவேற்று , இனிமையாகப் பேசிச் 
சந்தோஷிப்பித்தனுப்புவார். அவர் எப்பொழுதும் தமது 
குடிகளினிடத்து அன்பு பாராட்டி , அவர்களுடைய நன் 
மையையே நாடி உழைத்துவந்தார். அவர் 

கணக்கிட 
வொண்ணாத திரவியத்தைச் செலவு செய்து அநேக ஆலயங் 
களையும் , தர்மசாலைகளையுங் கட்டிவைத்தார் . காஞ்சீபுரத்தில் 
தேவாதிராஜன் கோவிலின் ஒரு கோபுரம் அவரால் தான் 
கட்டப்பட்டதென்று சொல்லுகிறார்கள் . 
அக்கோபுரத்திற்கு இன்னமும் ' ராயகோபுரம் ' என்னும் 
பெயர் வழங்கி வருகின்றது . கிருஷ்ண தேவராயர் கி . பி . 
1530 - ல் காலஞ் சென்றார் . 

கிருஷ்ண தேவராயருக்குப் பின் முறையே அச்சுத 
தேவராயரும் , சதாசிவ ராயரும் பட்டத்துக்கு வந்தார்கள் . 
அவர்கள் காலத்தில் பல சிற்றரசர்கள் சுயாதீனம் பெற்று 
விட்டார்கள் . 

அதனால் , விஜயநகர ராஜ்யம் க்ஷணிக்க 


அதற்கிணங்க 


லாயிற்று . 


ராமராயர் காலத்தில் விஜயநகர ராஜ்யம் மறுபடியும் 
கொஞ்சம் மேம்பாட்டை அடைந்தது . ஆயினும் , அவர் 
மகம்மதியர்களை அதிக அலக்ஷியமாகவும் , குரூரமாகவும் 
நடத்தி வந்ததனாலும் , பல தடவைகளில் ஹிந்துக்கள் 
மகம்மதிய ' ஸ்திரீகளை அவமானப்படுத்தி , மகம்மதியர் 
களுடைய மசூதி முதலியவற்றை பிடித்துப் பல தீமைகளை 
யியற்றி வந்ததனாலும் , பீஜப்பூர் , கோலகொண்டா , ஆமது 
நகாம் ) ஆகிய நாடுகளை யாண்டுவந்த ஸுல்தான்கள் தங் 


138 


இந்திய சரித்திரம் 


களுக்குள்ளிருந்த விரோதங்களை மறந்து மூவரும் ஒன்று 
சேர்ந்து விஜயநகாத்தை யெதிர்த்துச் சண்டையிட்டார் 
கள் . கி . பி . 1565 - ல் , தலைக்கோட்டை என்னுமிடத்தில் 
நடந்த அந்தச் சண்டையில் மகம்மதியர்கள் வெற்றி பெற் 
மூர்கள் என்று நீங்கள் முன்னமே படித்திருக்கிறீர்கள் . 
அந்தச் சண்டையில் ராமாயரும் , அவர் சகோதார் , வெங்க 
டாத்திரி என்பவரும் மாண்டு போனார்கள் : 

மகம்மதியர்கள் விஜயநகாத்தைக் கைப்பற்றி ஹரி 
ஹான் கட்டிவைத்த அழகிய மாளிகைகளையும் , கோபுரங் 
களையும் இடித்துத் தகர்த்து , நகாத்தை முழுவதும் பாழாக்கி 
விட்டார்கள் . இவ்விதமாக அந்தப் பெரிய நகரம் தனது 
பெருமை 

மையை முற்றிலும் இழந்து அழிந்து போயிற்று .. 
பல்லாரி ஜில்லாவில் துங்கபத்திரை யாற்றின் கரையிலுள்ள 
ஹம்பி என்னும் கிராமத்திற் கருகில் பாழாய்க் கிடக்கின்ற 
மாளிகைகளையும் , வௌவாலுங் குரங்கும் வாசஞ் செய்து 
வருகின்ற பல தேவாலயங்களையும் , இடிந்துபோன கோட் 
டைச் சுவர்களையும் , தூர்ந்து போன அகழிகளையும் நாம் 
இன்னமும் காணலாம் . ராம ராயருக்குப் பின்னர் , அவ 
ருடைய மற்றொரு சகோதரராகிய திருமலை ராயர் சந்திர 
கிரிக்கு ஓடிப்போய்விட்டார் . சந்திரகிரிக் கோட்டையில் 
அவரும் , அவருடைய சந்ததியாரும் கொஞ்ச காலம் வரையி 
லிருந்து , ஆண்டுவந்தார்கள் . சந்திரகிரியில் ஆட்சிசெய்து 
வந்த ஸ்ரீரங்கராயரிடமிருந்து தான் ஆங்கிலேயர்கள் சென் 
ரப்பட்டணத்தை வாங்கிக் கொண்டார்கள் . இவ்வாறாக 
விஜயநகர ராஜ்யம் அழிந்து போயிற்று . 

விஜயநகரத் தாசர்கள் செழித்தோங்கிச் செல்வத்தில் 
மூழ்கி யிருந்தார்கள் . அரண்மனையில் ஓர் அறை முழுவதும் 
தந்தத்தினால் அமைக்கப்பட் டிருந்தது . கம்பங்கள் தந்தத் 
தினாற் செய்யப்பட்ட ரோஜாப் புஷ்பங்களினாலும் , தாம 
ரைப் பூக்களினாலும் அலங்கரிக்கப்பட் டிருந்தன . 

அரசர்கள் தங்களுடைய உத்தரவுகளை வாய் மொழி 
யாகவே செய்துவந்தார்கள் . அதற்கென்று ஏற்படுத்தப் 


ன 


முகலாய ராஜ்யம் 


139 


பட்டிருந்த உத்தியோகஸ்தர்கள் அவற்றைப் புஸ்தகங் 
களிற் பதிவு செய்து கொண்டார்கள் . 

ராஜ்யம் சுமார் நூறு மாகாணங்களாகப் பிரிக்கப்பட்டு 
ஒவ்வொன்றும் ஒரு பிரபுவின் அதிகாரத்திற்குட்பட் டிருந் 
த்தி . அந்தப் பிரபுக்கள் அரசருக்கு வரிசெலுத்தி வந்ததை 
யன்றிச் சேனைகளும் கொடுத் துதவினார்கள் . குடிகள் தங்க 
ளுடைய வருமானத்தில் ஆறிலொரு பங்கை வரியாகச் 
செலுத்தி வந்தார்கள் . குற்றஞ் செய்தவர்கள் கடுமையா 
கத் தண்டிக்கப்பட்டார்கள் . 

விஜயநகரத் தரசர்கள் ஸம்ஸ்கிருத , தெலுங்கு வித் 
வான்களைத் தமது சமஸ்தானத்தில் வைத்து ஆதரித்து வந் 
திருக்கிறார்கள் . அவர்களிற் சிலர் தாங்களே சிறந்த கல்வி 
மான்களாகவும் இருந்தார்கள் . அல்லாமலும் , அவர்கள் 
அநேகம் பலமான கோட்டைகளையும் , அளவில்லாத வியவ 
சாயத்திற்கான ஏரி , குளம் , வாய்க்கால் முதலான சாதனங் 
களையும் , அழகான மாளிகைகளையும் , சித்திரங்களினாலும் , 
சிற்பங்களினாலும் அலங்கரிக்கப்பட்ட கோயில்களையும் கட்டி 
வைத்தார்கள் . ஹஸார ராமஸ்வாமி கோயிலின் சுவர்களில் 
செதுக்கப்பட்டிருந்த இராமாயணக் கதையை யுணர்த்தும் 
அழகிய சித்திரங்கள் கண்ணைக் கவரும் வனப்பு வாய்ந்தன . 
அவற்றால் , நானாவிதமான வித்தைகளையும் அவ்வரசர்கள் பரி 
வுடன் ஆதரித்து வந்திருக்கிறார்கள் என்று ஏற்படுகின்றது . 


முகலாய ராஜ்யம் 

27. பாபர் 

( கி . பி . 1526- -கி.பி. 1530 ) 
தௌலத்கான் என்னும் பஞ்சாப் கவர்னரும் , இப்றா 
ஹீமின் சிற்றப்பனான அல்லாவுத்தீனும் இப்றாஹீம் 
லோடிக்கு விரோதமாகக் கிளம்பி அபபொழுது காபூலில் 
ஆட்சி செய்து வந்த மொகலாய வம்சத்தைச் சேர்ந்த 
பாபரை டில்லியின் மீது படையெடுத்து வந்து லோடி யாச 
னைத் தண்டிக்கும்படி வேண்டினார்களென்று ஏற்கெனவே 


140 

இந்திய சரித்திரம் 
சொல்லப்பட்ட தல்லவா ? பாபரும் அவ்வேண்டுகோளுக் 
கிணங்கி ஒரு பெருஞ் சேனையைத் திரட்டிக் கொண்டு 
டில்லியின் மீது படையெடுத்து வந்தார் . 

பாபருடைய தகப்பன் துருக்கிய ஜாதியையும் , தாய் 
மங்கோலிய ஜாதியையும் சேர்ந்தவர்க ளான தனால் , அவ 
ரிடம் மங்கோலியருடைய ஊக்கமும் , துருக்கியருடைய 
தைரியமும் கலந்திருந்தன . 

தைமூர் இறந்துவிடவும் , அவருடைய பெரிய ராஜ்யம் 
சிதைவுண்டு அநேகம் சிறிய ராஜ்யங்களாகப் பிரிந்து 
போயிற்று . அவற்றில் பாபருடைய தகப்பனுக்கு ஒரு 
சிறிய பாகந்தான் கிடைத்தது . அவர் இறந்தபொழுது 
கி . பி . 1494 - ல் , பாபர் பர்க்கானா என்னும் மாகாணத்துக்கு 
அரசரானார் . அப்பொழுது அவருக்கு வயது பதினொன்று . - 
தமது ராஜ்யத்தைப் பரவச் செய்து தைமூரைப்போலத் 
தாமும் ஒரு பெரிய ராஜ்யத்தை யாளவேண்டுமென்னு 
மாசை அவருக்கு உண்டாயிற்று . பத்து வருஷ காலம் விடா 
முயற்சியுடன் சண்டையிட்டு அவர் இருமுறை ஸாமர்கண்ட் 
என்னு மிடத்தில் ஸிம்ஹாஸனம் ஏறினார் . ஆனால் அவர் 
அங்கிருந்து துரத்தப்பட்டதனால் , காபூலை நோக்கி வந்து 
விட்டார் . அங்கே தைமூர் வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் 
ஆண்டு வந்த ராஜ்யத்தைத் தாம் கைப்பற்றி யரசாளத் 
தொடங்கினார் . 
காபூலுக்கு வந்த பிற்பாடுங்கூடப் பாபருக்கு ஸாமர் 

ஜயித்துத் தமது வசமாக்கிக் கொள்ளவேண்டு 
மென்னும் எண்ணம் இருந்து வந்தது . கி.பி. 1512 - ல் , 
அவர் அந்நாட்டின்மீது படையெடுத்துச் சென்றார் . அந்தச் 
சண்டையிலும் தோல்வியடையவே , அவருக்குத் தமதெண் 
ணம் நிறைவேறாதென்று தோன்றிற்று . தாம் ஒரு 

தாம் ஒரு பெரிய 
சாஜ்யத்தைக் கைப்பற்றி யாளவேண்டுமானால் , ஹிந்து 
ஸ்தானத்தை நோக்கிச் செல்லவேண்டுமென்று அவர் அப் 
புறம் தீர்மானித்தார் . அந்தத் தீர்மானத்தின்படியே அவர் 
ஒரு முறை சித்ரால் என்னும் நாட்டிற் கருகிலுள்ள எல்லை 
மாகாணத்தின் மீது படையெடுத்து வந்தார் . 


கண்டை 


- 


முகலாய ராஜ்யம் 


141 


டன . 


இந்தியாவின்மீது படையெடுத்து வந்து ஒரு பெரிய 
ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டுமென்று ஆவல் கொண் 
டிருந்த பாபரைத் தௌலத்கானும் , அல்லாவுத்தீனும் 
அழைக்கவும் , அதுதான் தக்க சமயமென்று அவர் இப்றா 
ஹீம் லோடியை எதிர்த்து வந்தார் . கி . பி . 1526 - ல் , இரு 
திறத்தாருக்கும் பானிப்பட்டு என்னு மிடத்தில் பெரிய 
சண்டை நடந்தது . அந்தச் சண்டையில் தான் இந்தி 
யாவில் முதன் முதல் பீரங்கிகள் உபயோகப்படுத்தப்பட் 

பாபர் நூற்றுக்கணக்கான பீரங்கிகளை முன்னிருத் 
திப் பீரங்கி வண்டிகளை யொன்றோடொன்று முறுக்கிய 
தோலினாற் பிணைத்து எதிரிகளின் குதிரைப்படையின் 
வீரம் பயனற்றுப் போகும்படி செய்துவிட்டார் . அதுவுமல் 
லாமல் , அவர் தமது சேனையை வெகு விமரிசையாக அணி 
வகுத்துச் சத்துருக்களை நான்கு பக்கங்களிலும் எதிர்த்துச் 
சண்டை செய்வதற்கான ஏற்பாடுகளையு மமைத்து வைத் 
தார் . டில்லியரசனுடைய சேனை சிதைவுண்டு போயிற்று . 
ஆயிரக் கணக்கான போர்வீரர்கள் சண்டையிற் கொலை 
யுண்டு போனார்கள் . முடிவில் இப்ஹீம் லோடியும் இறக் 
தான் . பாபர் டில்லி ராஜ்யத்தைக் கைப்பற்றி ஸிம்ஹாஸனம் 
ஏறினார் . பாபர் உடனே இரண்டு சைந்யங்களை யனுப்பி 
டில்லியையும் , ஆக்ராவையும் கைப்பற்றிக் கொண்டு , அவ் 
விரண்டிடங்களிலு மிருந்த அளவில்லாத பணத்தைத் 
தமது போர்வீரர்களுக்கும் , காபூல் நாட்டுக் குடிகளுக்கும் 
இனாமாகப் பங்கிட்டுக் கொடுத்தார் . பானிப்பட்டுச் சண்டை 
யில் மிகுந்த ஆண்மையுடன் போர்புரிந்த தமது மகன் 
ஹுமாயூனுக்கு அவர் 2 லக்ஷம் ரூபாய் சன்மானஞ் செய் 
தார் . கொடையில் அவர் கர்ணன் போன்றவர் . பாபருடைய 
போர்வீரர்கள் தங்களுக்குக் கிடைத்த பொருள்களுடன் 
காபூலுக்குப் போக எண்ணங்கொண்டார்கள் . அவர்களுக்கு 
இந்தியாவின் வெப்பம் பிடிக்கவில்லை . ஆனால் பாபர் அவர் 
களுக்கு நற்புத்தியைப் போதித்து அவர்களைத் தமதீஷ்டப் 
படி நடந்துகொள்ளும்படி செய்து கொண்டார் . பிறகு 
பாபர் தமது சாமர்த்தியத்தினால் ஆப்கானிய பிரபுக்களைத் 


142 


இந்திய சரித்திரம் 


தமக்குச் சிறந்த துணைவர்களாகச் செய்து கொண்டு விட் 
டார் . இனி, அவர் ஹிந்துக்களைத் தான் ஜயிக்க வேண்டி 
யிருந்தது . 

அப்பொழுது ராஜபுதனத்தில் ஆண்டுவந்த பல சிற் 
றரசர்கள் சித்தூர் அரசரான ரானாசாங்கா என்பவரைத் 
தமது தலைவராக ஏற்படுத்திக்கொண்டு பாபருடன் சண்டை 
செய்வதற்குத் தயாரானார்கள் . பாபர் ஸிக்ரி என்னுமிடத் 
திற் றங்கி யுத்தத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளைச் செய்து 
வந்தார் . ராஜபுத்திரர்களுடைய ஆண்மையையும் , வீரத் 
தையும் பற்றிக் கேள்வியுற்ற முகலாய வீரர்கள் மனத் 
தளர்ச்சி அடைந்தார்கள் . ஜோதிஷன் ஒருவன் ஹிந்துக் 
கள் தான் ஜயமடைவார்களென்று சொல்லவும் , பாபருடைய 
சேனை நடுக்கமுற்றது . அதனை யறிந்த பாபர் தாம் இனி 
மதுபானஞ் செய்வதில்லை யெனச் சபதஞ்செய்து கொண்டு , 
அப்பொழுது சையிலிருந்த மதுவை யெல்லாங் திழே 
கொட்டிவிடும்படி யுத்த வீரர்களுக்குக் கட்டளையிட்டு , அவர் 
களுக்கு ந 

நற்புத்தி யுண்டாகும் வண்ணம் யுத்த வீரர்க 
ளுடைய கடமைகளை யெடுத்துக் காட்டினார் . அதனைக் 
கேட்ட மாத்திரத்தில் அவர்களுக்குத் தைரிய முண்டா 
யிற்று . உடனே கான்வாஹா என்னுமிடத்திற் சண்டை 
நடந்தது . அதில் ராஜ புத்திரர்கள் தோற்றோடிப் போனார் 

பிறகு பாபர் சாண்டெரி என்னுங் கோட்டையை 
முற்றுகை செய்து மாளவத்தைத் தமது வசமாக்கிக் 
கொண்டார் . அது முதல் ராஜபுத்திரர்கள் அவரை எதிர்த்து 


கள் . 


வரவில்லை. 


மறுவருஷத்தில் அதாவது கி . பி . 1528 - ல் , பீ ஹாரி 
லும் , வங்காளத்திலும் கலகஞ் செய்து பாபருக்கு விரோத 
மாய்க் கிளம்பின ஆப்கானியரைப் பாபர் கோக்ரா வென்னு 
மிடத்தில் அடியோடு தோற்கடித்து அவ்விரண்டு மாகாணங் 
களையும் தமது வசமாக்கிக்கொண்டார் . இவ்வாறாக , மூன்று 
சண்டைகளில் பாபர் வட இந்தியா முழுவதையும் வென்று 
விட்டார் . என்றாலும் , அவர் தாம் சண்டை செய்து ஜயித்த 
மன்னர்களின் நாடுகளைத் தமது ராஜ்யத்திற் சேர்த்துக் 


முகலாய ராஜ்யம் 


143 


கொண்டு அவைகள் மறுபடியும் தலை கிளம்பாமல் செய்து 
விடவில்லை . அந்த மன்னர்கள் பாபருடைய வீரத்திற்கும் , 
பராக்கிரமத்திற்கும் அஞ்சி யொருவாறுதான் கீழ்ப்பட்டிருந் 
தார்கள் . அதனால் , பாபர் ஸ்தாபித்த முகலாய ராஜ்யம் 
செவ்வனே வேரூன்றிவிட்டதென்றாவது , அதற்குச் சத் 
துருக்களா லேற்படக்கூடிய பயம் ஒன்றுமில்லை யென்றா 
வது கொள்வது தவறு . 

யுத்தங்கள் முடிந்து நாட்டிலமைதி யுண்டானதும் , 
பாபர் தாம் ஜயித்த ராஜ்யத்தை ஒழுங்கு படுத்துவதில் 
முயன்று வந்தார் . அவருடைய பிரபுக்களும் , ஜாகீர்தார் 
களும் குடிகளினிடமிருந்து நிலவரி , வியாபாரவரி , ஹிந்துக் 
கள் செலுத்து வேண்டிய தலைவரி முதலானவற்றை வசூல் 
செய்துகொண்டு , அவருக்கு நிலைவரமான தொகைகளை வரி 
யாகச் செலுத்தியும் , வேண்டும் பொழுது போர்வீரர்களை 
யனுப்பி உதவியும் வந்தார்கள் . அவருக்கு மொத்தத்தில் 
இரண்டரை கோடி ரூபாய்க்கு மேல் வருமானங் கிடைத்து 


வந்தது . 


பாபர் இந்தியா வ ஜயித்து முகலாய ராஜ்யத்தை 
ஸ்தாபித்தாரானாலும் , அவருக்கு இந் நாட்டின் மீது அன் 
பில்லை . 

" ஹிந்துஸ்தானமும் , அதன் பட்டணங்களும் 
மிகவும் அவலக்ஷணமானவைகள் . அவை பார்ப்பதற்கு 
ஒரே மாதிரியாகவே இருக்கின்றன . அங்கே தோட்டங் 
களுக்குச் சுவர்களில்லை . அதன் பெரும்பாகமும் ஒரே சம 
வெளி . அங்கே மானிடர் அனுபவிக்கக்கூடிய இன்பங்கள் 
ஒன்றுமில்லை . ஜனங்கள் குரூபிகள் . சங்கங்களின் பயளை 
யவர்கள் அறியமாட்டார்கள் . அவர்களுக்கு நுண்ணறிவு , 
மரியாதை, அன்பு , கைத்தொழில்களில் சாமர்த்தியம் , 
சிற்பசாஸ்திர வார்ய்ச்சி முதலான யாதொன்றும் கிடை 
யாது . அவர்களுக்குக் குதிரைகளில்லை ; திராக்ஷையாவது 
கொம்மட்டிக்காயாவது கிடையாது ; நல்ல பழங்களில்லை ; 
பனிக்கட்டி , ஸ்நான கட்டம் , கல்லூரி , மெழுகுவத்தி முதலிய 
எதுவுமில்லை , " என்று அவர் தமது சரித்திரத்தி லெழுதி 
யிருக்கிறார் . 


144 


இந்திய சரித்திரம் 


கி . பி . 1530 - ம் வருஷம் டிசம்பர் மாதத்தில் பாபர் 
49 - வது வயதில் ஆக்ராவில் மரணமடைந்தார் . ஆனால் 
அவருடைய தேகம் காபூலில் அடக்கஞ் செய்யப்பட்டது . 

பாபர் என்றால் சிங்கம் என்று பொருள் . அதற் 
கிணங்க , அவரிடத்தில் பராக்கிரமம் , வீரம் , தைரியம் , 
பலம் முதலிய சிறந்த குணங்கள் குடிகொண்டு விளங்கின .. 
குதிரையேறிச் சவாரி செய்வதிலும் , நீந்துவதிலும் அவர் 
வெகு சமர்த்தர் . தயை , அன்பு , விடாமுயற்சி முதலான 
நற்குணங்கள் அவரைத் தமக்குறைவிடமாகக் கொண்டிருந் 
தன . அவர் ஒரு சிறந்த பாரஸிகக் கவி . அவருக்குத் 
துருக்கியிலும் தேர்ச்சியுண்டு. அவர் தம்முடைய சரித்திரத் 
தில் எதையும் ஒளிக்காமல் தமது குணங்களையுங் குற்றங்களை 
யும் உண்மையாக எழுதியுள்ளார் . 


வான 


28. ஹுமாயூன் 

கி . பி . 1530 - கி . பி . 1556 
பாபரின் மைந்தரான ஹுமாயூன் பட்டத்துக்கு வந்த 
பொழுது அவருக்கு வயது 23. அவர் நன்றாகக் கற்றவர் . 

சாஸ்திரத்திலும் , பூகோள சாஸ்திரத்திலும் அவர் 
தேர்ச்சி பெற்றவர் ; சிறந்த புத்திமான் ; மிகுந்த தயாள 
குணமுடையவர் . அவருக்கு யுத்தத்திலும் , ராஜ்யபரிபால 
னத்திலும் அனுபவம் உண்டு . என்றாலும் , அவரிடம் ஸ்திர 
புத்தி , ஊக்கம், விடாமுயற்சி முதலான இன்றியமையாத 
நற்குணங்கள் கிடையா. அதனாற்றான் அவர் மிகுந்த 
துன்பத்தை யனுபவிக்க நேர்ந்தது . 

ஹுமாயூனுக்குக் 
காம்ரான் , ஹின்டால் , அஸ்காரி என்று மூன்று சகோதரர் 
கள் இருந்தார்கள் . அவர்களில் மூத்தவனான காம்ரான் 
காபூல் , காண்டஹார் , பஞ்சாப் ஆகிய நாடுகளுக்குக் கவர்ன 
ராக விருந்தான் . அவன் பெயருக்கு மட்டில் ஹுமாயூ 

அதிகாரத்திற்குட்பட் டிருந்தானே 
உண்மையில் அவருக்கு விரோதமான பல காரியங்களைச் 
செய்து வந்திருக்கிறான் . அவன் துருக்கிஸ்தானத்திலிருந் 


ைைடய 


யன்றி , 


ஹுமாயூன் 


145 


தும் , ஆப்கானிஸ்தானத்திலிருந்தும் முகலாய மன்னருக்குத் 
தேவையான யுத்தவீரர்களை வரவொட்டாமற் றடுத்துவிட் 
டான் . அதனால் , ஹுமாயூனுடைய சேனைச் சண்டைகளி 
னாலும் , இந்திய நாட்டின் வெப்பத்தினாலும் , விசேஷ 
போகத்தினாலும் பலங்குன்றப் பெற்றபொழுது , அதைப் 
பலப்படுத்துவதற்கு வேண்டிய யுத்தவீரர்களை அவர் தம் 
முடைய தாய் நாடுகளிலிருந்து வரவழைக்க இயலாமற் 
போயிற்று . இதுவுமொரு பெரிய துர்ப்பாக்கியமே . அஸ் 
காரியும் , ஹிண்டாலும் தாங்களே நேரில் ஹுமாயூனுக்குத் 
தீங்கிழைத்திலர்களானாலும் , அவ்விருவர்களும் முகலாய 
வரசருடைய விரோதிகளுக் குற்ற துணைவர்களாக இருந்து 
வந்தார்கள் . ஹுமாயூன் இரக்க மின்றி யவர்களைத் தொலைத் 
திருப்பாரேயானால் , அவருக்கு அப்பொழுதிருந்த மூன்று 
பெருஞ் சத்துருக்களிலொரு வகுப்பினர்கள் மாண்டு போ 
யிருப்பார்கள் . அவ்வாறு 

அவ்வாறு ஹுமாயூன் செய்யக்கூடியவ 
ரல்லர் . ஹுமாயூனுக்கு அவருடைய சகோதரர்களை யன்றி 
வேறு இரண்டு பெருஞ்சத்துருக்க ளிருந்தார்கள் . அவர்களி 
லொருவர் பீஹார் நாட்டை யாண்டு வந்த 
ஷர்ஷா என்பவர் ; கூர்ஜர , மாளவ நாடுகளை யாண்டு வந்த 
பஹதுர்ஷா மற்றொருவர் . 

ஹுமாயூன் முதலில் ஆப்கானியர்களின் மீது படை 
யெடுத்துச் சென்று கி . பி . 1531 - ல் லக்னௌ என்னுமிடத் 
தில் மகம்மது லோடியை யடியோடு தோற்கடித்தார் . 
பிறகு அவர் ஷர்ஷா பலப்படுத்தி வைத்திருந்த சூனார் 
கோட்டையை முற்றுகை செய்த பொழுது , அந்த ஆப் 
கானியன் அவருக்கு ஒப்புக்குக் கீழ்ப்படிந்து விடவும் , 
அவர் சூனாரை அம்மட்டிலேயே விட்டுத் திரும்பி வந்து 
விட்டார் . அவர் ஷர்ஷாவை அடியோடு தவம்சஞ் செய் 
வதை விட்டு , வளர விட்டது மிகவும் பிசகான காரிய 
மாயிற்று . அவர் டில்லியை ஜயித்துவிட வேண்டுமென்று 
முயன்று வந்த பஹதுர்ஷாவுக்குப் பயந்து இவ்வாறு செய் 
தார் . அதன்றியும் குரங்கைப் போன்றதான சஞ்சல புத் 
தியை யுடைய அவருக்குத் தாம் மேற்கொண்ட யாதொரு 

10 


ஆப்கானிய 


பஹ 


146 

இந்திய சரித்திரம் 
காரியத்தையும் அது முற்றுப்பெறும் வரையில் செய்யக் 
கூடவில்லை . 

பிறகு ஹுமாயூன் கி.பி. 1534 - ம் வருஷத்தின் கடைசி 
யில் பஹதுர்ஷாவை எதிர்த்துச் சென்றார் . அப்பொழுது 
பஹதுர்ஷா ராஜபுத்திரர்களை எதிர்த்துச் சென்று அவர்க 
ளுடைய ஒப்பற்ற சித்தூர் கோட்டையை முற்றுகை 
செய்து கொண்டிருந்தார் . அது தான் தக்க சமயமென் 
பதை அவர் உணர்ந்து , பஹதுர்ஷாவைச் சண்டைக்கிழுத் 
திருப்பாரே யானால் , இரு திறத்தாருக்கும் மத்தியில் கூர்ஜர 
மன்னவர் தோல்வியடைந்திருப்பார் . அப்படிச் செய்யா 
மல் ஹுமாயூன் பஹதூர்ஷா மகம்மதிய ரல்லாதாரோடு 
சண்டை செய்வதைக் கண்டு களித்திருந்து , அவர் ராஜபுத் 
திரர்மீது ஜயம்பெற்றுத் திரும்பிய பின்னர் தாம் அவ 
ருடன் சண்டை செய்யத் தொடங்கினார் . யுத்தகளத்தி 
னின்றும் பஹதுர்ஷா தப்பி யோடவும் , ஹுமாயூன் 
அவரை ஊர் ஊராகத் துரத்திக் கொண்டு சென்றார் . அந் 
தச் சண்டையில் கூர்ஜரமும் , மாளவமும் ஹுமாயூன் வச 
மாயின் . ஹுமாயூன் அந்நாடுகளை யடக்கி யாள்வதற்கான 
வொழுங்குகளைச் செம்மையாக வமைத்துப் பஹதுர்ஷா 
அவற்றை மறுபடியும் கைக்கொள்ள வொட்டாமற் செய்ய 
வேண்டிய திருத்தமான ஏற்பாடுகளைச் செய்யாமல் மாள 
வத்தில் உண்டு , களித்து , ஆடிப்பாடி உல்லாசமாகக் காலங் 
பொழுது வியாபாரத்தின் பொருட்டு இந்தியாவிற்கு வந் 
திருந்த போர்ச்சுகீஸியருடைய உதவியைப் பெற்றுக் கூர் 
ஜரத்தைக் கைப்பற்றிக் கொண்டுவிட்டார் . 

இஃது இவ்வாறாக , வடக்கில் ஷர்ஷா பீஹாரிலன்றி , 
வங்காளத்திலும் தனது அதிகாரத்தைப் பலப்படுத்தி 
னான் . அதனால் ஹுமாயூன் கூர்ஜா மன்னனை விட்டுவிட்டு 
ஆப்கானியரை எதிர்த்துச் செல்லவேண்டியது அவசிய 
மாயிற்று . அவர் போன சமயத்தில் கூர்ஜரத்தையல்லாமல் 
மாளவமும் பஹதுர்ஷாவுக்குச் சொந்தமாயின . 

வங் 
காளத்தை நோக்கிச் சென்ற ஹுமாயூன் நேராகக் கலகம் 


க 


ஹுமாயூன் 


147 


நடக்குமிடத்திற்குச் சென்று அதை அடக்குவதில் முயல் 
வதை விட்டு, ஓராண்டளவும் ஆக்ராவிற்றங்கிக் கஞ்சா குடித் 
தும் , ஆடிப்பாடியும் காலத்தை வீணிற் கழித்தார். அதன் 
பின்னரும் அவர் அங்கிருந்து வந்து தாம் முதலில் 
மாளவத்தையும் , கூர்ஜரத்தையும் ஜயித்துக் கொண்டு 
விட்டு , அப்புறம் ஷர்ஷாவைத் தண்டிக்கப் போகலாம் என 
வெண்ணினார் . கடைசியில் , அவர் கி . பி . 1537 - ம் வருஷம் 
ஜூலை மாதத்தில் புறப்பட்டுச் சென்றுச் சுனார் கோட்டை 
யைப் பிடித்துக்கொண்டார் . அப்பொழுது ஷர்ஷா வங் 
காளத்தை ஜயிப்பதில் கண்ணாக விருந்து அதற்கான ஏற் 
பாடுகளைச் செய்து வந்தான் . அதன்றியும் , அவன் பீஹாரி 
லிருந்து வங்காளத்திற்கு வரும் வழியில் தனது மகனை 
யொரு பெருஞ் சேனையுடன் நிருத்தி ஹுமாயூனை 
வொட்டாமற் றடுத்து வருகையில் , தான் எளிதில் ஜயிக்க 
முடியாததான ரோடாஸ் என்னும் கோட்டையில் 

தன் 
னுடைய பெண் , பிள்ளைகளையும் , தான் கொள்ளையடித்த 
சாமான்களையும் , பீரங்கி முதலான யுத்தத்திற்கான உபகர 
ணங்களையும் பத்திரப்படுத்தி வந்தான் . இந்த வேலைகள் 
முடிந்ததும் தனையன் தந்தையுடன் சேர்ந்து கொண்டு விட் 
டான் . ஹுமாயூன் யாதொரு கஷ்டமுமின்றி வங்கா 
ளத்தை வந்தடைந்தார் . அங்கே ஆறுமாசகாலம் வழக்கம் 
போல் இன்பத்தில் மூழ்கி யிருந்தார் . அந்தச் சமயத்தில் 
அவருடைய சகோதரர்களான காமரானும் , ஹிண்டா 
லுங்கூட அவருக்கு விரோதமாகக் கிளம்பி டில்லி ராஜ் 
யத்தைக் கவர்ந்துகொள்ள முயன்றார்கள். ஆறு மாதங் 
களானதும் ஹுமாயூன் ஷர்ஷா பக்ஸாருக் கருகிற் றங்கி 
யிருந்த விடத்திற்கு வந்து தாம் அவரை வெல்லுவது முடி 
யாத காரியமென் றெண்ணிச் சமாதானத்திற்கான ஏற்பாடு 
களைச் செய்து வருகையில் ஷர்ஷாவினுடைய சேனை டில்லிப் 
படையைத் திடீரென்றெதிர்த்துத் தோற்கடித்துவிட்டது . 
ஹுமாயூன் கங்காநதியை நீந்திக் கடந்து உயிர்தப்பி 
யோடிக் கி . பி . 1539 - ம் வருஷம் மே மாதத்தில் ஆக்ரா 
வுக்கு வந்து சேர்ந்தார் . அதன் பின்பு இருதிறத்தாரும் 


148 


இந்திய சரித்திரம் 


சண்டைக்கு வேண்டிய ஏற்பாடுகளை யமைத்துக்கொண்டு 
கி . பி . 1540 - ம் வருஷம் மே மாதத்தில் கன்னோசிக்கப்பால் 
ஒருவரை யொருவர் எதிர்த்துப் போர் செய்தார்கள் . 
ஹுமாயூன் தோல்வியடைந்து , நாட்டை விட்டு உயிர் 
பிழைக்க வோடினார் . 

அவர் மூன்று வருஷங்கள் வரையில் ராஜபுதனம் , 
ஸிந்து நாடுகளிலுள்ள பாலைவனங்களிற் சுற்றித் திரிந்து , 
சொல்லரிய துன்பங்களையெல்லாம் அனுபவித்துக் காலங் 
கழித்தார் . அப்பொழுது தான் அவர் ஹமீடா பீகம் 
என்னும் ஸ்திரீயை விவாகஞ் செய்து கொண்டார் . அவர் 
அந்நாடுகளிலிருந்து பாரஸிகத்தை நாடிச் செல்லும் வழியில் 
கி . பி . 1542 - ம் வருஷம் அக்டோபர் மாதம் 15 - ம் தேதி 
யன்று அமரக்கோட்டையில் அவருக்கு அக்பர் பிறந்தார். 
அந்தப் பிள்ளையின் கீர்த்தி தகப்பன் வேண்டியவாறே 
கஸ்தூரியின் மணத்தையொத்து நாலாப் பக்கங்களிலும் 
பரவிற்று . பின்னர் ஹுமாயூன் பாரஸிக மன்னனுடைய 
உதவியைப் பெற்றுக் கி . பி . 1545 - ல் அஸ்காரியினிட 
மிருந்து காண் டஹாரையும் , கி.பி. 1547 - ல் காம்ரானிட 
மிருந்து காபூளையும் கைப்பற்றிக்கொண்டு அங்கே ஆட்சி 
செய்து வந்தார் . அவருடைய சகோதரர்கள் இறந்துவிட 
வும் , ஹுமாயூனுக்குக் கொஞ்சம் அமைதி உண்டாயிற்று . 

கி . பி . 1555 - ல் , ஷர்ஷாவின் சந்ததியார்களுக்குள் 
கலகங்கள் ஏற்பட்டு , ஒருவரோடொருவர் சண்டையிட்டு 
வந்த சமயம் பார்த்து ஹுமாயூன் ஒரு சேனையைத் 
திரட்டிக்கொண்டு வந்து ' ஸிகன்டர்ஷாவை ஸர்ஹிண்ட் 
என்னுமிடத்தில் தோற்கடித்து மறுபடியும் டில்லியில் அரச 
ரானார் . ஆனால் , ஆறு மாதங்களுக்கெல்லாம் அவர் தடுக்கி 
விழுந்து உயிர் துறந்தார் . ஆயுள் முழுவதும் இடறி விழுந் 
தும் , சமாளித்து எழுந்தும் உயிர் வாழ்ந்த அவர் இடறி 
விழுந்தே உயிர் நீத்ததும் ஒரு விந்தையே ! விந்தையினும் 
விந்தை அதிர்ஷ்ட ஹீன ரான அவரை ' அதிர்ஷ்டசாலி ' 
எனும் பொருள்படும் ஹுமாயூன் என்றழைத்தது ! 
ஹுமாயூன் நாட்டைவிட் டோடிப்போகவும் , ஷர்ஷா 


ஹுமாயூன் 


149 


ஹிந்துஸ்தானத்தின் பெரும் பாகத்தையும் ஜயித்து மிக்க 
விமரிசையாக ராஜ்யபாரம் நடத்திவந்தான் . அவன் சிறந்த 
புத்திமான் . ஷர்ஷா சண்டையிலன்றித் துரைத்தனத்தை 
நடத்துவதிலும் கைதேர்ந்தவன் . அவன் ஹிந்துக்களைப் 
பக்ஷமாய் நடத்தி நாட்டில் அமைதியை யுண்டுபண்ணினான் . 
அவன் குடிகளின் நன்மையை நாடிச் சட்ட திட்டங்களை 
யேற்படுத்தினான் . அவன் குற்றஞ் செய்தவர்களைக் கடுமை 
யாகத் தண்டித்ததனால் , ஜனங்கள் அவனுக்குப் பயந்து 
நடுங்கி உயிர் வாழ்ந்து வந்தார்கள் . அவனுடைய காலத் 
தில் திருடர்களாவது , கொள்ளைக்காரர்களாவது கிடையார் .. 
போட்டது பொன்னாகவிருந்தது . அவனுடைய காலத் 
திற்றான் முதன் முதல் தபால் வண்டிகள் ஏற்பட்டன . 

அவன் பிரயாணிகளின் சௌகரியத்திற்காகப் பாதை 
யோரங்களில் நிழல் தரும் மரங்களை வளர்ப்பித்தும் , கிணறு 
கள் வெட்டியும் , சாவடிகள் கட்டியும் உதவினான் . 

கி.பி. 1545 - ல் , அவன் பண்டில் கண்ட் மாகாணத்தி 
லுள்ள கலிஞ்சார் என்னும் கோட்டையை முற்றுகை 
செய்யும் பொழுது மருந்துக் கிடங்கு வெடித்துக் காயப் 
பட்டதனா லிறந்து போனான் . அவனுக்குப் பின் அவன் 
மகன் இஸ்லாம்ஷா வென்பவன் ஒன்பது வருஷகாலம் 
ஆட்சி பெற்றிருந்தான் . அவனுக்கு ஸலீம்ஷாவென்றும் 
பெயர் வழங்கி வந்தது . 

அவனிறக்கவும் , அவனுடைய மைத்துனனான அடில்ஷா 
வரசனானான் . அவன் ராஜ்ய காரியங்களை முற்றிலுந் தனது 
மந்திரியான ஹெமு என்பவனிடம் ஒப்புவித்திருந்தான் . 
அப்பொழுது ஷர்ஷாவின் வம்சத்தைச் சேர்ந்த இப்றா 
ஹீமும் , ஸிகன்டரும் டில்லி ஸிம்ஹாஸனத்தைப் பற்றித் 
தமக்குள் சண்டையிட்டு வந்தார்கள் கடைசியில் ஸிகன் 
டரே டில்லி , ஆக்ரா , பஞ்சாப் ஆகிய இவற்றைக் கைப்பற்றிக் 
கொண்டுவிட்டான் . அந்தச் சமயத்தில் தான் ஹுமாயூன் 
இந்தியாவின்மீது படையெடுத்து வந்து ஸிகன்டரை ஸர் 
ஹிண்ட் என்னுமிடத்திற் றோற்கடித்துவிட்டுத் தாம் 


150 


இந்திய சரித்திரம் 


பதினைந்து வருஷங்களுக்கு முன் னிழந்துவிட்ட ஸிம்ஹா 
ஸனத்தை மீண்டும் அடையப் பெற்றார் . ஆனால் , அவர் 
இப்பொழுது மிகச் சிறியதான ஒரு ராஜ்யத்திற்குத் தான் 
பேருக்குமட்டில் அரசராக விருந்தார் . அதையும் அவர் 
ஆறுமாதகாலந்தான் ஆண்டனரல்லவா ? 


29. அக்பர் மஹா சக்ரவர்த்தி 

கி . பி . 1556- கி . பி . 1605 
கி . பி . 1556 - ம் வருஷம் பிப்ரவரி மாதத்தில் ஹுமா 
யூனின் மூத்த குமாரரான அக்பர் மகுடம் சூட்டப்பெற்றார் . 
அப்பொழுது அவருக்கு வயது பதின்மூன்று . அதனால் ,, 
அவருடைய அத்தையின் புருஷரான பைராம்கான் என் 
பவர் ராஜ்ய காரியங்களைக் கவனித்து வந்தார் . அக்பர் 
ஸிம்ஹாஸனம் ஏறின பொழுது, அவருக்குப் பஞ்சாபும் , 
டில்லியும் தான் சொந்தமாயிருந்தன. வங்காளமும் , கங்கா 
நதி தீரமும் இன்னமும் ஆப்கானியர் வசத்திலேயே இருந்து 
வந்தன . மேல் ஹிந்துஸ்தானத்தில் , ராஜபுத்திரர்களிற் 
பலர் சுயாதீனம் பெற்று அநேகம் சிறிய ராஜ்யங்களை ஏற் 
படுத்திக்கொண்டு அவற்றை யாண்டுவந்தார்கள் . காபூல் , 
காண்டஹார் , காஷ்மீரம் , ஒரிஸ்ஸா ( காமரூபம் ) , ஸிந்து , 
கூர்ஜரம் முதலிய நாடுகளும் தனித்தனி ராஜ்யங்களாக 
விருந்தன . அதனால் , அக்பர் அந்தத் தனி ராஜ்யங்களை 
யெல்லாம் ஜயித்து அவற்றி னரசர்களைத் தம்முடைய வதி 
காரத்திற் குட்படுத்திக்கொண்டால் தான் கவலையற்று ராஜ்ய 
பாரம் நடத்தக்கூடும் . அவர் இந்தத் தொழிலில் சுமார் 
இருபது வருஷகாலம் முயன்று வந்து கடைசியில் ஒரு 
பெரிய ராஜ்யத்தை சம்பாதித்துக் கொண்டார் . 

ஹுமாயூன் இறந்தவுடனே , அடில்ஷா வென்னும் 
ஆப்கானிய வரசனுடைய மந்திரியான ' ஹெமு வென்பவன் 
ஒரு 

பெரிய சேனையைத் திரட்டிக்கொண்டு வந்து ஆக்ராவை 
யெளிதிற் கைப்பற்றிக் கொண்டுவிட்டுப் பின்பு டில்லியை 


அக்பர் மஹா சக்ரவர்த்தி 


151 


நோக்கி வந்தான் . அங்கே யவன் பைராம்கானால் நிய 
மிக்கப்பட்டிருந்த டார்டிபெக் என்பவனைத் தோற்கடித்துத் 
துரத்திவிட்டு விக்ரமாதித்யன் என்னும் பிருதுப் பெயருடன் 
தானே அரசனெனச் சொல்லிக்கொண்டு விளங்கினான் . 
அதே சமயத்தில் காபூலிலும் கலகங்கள் ஏற்பட்டன . 
என்றாலும் , பைராம்கான் மனந்தளரவில்லை . அவர் டில்லியை 
யிழந்ததற்காக டார்டிபெக்கைச் சிரச்சேதஞ் செய்துவிட்ட 
தன்றி மற்றைய சில ராணுவ உத்தியோகஸ்தர்களையுஞ் 
சிறையலடைப்பித்தார். அதைக் கண்ட சேனைகள் தங்க 
ளுடைய கடமைகளை நன்றாக வறிந்து கொள்ளலாயின . 

அதன் பின்பு அக்பரும் , பைராம்கானும் ஹெமுவை 
யெதிர்த்து வந்து கி.பி. 1556 - ம் வருஷம் நவம்பர் மாதத் 
தில் பானிப்பட்டில் அவனுடன் சண்டைசெய்து அவனை 
யடியோடு தோற்கடித்துவிட்டார்கள் , 

பைராம்கான் 
அவனைத் தமது வாளினாற் கொன்று கீழே வீழ்த்தினார் . 
உடனே டில்லியும் ஆக்ராவும் அக்பருக்குச் சொந்தமாயின . 
அப்பொழுது ஸிகன்டரும் பஞ்சாபை விட்டு வங்காளத்திற்கு 
ஓடிப்போய் விட்டதனால் , அக்பருக்கு இந்தியாவின் வட 
மேற்கிலிருந்த நாடுகள் முழுவதும் கிடைத்துவிட்டன 

கி.பி. 1560- ல் , அக்பர் தாமே நேரில் ராஜ்ய பரிபால 
னஞ் செய்ய வாரம்பித்தார் . அப்பொழுது பைராம்கான் 
அரசருடைய உத்தரவின்படியே மெக்காவுக்கு யாத்திரை 
செய்யப் புறப்பட்டார் . ஆனால் , அவர் வழியில் சில துன் 
மார்க்கருடைய துர்போதனையினால் கலகஞ்செய்து தோல்வி 
யடையவும் , அக்பர் அவரை மன்னித்து மெக்காவுக் கேகும் 
படி யனுப்பிவிட்டார் . வழியில் அவர் ஒரு சத்துருவின் 
வஞ்சனையினாற் கொலையுண்டு போனார் . அதற்குப் பின்பு 
அக்பரின் செவிலித் தாயான மஹம் அனகா வென்பவள் 
அரசருக்கொரு சிறந்த மந்திரியைப் போன்று அவரைத் தன 
திஷ்டப்படி நடந்துவரச் செய்தாள் . அவளுடைய உதவி 
யினால் உயர்ந்த பதவியை யடைந்த அவள் மகன் ஆதம்கான் 
என்பவன் தனது நிலைமையை மறந்து கருவங் கொண்டு 
அரசரின் பிரதான மந்திரியான ஷாம்ஸடீன் என்பவரைக் 


. 


152 


இந்திய சரித்திரம் 


/ 


கொன்றதனால் , அக்பருக்குக் கோபம் மூண்டு அவனைக் 
கொன்று அவனுடலைக் கோட்டைக்கு வெளியில் வீசி 
யெறிந்து விட்டார் . அவனுடைய தாயும் புத்திர சோகத் 
தினால் சீக்கிரத்திலேயே உயிர் துறந்தாள் . அக்பருக்கு 
அபக்யாதியை யுண்டு பண்ணின அவ்விருவரும் தொலைந்து 
விட்டதும் நன்மையே யாயிற்று . 

அக்பருக்குச் சண்டை யில்லாமல் தமது ராஜ்யத்தை 
யொன்று படுத்தி யாளவேண்டு மென்னும் விருப்பம் இருந் 
தது . ஆனால் , அந்த எண்ணம் எளிதில் நிறைவேறத் தக்க 
தன் றென்பதை யவர் கண்டு கொண்டார் . அக்பர் 
முதலில் மாளவத்தையும் , அதன் பின்பு பீஹாரையும் ஜயித் 
துக் கொண்டார் . அவர் மத்திய இந்தியாவிலுள்ள காண்ட 
வன என்னும் நாட்டின் மீது படையெடுத்துச் சென்ற 
பொழுது , அந்நாட்டரசியாரான துர்காவதி என்பவர் மிக்க 
ஆண்மையுடன் சண்டை செய்தார் . என்றாலும் , முடிவில் 
அக்பர் அந்நாட்டைத் தமது வசமாக்கிக் கொண்டார் . 
அபுல்பஜல் துர்காவதியாரின் அரசாட்சியையும் , பராக்கிரமத் 
தையும் மிகவும் புகழ்ந்து எழுதி யிருக்கிறார் . அவ்வாசியார் 
தாமே நேரில் துஷ்ட மிருகங்களை வேட்டையாடிக் கொன்றா 
ரென்றும் சொல்லப்பட் டிருக்கிறது. 

கி.பி. 1561 - ல் , அக்பர் ஜயபுரத் தாசரின் மகளைத் தாம் 
மணந்து கொண்டதன்றி , ஜோ திபுரத் தாசருடைய பேத்தி 
யைத் தமது மகன் ஸலிமுக்கு மணஞ் செய்வித்தார் . அத 
னால் , பல ராஜபுத்திர வரசர்கள் அக்பரைத் தமக்கு யஜமான 
ராக வொப்புக் கொண்டு அவருடன் சமாதானஞ் செய்து 
கொண்டுவிட்டார்கள் . மீவார் நாட்டரசர் மட்டில் அக் 
பரை மதிக்கவில்லை. ஆகையினால் , அக்பர் கி.பி. 1567 - ல் 
சித்தூரை முற்றுகை செய்து பிடித்துக் கொண்டார் .. 
ஆனால் , ஒப்பற்ற போர்வீரரான ரானாபிரதாபஸிங்க் மறு 
படியும் மறுபடியும் சண்டையிட்டுக் கடைசியில் உதயபுரம் 
என்னுமிடத்திற் றமது அதிகாரத்தை ஸ்தாபித்துச் 
சௌக்கியமாக இருந்து வந்தார் . கி.பி. 1572 - ல் அக்பர் 
கூர்ஜரத்தின் மீது படையெடுத்துச் சென்று அந் நாட்டை 


அக்பர் மகா சக்ரவர்த்தி 


153 


ப 


ஹகிம் 

அக்ப 


யும் வென்றார் . பிறகு அவர் வங்காளத்தில் கலகஞ் செய்து 
வந்த தாவுத்கானை ஜயித்து வங்காளத்தைத் தமது வச 
மாக்கிக் கொண்டார் . உதயபுரியில் தமத திகாரத்தை 
ஸ்தாபித்துக்கொண்டு ஆட்சி செய்து வந்த மீவார் நாட் 
டாசர் மறுபடியுங் கலகஞ் செய்யவும் , அவரை ஜயித்து 
வரும்படி அக்பர் தமது சேனைத்தலைவரான ராஜாமான்ஸிங்க் 
என்னும் ராஜபுத்திரரை அனுப்பினார் . கி.பி. 1576 - ம் வரு 
ஷம் , ஜூன் மாதத்தில் ஹல்டிகாட் என்னுமிடத்தில் மான் 
ஸிங்க் மீவாரரசரை 

மீவா ராசரை யடியோடு தோற்கடித்துவிட்டார் . 
மூன்று வருஷங்களுக்குப் பின்பு கி . பி . 1579 - ல் அக்பரின் 
சகோதரரான ஹகிம்மிர்ஜா வென்பவர் காபூலில் கலகஞ் 
சய்து பஞ்சாபின் மீது படையெடுத்து வந்து லாகூரை 
எதிர்த்தார் . ராஜாமான்ஸிங்க் தோல்வியை யடையவும் ,, 
அக்பர் தாமே நேரிற் சென்று அவரை வெற்றிகொண்டார் . 

பருடைய அதிகாரத்தை ஒப்புக்கொண்டதினால் , 
முகலாய சக்ரவர்த்தியவரையே காபூலுக்குப் பிரதிநிதியாக 
ஏற்படுத்தினார் . அவ்வாறே அவர் மாளவ நாட்டரசர் மும் 
முறை கலகஞ் செய்து தமக்கு விரோதமாகக் கிளம்பினாராயி 
னும் , அவரை மும்முறையும் மன்னித்துக் 
அவரையே 
ரயே மாளவ 

கவர்னராக நியமித்தார் . இவற்றி 
னின்றும் அக்பருடைய பெருந்தன்மை நன்றாக விளங்கு 
கின்ற தல்லவா ? கி.பி. 1586 - ல் , ஹகிம் இறந்து போன 
பொழுது , காபூல் நாடு முழுவதும் அக்பருக்கே சொந்தமாய் 
விட்டது . அவர் அதற்கு ராஜாமான்ஸிங்கைக் கவர்னராக 
நியமித்துத் தாமும் லாகூரைத் தமது ராஜ்யத்தின் தலை 
நகராக்கிக் கொண்டார் . அங்கே யவர் சுமார் பதினாங்கு 
வருஷகாலம் ராஜ்யபாரம் நடத்திவந்தார் . கி . பி . 1587 - ல் 
அக்பர் காஷ்மீரத்தைத் தமது ராஜ்யத்திற் சேர்த்துக் 
கொண்டார் . அப்புறம் மூன்று வருஷங்களுக்குள் கத்திய 
வார் , ஸிந்து நாடுகள் அக்பருக்குச் சொந்தமாயின . அதே 
காலத்தில் ஆப்கானிஸ்தானத்திலுள்ள காண்டஹாரும் 
அக்பருடைய வசமாயிற்று . இவ்வாறாக ஹிந்துஸ்தானம் 
முழுவதும் அக்பருடைய ராஜ்யத்திற் சேர்ந்துவிட்டது . 


கடைசியில் 


rahU 


100 


200 


300 


Mu.MPATIAN 
- A 
154 

இந்திய சரித்திரம் 
அக்பர் ராஜ்யம் 

கி.பி. 1600 

இங்கிலிஷ் மைலின் அளவுகோல் 
காண்டஹார் : 

காஸ்மீரம் 
முல்தான் ஸ்வரிரண்டு 
பாணிபட்ட 

மல்லி ' 
படீபூர்ஸிக்ரி 

பாட்டு 
உதயபுரம் அலஹாபாத் காசி 
மாள்வம் 

வங்காளம் 


' காபூர் 


TAMASHAYAMANA 


Iru 


லாகூர் 


PIRIP 


கனோஜ் 


ஸிந்து 


(பஹார் 


த்து 


ஆஜ்மீர் . சித்தார் 


மாங்கீர் 


கெளரி 


குஜ்ர 

ரத் 


உஜயளி 


លោ ល ៣ 


ஆயதாபாத 


fl 


தையு 

சூரத் 
பொய்பாய் 


PLAN/ 


அரபிக்கடல் 


ஆமது நகரம் 

கோலகோண்டா 
குல்பர்கா 

நேரு 
பிஜாபூர் தலக்கோடன் 
கோவ் 


ராய்ச்சூர் 


குடாக் 
கடல் 


வங்காளக் 


பிஜாபூர் 


கள்ளிக்கோட்டை 

கொச்சில் 


மதன் 


இலங்கை 


அக்பர் மகா சக்ரவர்த்தி 


155 


அரசர் 


பிறகு அவர் தக்ஷணத்தை ஜயிக்க வேண்டுமென் றெண்ணி 
னார் . 

கி . பி . 1595 - ல் ஆமதுநகரத்தை யாண்டுவந்த அரச 
ருக்கு விரோதமாக அவருடைய பிரபுக்கள் கிளம்பிக் கலகஞ் 
செய்யத் தலைப்பட்டார்கள் . அப்பொழுது பீஜபுரத்தரசர் 
ஆமதுநகாத்தரசருக்குத் தாம் துணை நின்ற தல்லாமல் , 
அக்பருடைய மகனான மூராட் என்பவரையும் சகாயத் 
திற்கு வேண்டினார் . அது தான் தக்க சமயம் என்று 
மூராட் ஆமதுநகரத்தின் 

படையெடுத்து 
வந்தார் . அந்தச் சமயத்தில் காண்டெஷ் 
முகலாய மன்னரின திகாரத்தை யொப்புக்கொண்டு அவர் 
பக்கஞ் சேர்ந்து கொண்டார் . மூராட் ஆமதுநகரத்துக்கு 
வந்தபொழுது அவரை வரவழைத்த பீஜபுரத்தரசர் தம் 
மூரை நோக்கிச் சென்று விட்டதனால் , சாண்ட் பிபி என் 
னும் ஸ்திரீ ரத்தினம் கோட்டையைக் காத்துச் சத்துருக் 
களை நுழைய வொட்டாமற் றடுத்தாள் . அக்பருடைய 
குமாரன் அவளுடன் சமாதானஞ் செய்து கொண்டு திரும்பி 
விட்டான் . 

அந்தச் சமாதானத்திற் சாண்ட் பிபி பீரார் 
நாட்டைக் கொடுத்து விடுவதாக ' வொப்புக்கொண்டாள் . 
ஆனால் , உடனே ஆமதுநகாத்திற் கலகம் உண்டானதனால் , 
அக்பர் தாமே நேரில் 

சண்டைக்குப் புறப்பட்டார் . 
சாண்ட் பிபி முன்போலவே வெகு தைரியமாகவும் , சாமர்த் 
தியமாகவும் கோட்டையைப் பாதுகாத்துப் பகைவர்கள் 
உள்ளே நுழைய வொட்டாமற் றடுத்து வந்தாள் . ஆனால் , 
அவளுடைய போர் வீரர்கள் சாண்ட் பிபி கோட்டையை 
மோசமாக அக்பருக்கு விட்டுவிட எண்ணியிருக்கிறாளென்று 
அவள் மீது துபிப்பிராயங்கொண்டு அவளுக்கு விரோத 
மாகக் கிளம்பி யவளைக் கொன்று விட்டார்கள் . அவளிறக்க 
வும் , ஆமதுநகரம் அக்பர் வசமாயிற்று . கொஞ்சமும் சுய 
நலம் பாராட்டாமல் , பொது நன்மையையே நாடி ஆமது 
நகரத்தின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டு உழைத்தும் , 
ஆண்வேடந் தரித்துச் சண்டையிட்டும் தனது ஒப்பற்ற 
பராக்கிரமத்தையும் , உயர்ந்த நற்குணத்தையும் யாவரு 


156 


இந்திய சரித்திரம் 


மறிய நிலைநிறுத்திய சாண்ட் பிபியின் சரித்திரம் நிகரற்றதே 
யாகும் . 

அக்பர் தக்ஷிணத்திலிருந்த பொழுது , அவருடைய 
மூத்த மைந்தரான ஸலிம் என்பவர் அவருக்கு விரோதமாய்க் 
கிளம்பித் தாமே அரசராக வேண்டுமென்று தீர்மானித்தார். 
அவர் அலஹாபாத்தி லிருந்த பொக்கிஷத்தைக் கைப்பற்றிக் 
கொண்டு தாமே அரசரென்றும் தெரிவித்தார் . அல்லாமலும் , 
அவர் அக்பருக்கு அத்யந்த நண்பரும் , ஆலோசனை யுரைப்ப 
வருமான அபுல்பஜல் - என்பவரைக் கொல்லும்படியும் ஏற் 
பாடுகள் செய்தார் . என்றாலும் , அக்பர் தம்மைந்தர் செய்த 
குற்றங்களை யெல்லாம் மன்னித்து , அவரிடம் முன் போலவே 
அன்பு பாராட்டி வந்தார் .. 

கி . பி . 1605 - ம் வருஷம் ஜனவரி மாதம் 17- ம் தேதி 
வியாழக்கிழமை யன்று காலையில் அக்பர் தேக வியோக 
மானார் . அவர் தாம் இறப்பதற்கு முன்னர்த் தமது பிரபுக் 
களை வரவழைத்து அவர்களுக்குப் புத்திமதிகளைச் சொல்லி 
யவர்களுக்குத் தாம் ஏதாவது அபராதஞ் செய்திருந்தால் 
அதனை 
மன்னிக்கும்படி வேண்டித் தமது கடவுளைத் தியா 
னித்துக் கொண்ட வண்ணம் உயிர் துறந்தார் . அப்பொழுது 
அவருக்கு வயது 63 . 

கி . பி . 1873 - ல் , இந்தியாவுக்கு ராஜப் பிரதிநிதியாக 
வந்த நார்த் ப்ருக் என்பவர் அக்பருடைய சமாதியின் பேரில் 
நேர்த்தியான ஒரு மண்டபம் கட்டுவித்தார் . ஆங்கிலேய 
ருக்கு அக்பரிடத்திலிருந்த மரியாதையை யுணர்த்துவதற் 
கென்றே அந்த மண்டபம் கட்டப்பட்டது . 


30. அக்பருடைய பாஜ்ய பரிபாலனம் 
அசோகருடைய காலத்திற்குப் பின்பு இந்தியாவை 
உலகம் புகழும் கீர்த்தி பொருந்த ஆட்சி செய்தவர் அக்பர் 
மஹா சக்ரவர்த்தியேயாவர் . என்றும் அழியாததான அவ 
ருடைய புகழுக்குக் காரணம் அவர் அநுஷ்டித்து வந்த 
கொள்கைகளும் , அவருடைய ஒப்பற்ற ரரஜ்ய பரிபாலன 


அக்பருடைய ராஜ்ய பரிபாலனம் 


157 


முறைகளுமேயாம் . இற்றைக்குச் சுமார் நானூறு வரு . 
ஷங்களுக்கு முன்னமேயே அக்பர் இப்பொழுதுள்ள 
துரைத்தன முறைகளின்பாற்பட்ட சில சிறந்த வமைப்புக் 
களை யுண்டுபண்ணி மிக்க விமரிசையாக ராஜ்யத்தை யாண்டு 
வந்தாரென்றால் , அதனினுஞ் சிறந்ததாகக் கொள்ளக் 
கூடியது வேறொன் றுண்டோ ? பிற்காலத்தில் , கல்வி கேள்வி 
களிலும் , நாகரிகத்திலும் மேம்பட்டு ராஜ தந்திரங்களில் 
நியபுணர்கள் என்று வழங்கப்பட்டு வருகின்ற ஆங்கிலேயர் 
கள் கூட அவருடைய பழக்க வொழுக்கங்களைச் சிறந்தன 
வெனக் கொண்டு அவற்றுள் சிலவற்றைத் தாம் முழுவதும் 
அநுஷ்டித்ததல்லாமல் , அவருடைய சில நல்வழிகளைப் பின் 
பற்றி நடக்க வியலாமற் றிகைக்கின்றார்க ளென்றால் , அக்ப 
ருடைய பெருமையைச் சொல்லவும் வேண்டுமோ ? அவர் 
தம்மைக் கடவுளினுடைய பிரதிநிதியென வெண்ணித் தாம் 
அதற்குத் தக நடந்து வந்தார் . அவர் சிறு பிராயம் முதற் 
கொண்டே ஜாதிமதங்களின் வேற்றுமைகளைப் பாராட் 
டாமற் றமது குடிகள் எல்லோரையும் ஒன்று சேர்த்து 
அவர்களனைவரையும் ஒருமனப் படுத்தி , சுய 
பாராட்டாமற் பொது நன்மைக்கான காரியங்களையே 
கவனிக்குமாறு அவர்களைப் பயிற்ற , அவர்கள் அமைதி 
யும் , சந்தோஷமும் , செல்வமும் உண்டாகப் பெற்று வாழும் 
படி தாம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணவேண்டு மென்னும் 
நோக்கமுடையவராக இருந்தார் . இந்த உயர்ந்த நோக்க 
மும் , அதை யொட்டின அநுஷ்டானமுமே அவருக்கு 
ஒப்பற்ற கீர்த்தியை உண்டாக்கின . அவருக்குப் பின் இது 
காறும் நாம் அவரைப்போன்ற மற்றொருவரைக் காணக் 
கூடவில்லை . அதுவும் அவருடைய சிறப்பை நமக்கு நன்றாக 
உணர்த்துகின்றது . அக்பர் தாம் ஹிந்துக்களுடைய கூட் 
டுறவைக் கொண்டு தான் தமது ராஜ்யத்தை நிலைநிறுத்த 
முடியுமென்பதை நன்குணர்ந்தவராய் , அவர்கள் செலுத்தி 
வந்த ஜஸியாவென்னும் தலை வரியைத் தீர்மானமாகத் 
தள்ளிவிட்டார் . தீர்த்த யாத்திரை செய்பவர்கள் செலுத்தி 
வந்த வரியும் அவ்வாறே தள்ளுண்டது . அக்பர் 

அக்பர் ராஜ 


158 


இந்திய சரித்திரம் 


புத்திரர்களையும் , இதர ஹிந்துக்களையும் சிநேகம் செய்து 
கொள்வதன் பொருட்டே , அவர்களுடைய பெண் 
களைத் தாம் விவாகம் செய்து கொண்டு , தமது பிள்ளை 
களுக்கும் அங்கனமே செய்வித்தார் . அந்தக் காரணத்தி 
னால் ராஜபுத்திரர்கள் அவருக்குச் சிறந்த உதவியானார்கள் . 
அல்லாமலும் , அவர் ஹிந்துக்களைப் பெரிய பெரிய உத்தி 
யோகங்களுக்கு நியமித்துக்கொண்டார். ராஜாமான்சிங்க் 
என்பவர் காபூலிலும் , வங்காளத்திலும் கவர்னராக இருந் 
ததையல்லாமல் , அவரும் ராஜாபகவன் தாஸ் என்பவரும் 
அக்பர் பொருட்டுத் தங்களுடைய இனத்தைச் சேர்ந்த 
உதயகிரி மன்னவனோடுஞ் சண்டை யிட்டிருக்கிறார்கள் . 
ராஜாபிர்பால் என்னும் பிராமணரை அக்பர் அதிக பிரியத் 
துடன் நடத்தி வந்தார் . இவைகள் காரணமாக ஹிந்துக் 
களுக்கும் , மகம்மதியர்களுக்கும் ஒற்றுமை அதிகமாயிற்று . 

அக்பர் ராஜா தோடர்மால் என்பவரைத் தமது ராஜ்ய 
த்தின் வரவு செலவுகளைக் கவனித்து , அவற்றின் சம்பந்த 

ஏற்பாடுகளைச் செய்யும் அதிகாரியாக்கினார் . அவர் 
நிலங்களை அளவிட்டும் அவற்றைப் பல வகுப்புக்களாகப் 
பிரித்தும் , வகுப்புகளுக்குத் தக்கபடி வரிகளை விதித்தும் , 
நில வரி சம்பந்தமான ஏற்பாடுகளை மிக்க விமரிசையாக 
அமைத்து வைத்தார் . காம்பு நிலங்களுக்கல்லாமல் , நல்ல 
நிலங்களுக்கும் அதிவிருஷ்டியினாலாவது , அநாவிருஷ்டியினா 
லாவது பயிர்கள் சேதமடைந்து விளைவு குறைவுபட்ட 
பொழுது வரிகள் மட்டுப்படுத்தப் பட்டன . குடிகளிட 
மிருந்து மூன்றிலொரு பங்கு வரி வசூலிக்கப்பட்டு வந்தது . 
பத்தொன்பது வருஷங்களி லிருந்துவந்த தானிய விலைகளின் 
சராசரியைக் கொண்டு குடிகள் செலுத்த வேண்டிய நில வரி 
யின் தொகை நிர்ணயிக்கப்பட்டது. என்றாலும் , அந்த 
விலையை ஒப்புக்கொள்ளாத வொருவன் பணத்திற்குப் பதி 
லாகத் தான் பயிரிட்ட தானியத்தையே கொடுத்துவிட 
லாம் . அல்லாமலும் , அவர் காலத்தில் ஏழைக் குடியானவர் 
களுக்குச் சர்க்காரிலிருந்து முன் பணம் கொடுத்துதவி அத 
னைக் கொஞ்சங் கொஞ்சமாக வசூல் செய்யும் ஏற்பாடுகளும் 


மான 


அக்பருடைய ராஜ்ய பரிபாலனம் 


159 


செய்யப்பட்டிருந்தன . வரி வசூல் செய்யும் உத்தியோகஸ் 
தர்கள் குடிகளை வருத்தாதபடி பல நிபந்தனைகள் உண்டாக் 
கப்பட்டன . ஒவ்வொருவருக்கும் சொந்தமான நிலம் எவ்வ 
ளவு என்பதையும் , அவரவர்கள் சர்க்காருக்குச் செலுத்த 
வேண்டிய பாக்கி எவ்வளவு என்பதையும் தெரிவிக்கக் கணக் 
குக்கள் இருந்தன . மத பேதமில்லாமல் வரிகள் விதிக்கப் 
பட்டன . ஆங்கிலேய துரைத்தனத்தார் இப்பொழுது 
அநுஷ்டித்து வரும் நில வரி வசூல் சம்பந்தமான ஏற்பாடு 
களில் அக்பருடைய ஏற்பாடுகளை யொட்டிச் செய்யப்பட் 
டவைதான் சிறந்தவைகள் என்பது பலருடைய அபிப்பிரா 
யம் . அப்பர் தம்முடைய பெரிய ராஜ்யத்தைப் பதினைந்து 
மாகாணங்களாகப் பிரித்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொ 
கவர்னரை ஏற்படுத்தினார் . அவர்கள் எவ்வாறு ராஜரீகம் 
நடத்தி வரவேண்டுமென்பதைக் குறித்துத் தெளிவான 
ஏற்பாடுகளைச் செய்து , அவற்றின்படி அவர்கள் நடந்து 
வரவேண்டும் என்றும் திட்டஞ் செய்திருந்தார் . இன்னும் , 
அவர் அந்த மாகாணங்களைப் பல ஜில்லாக்களாகப் பிரித்து 
அவைகளைக் கவனித்து வருமாறு அநேக உத்தியோகஸ்தர் 
களையும் நியமித்தார் . அவர்களுக்கு மன்ஸப் தார்கள் என்று 
பெயர் . அவர்கள் யுத்தகாலத்தில் அரசருக்குத் துணை 
வரவேண்டும் . 

அக்பருக்கு எழுதப்படிக்கத் தெரியாது . என்றாலும் , 
அவர் மிகச் சிறந்த கல்விமான் . அவர் அநேகம் ஆயிரம் 
புத்தகங்களைச் சேகரித்து வைத்துக்கொண்டு அவற்றைப் 
பிறர் படிக்கக் கேட்டுவந்தார் . அவருக்கு ஆச்சரியமான 
ஞாபகசக்தி யிருந்தது . அவருடைய புத்தகசாலையில் சுமார் 
24,000 புத்தகங்கள் இருந்தனவென்றும் , அவற்றை அவர் 
மிகப் பெரிய வித்வான்களைக் கொண்டு எழுதியும் , திறமாகச் 
சித்திரிப்பவர்களைக்கொண்டு அவற்றிற்கான உருவப்படங் 
களைச் சித்திரித்தும் வைத்தாரென்றும் , அவற்றின் பொருட்டு 
அவர் சுமார் 65 லக்ஷம் ரூபாய் வரையில் செலவிட்டாரென் 
றும் சொல்லப்பட்டிருக்கிறது . இராமாயண மஹாபாரதங் 
களை அவர் பாரஸிக பாஷையில் எழுதிவைத்திருக்கிறார் . 


160 


இந்திய சரித்திரம் 


அவருக்குச் சங்கீதத்திலும் , சித்திரம் எழுதுவதிலும் பிரியம் 
அதிகம் . 

அக்பருக்கு மத வைராக்கியம் கிடையாது . அவர் 
பிராமணர் , மகம்மதியர், கிறிஸ்தவர் , பாரஸிகர் , பௌத்தர் , 
ஸீக்கர் ஆகிய எல்லா மதத்தினர்களையும் தமது சபைக்கு 
வரவழைத்து , மதவாதம் செய்யும்படி விட்டுத் தாம் அவர்க 
ளுடைய வாதங்களைக் கேட்டுக் களிப்படைவார் . அவர் 
தாம் புதிதாக உண்டுபண்ணின ஸிக்ரி என்னும் நகரத்தில் 
மதப் பிரசங்கம் செய்வதற்கென்று ஓர் அழகிய மண்ட 
பத்தை அமைத்து வைத்தார் . 

அக்பருக்கு அபுல்பஜல் என்ற ஒரு சிறந்த நண்பர் 
இருந்தார் என்று முன்னமே சொல்லப்பட்டதல்லவா ? 
அவர் கல்வி கேள்விகளில் மிகுந்த கியாதி பெற்றவர் . அவர் 
அக்பருடைய ஜீவிய சரித்திரத்தையும் , அவருடைய ராஜ்ய 
பரிபாலன முறைகளையும் பற்றின ஆயினி அக்பர் என்னும் 
புத்தகத்தை எழுதியிருக்கிறார் . அது ராஜபாஷையான 
ஹிந்தியில் எழுதப்பட்டது . அவருடைய சேர்க்கையினாற் 
றான் அக்பருக்கு மத விஷயத்தில் மிகுந்த சாத்விக குணம் 
உண்டாயிற்று . அக்பர் எல்லா மதங்களிலும் உண்மை 
உண்டு என்பதைக் கண்டறிந்தார் . அதனால் , அவர் தமது 
குடிகள் அவரவர்களுடைய இஷ்டப்படித் தங்களுடைய 
மதங்களை அநுஷ்டிக்கலாம் என்று உத்தரவுபண்ணினார் . அவ 
ருடைய பட்ட மஹிஷிகளிலொருவர் அரண்மனையில் கோயி 
லான்றை யமைத்து அதில் விக்ரஹத்தை வைத்துப் பூஜை 
செய்து வந்தார் . ஒருவர் சூரியனையும் , அக்நியையும் 
தொழுதுவந்தார் . மற்றொருவர் கிறிஸ்துவை 
வந்தார் . இவ்வாறாக அவருடைய அந்தப்புரத்திலேயே 
நாலாவிதமான மதங்களும் அநுஷ்டிக்கப்பட்டன . பிற் 
காலத்தில் அக்பர் நெற்றியில் திலகம் அணிந்து மாட் 
டிறைச்சி யுண்பதை விட்டுவிட்டார் . 

அக்பர் , தம்முடைய காலத்தில் மிகச் சிறந்தனவான 
சில திருத்தங்களைச் செய்திருக்கிறார் . அவர் மிகவும் இளம் 
பிராயத்தில் கன்னிகைகளுக்கு விவாகம் செய்யக் கூடா 


வணங்கி 


அக்பருடைய ராஜ்ய பரிபாலனம் 161 
தென்றும் , சதிகள் தமது பதிகளுடன் சககமனம் செய்யக் 
கூடாதென்றும் ஏற்பாடுகள் செய்தார் . . ஆனாலும் , அந்த 
இரண்டு கொடிய வழக்கங்களும் அடியோடு நின்றுவிடாமற் 
போனாலு " ங் கொஞ்சங் கொஞ்சமாகக் குறைவுபட மாத் 
திரம் ஆரம்பித்தன . சககமனத்துக்கு ஸ்திரீயின் சம்மதம் 
இன்றியமையாததாக ஏற்பட்டது . 

அக்பர் பிற்காலத்தில் பற்பல மதங்களிலும் தாம் 
சிறந்தவைகள் என்று கண்ட சில கொள்கைகளைத் திரட்டி 
எல்லா மதத்தினர்களுக்கும் பொதுவான ஒரு மதத்தை 
ஏற்படுத்தி அதற்குத் ' தெய்வமதம் ' என்று பெயரிட்டு 
அதனை எல்லா ஜனங்களும் அநுஷ்டிக்க வேண்டுமென் 
விரும்பினார் . 

அக்பர் பாத்த மார்பும் , பருத்த தோள்களும் , நீண்ட 
கைகளும் , உயரமும் உடையவர் . 

அவருடைய கண்கள் 
விசாலமாயும் , நெற்றி அகலமாயும் இருக்கும். அவர் சிங் 
கத்தின் பலம் பொருந்தியவர் . நீந்துவதிலும் , குதிரையேறிச் 
சவாரி செய்வதிலும் , குதிரையின் மீதிருந்து பந்தாடுவதிலும் 
அவருக்குப் பிரியம் அதிகம் . அவர் இரவில் நெருப்புப் 

வைத்துக்கொண்டு ஆடுவார் . அவர் மிதமாக 
உண்டும் , உடுத்தும் வந்தார் . அவர் வாரத்தில் இருமுறை 
தான் மாமிசம் புசிப்பார் . அவருடைய குரல் கணீரென் 
றிருக்கும் . அவர் மிக்க மரியாதையும் , தயையும் உள்ளவர் . 
அவர் எப்பொழுதும் மிதமாகத் தான் பேசுவார் . முகலாய 
ராஜ்யத்தை உண்மையிற் கண்டு பிடித்தவர் அக்பரே 
யாவர் . அவர் மிகுந்த புத்தி நுட்பத்துடனும் , சாமர்த் 
தியத்துடனும் தமது உத்தியோகஸ்தர்களைத் தெரிந்தெடுத் 
தும் , அவர்கள் யாவரும் தம்மிடத்தில் விசுவாசமுள்ளவர் 
களாக நடந்துகொள்ளும்படிச் செய்தும் வந்தார் . அவ 
ருடைய காலத்தில் மேனாட்டிலும் , மற்றென்னாட்டிலும் மதத் 
தரிப்புள்ள வரசர்கள் இருந்திலர்கள் என்றால் , அதனின்றும் 
அக்பர் குணம் எவ்வளவு மேன்மையானது என்பதை நாம் 
அறிந்துகொள்ளலாகு மல்லவா ? அவருக்கு அசோகரை 
யன்றி வேறு எவரையும் சமமாகச் சொல்லமுடியாது . 

11 


பந்தை 


162 

இந்திய சரித்திரம் 
31. ஜிஹாங்கீர் 

கி . பி . 1605- கி . பி . 1627 
அக்பருக்குப் பின்பு அவருடைய அபிப்பிராயத்தின் 
படியே அவர் மைந்தர் ஸலிம் பட்டத்துக்கு வந்தார் . அப் 
பொழுது அவர் தமது பெயரை 'உலகத்தை வென்றவன் ' 
என்று பொருள் படும் . ஜிஹாங்கீர் ' என்று மாற்றி வைத் 
துக்கொண்டார் . அவர் பட்டத்துக்கு வந்த சில மாதங் 
களுக்குள் அவருடைய மூத்த மகனான , குஸ்ரூ என்பவன் 
தகப்பனுக்கு விரோதமாகக் கலகஞ் செய்து தான் அரசனாக 
வண்டும் என்று எண்ணினான் . ஆனால் , அவனும் அவ 
னுக்கு அநுசாணையானவர்களிற் பலரும் சிறை யானார்கள் . 
ஜிஹாங்கீர் தமது மகனைக் கண்களைக் குத்திச் சிறையிலிட்டும் 
அவனுக்கு அநுசரணையானவர்களைக் கழுவிலேற்றிக் கொன் 
றும் தண்டித்தார். சுமார் பதினாறு வருஷம் சிறையிலிருந்து 
கி . பி . 1622 - ல் குஸ்ரூ இறந்து போனான் . ஷாஜஹான் 
துண்டுதலினால் குஸ்ரூ கொலையுண்டு போனான் என் 
பண்ணவும் இடமுண்டு. 

ஜிஹாங்கீருக்கு அவருடைய தந்தைக்கிருந்தன போன்ற 
அறிவாவது , நல்லொழுக்கமாவது கிடையா. 

என்றாலும் , 
அவர் தமது தந்தையின் உயர்ந்த வழிகளைப் பின் பற்றின 
ராய்த் துரைத்தன வமைப்புக்களை மட்டில் மாற்றாமல் நடத்தி 
வந்தார் . அதனாற்றான் அவருடைய ராஜ்யம் அழிவுமல் நிலை 
நின்றது . அவருக்குத் தாம் தமது பாஜ்யத்தைப் பெருக்க 
வேண்டு மென்னும் எண்ணம் இருந்தது . அதன் பொருட்டு 
அவர் பன்முறைத் தமது சேனைகளை யுத்தத்திற்கு நடத்தி 
முயன்று வந்தாரெனினும் , அவருக்குக் காண்ட ஹார் மட் 
டில் தான் கிடைத்தது . அதையும் சில வருஷங்களுக் 
கெல்லாம் பாரஸிகர்கள் திரும்ப ஜயித்துக்கொண்டு விட்டார் 
கள் . ஆமதுநகரமும் மாலிக் ஆம்பர் என்பவனால் கைப்பற் 
றிக் கொள்ளப்பட்டது . கி.பி. 1614 - ல் குர்ரம் என்னும் 
பாஜகுமாரன் மீவார் நாட்டரசரான அமரஸிங்க் என்பவரை 
வென்று . அவர் முகலாய வர சருடைய அதிகாரத்திற் குட் 


ஜிஹாங்கீர் 


163 


- 


பைக் 


படும்படி செய்து விட்டான் . வங்காளத்தில் 

வங்காளத்தில் உண்டான 
கலகம் சீக்கிரத்திலேயே அடங்கி விட்டது . பஞ்சாபிலுள்ள 
காங்க்ராவென்னும் கோட்டை ஜயிக்கப்பட்டு ஜி ஹாங்கீரு 
குச் சொந்தமாய்விட்டது . 

கி . பி . 1616 - ல் பஞ்சாபில் மிகக் கொடிய கொள்ளை 
நோய் உண்டாய் , அது ஹிந்துஸ்தானத்தின் பெரும் 
பாகத்திற்கும் பாவிப் போயிற்று. அதனால் , ஜனங்கள் 
ஆயிரக் கணக்கில் மாண்டு போனார்கள். 

* ஜிஹாங்கீர் சிறுவராயிருக்கும் பொழுது நூர்ஜஹான் 
என்னும் ஒரு பாரஸிகப் பெண்ணின் மீது காதல் கொண்டு 
அவளை மணக்க விரும்பினார் . அக்பருக்கு அது சம்மதமில்லை 
யாதலால் , நூர்ஜஹான் ஷர்கான் என்னும் வங்காள நவாப் 

கலியாணம் செய்து கொண்டு அவருடன் சுகமாக 
வாழ்த்திருந்தாள் . என்றாலும் , ஜிஹாங்கிர் அவளைக் கொஞ்ச 
மும் மறந்து விடவில்லை . அவர் தாம் பட்டத்துக்கு வந்த 
தும் ஷர்கானைக் கொன் அகார்ஜஹானைச் சிறைப்படுத்தினார் . 
சில வருஷங்கள் கழித்து அவள் அவருக்கு மனைவியானாள் , 
என்று ஒரு கற்பனைக் கதை வழங்கி வருகின்றது . அதை 
நிஜமெனக் கொள்வதற்கு யாதொரு ஆதாரமும் இருப்ப 
தாகத் தெரியவில்லை . உண்மையில் ஷர்கான் சண்டை 
இறந்த பிறகு நூர்ஜஹானும் அவள் பெண்ணும் ஜிஹாங்கீ 
ருடைய அந்தப்புரத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் . நூர்ஜ 
ஹான் ஜிஹாங்கீரின் தாய்க்குத் தோழியாக இருந்து வந் 
தாள் . கி . பி . 1611 - ம் வருஷம் மார்ச்சு மாதத்தில் வழக்கம் 
போல் வசந்தகால விநோதச் சந்தை நடந்தேறின பொழுது , 
ஜிஹாங்கீர் நூர்ஜஹானைக் கண்டார் . அவர் அவளுடைய 
ஒப்பற்ற சௌந்தரியத்தைக் கண்டு அவள் மீது மோகங் 
கொண்டு அவளைத் தாம் மணந்து கொண்டார் . 

நூர்ஜ் ஹான் சாமர்த்தியமும் , ' நற்குணமும் வாய்ந்த 
வள் . அவளுக்கு அழகுக்குத் தகுந்த புத்தியும் இருந்தது. 
அவளை ஜிஹாங்கீர் விவாகம் செய்து கொண்டது முதல் 
நூர்ஜஹானே ராஜ்ய பரிபாலனம் செய்து வந்தாள் . நாண 


} 


னுடைய 


ஒரு சமயம் 


164 

இந்திய சரித்திரம் 
யங்களில் ஜிஹாங்கீருடைய உருவத்துடன் , நூர்ஜஹா 

உருவமும் செதுக்கப்பட்டது . 
அரசர் அவளுக்கு நாணயத்தை முத்திரையிட்டு வெளியிடும் 
அதிகாரத்தைக் கொடுத்தார் என்றும் , அப்பொழுது அவள் 
பன்னிரண்டு ராசிகளின் உருவங்களும் செதுக்கப்பட்ட நாண 
யங்களை ஏராளமாகச் செய்வித்தாள் என்றும் சொல்லப்பட் 
டிருக்கின்றன . ஜிஹாங்கீருக்கு உண்ண உணவும் , குடிக்க 
, மதுவும் இருந்தாற் போதும் . நூர்ஜஹான் நியாயம் நடத்து 
வதில் மிகவும் கெட்டிக்காரி . அவள் தன்னுடைய குடிகளை 
அன்புடன் பாதுகாத்துச் செங்கோல் செலுத்தி வந்தாள். 
பிரியாது சொல்லவருபவர்களின் சௌகரியத்திற்காக அவள் 
தனது அரண்மனை வாயிலில் மணி யொன்று கட்டுவித்தாள் . 
அதன் ஓசை காதிற் பட்டதும் , அவள் வெளியே வந்து 
வழக்குக்களை விசாரித்துத் தீர்ப்புச் சொல்லுவாள் . நூர்ஜ 
ஹான் தயாள குணமுடையவள் . அவள் திக்கற்ற பெண் 
களுக்குத் தனது கையினின்றும் பணத்தைச் செலவிட்டுக் 
கலியாணங்கள் செய்து வைத்தாள் . 

நூர்ஜஹான் தன்னுடைய அதிகாரத்தைப் பலப்படுத் 
துவதற்காகத் தனது உடன் பிறந்தவனான அஸப்கானின் 
மகளைக் குர்ரமுக்கும் தான் தன்னுடைய முதல் புருஷனான 
ஷர்கானுக்குப் பெற்ற பெண்ணை ஜிஹாங்கீரின் மற்றொரு 
மகனான ஷார்யார் என்பவனுக்குங் கலியாணம் செய்து 
கொடுத்தாள் . ஆனால் , சீக்கிரத்திலேயே அவளுக்கு ஷாஜஹா 
னிடம் வெறுப்புண்டாய் விட்டது . அப்பொழுது அவள் 
தனது மருமகனான ஷார்யாரை முன்னுக்குக் கொண்டு வர 
எண்ணங்கொண்டாள் . அதை யறிந்த ஷாஜஹான் கலகஞ் 
செய்யவும் , நூர்ஜஹான் மகபத்கான் என்னும் சேனைத் 
தலைவனை அனுப்பி ஷாஜஹானைத் தோற்கடித்தாள் . அதற் 
குப் பிறகு மகபத்கானும் ராணிக்கு விரோதமாய் ஷாஜஹா 
னுடன் சேர்ந்து கொண்டு , கி.பி. 1626- ல் ஜிஹாங்கீர் காபூ 
லுக்குப் போகும் வழியில் அவரைச் சிறைப்படுத்தினான் . 
ஆனால் நூர்ஜஹான் அரசரை உபாயத்தினால் மீட்டுக்கொண்டு 
விட்டாள் . மறுவருஷம் ஜிஹாங்கீர் மரண மடைந்தார் . 


ஜிஹாங்கீர் 


165 


நூர்ஜஹான் அவருக்குப் பின்பு பதினெட்டு வருஷகாலம் 
உயிரோடிருந்து கி . பி . 1645 - ல் , இறந்து போனாள் . அவள் 
இருந்த வரையில் ஷாஜஹான் அவளைச் செம்மையாக உப 
சரித்தும் அவளுக்குப் போதுமான பணத்தைக் கொடுத் 
துதவியும் வந்தார் . 

ஜிஹாங்கீருக்கு மதுபானத்திலும் , பந்தயச் சண்டை 
முதலான சிற்றின்பங்களிலும் பிரியம் அதிகம் . அவரிடம் 
தயை , நல்லறிவு , மரியாதை முதலிய நற்குணங்களும் 
அவற்றோடு இணங்கப் பெறாத தயவின்மை , சாபல்யம் , 
குரூரம் முதலிய தீயகுணங்களும் ஒருங்கே இருந்தன . 
அவர் சித்திரம் எழுதுவதிலும் , சிருஷ்டியின் வினோதங்களைக் 
கண்டு களிப்பதிலும் தமது காலத்தைச் செலவிட்டு வந்திருக் 
கிறார் . அவர் கற்றோரையும் ஒருவாறு ஆதரித்து வந்தார். 
அவரும் தாமே தமது சரித்திரத்தை எழுதி யிருக்கிறார் . 
அவருக்குச் சங்கீதத்திலும் , சிற்ப சாஸ்திரத்திலும் கூடத் 
தேர்ச்சி இருந்தது . அவர் தமது செல்வத்தைப் பொது 
நன்மையின் பொருட்டுச் செலவு செய்யாமல் , வீணி 
வழித்து வந்தார் . ஜிஹாங்கீர் காலத்தில் ஹாகின்ஸ் என் 
னும் ஆங்கிலேய கப்பற் றலைவர் அவரைக் காண வந்தார் . 
அக்பர் சக்ரவர்த்தியினுடைய கீர்த்தி ஐரோப்பிய நாடுகள் 
முழுவதிலும் பரவவும் , அவரைக் காண்பதற்கென்றே பலர் 
இந்நாட்டிற்கு வந்தார்கள் . மேனாட்டினர்கள் அவருடைய 
செங்கோலின் நேர்மையையும் , ஆட்சியின் பெருமையையும் , 
அவருடைய தரிப்பு , நல்லொழுக்கம் , நடுவு நிலைமை முத 
லான நற்குணங்களையும் , அவருடைய காலத்திலிருந்த கல்வி 
யின் அபிவிருத்தியையும் , நாகரிகத்தின் வளர்ச்சியையும் 
பற்றிப் பலர் சொல்லக் கேட்டு வியப்படைந்தார்கள் . அவை 
யாவும் உண்மையாக இருக்கக்கூடுமோ வென்று அவர்களிற் 
பலர் ஐயமுற்றார்கள் . சாமான்ய ஜனங்கள் கூட ஒருவரை 

சந்தித்தபொழுது அவரைப்பற்றிப் பேசத் 
தொடங்கினார்கள் . அல்லாமலும் , அவர்கள் அத்தகைய 
சிறப்பு வாய்ந்த மன்னனைத் தாங்கள் எளிதில் அணுகித் 
தங்களுடைய வியாபாரத்திற்கான சுதந்தரங்களை இலகுவிற் 


166 


இந்திய சரித்திரம் 


பெறலாம் என்றும் எண்ணினார்கள் . அதன் பொருட்டுத் 
தான் ஆங்கில மன்னரான ஜேம்ஸ் என்பவர் ஹாகின்ஸை 
அக்பரிடம் அனுப்பினார் . ஆனால் , ஹாகின்ஸ் வருவதற் 
குள் அக்பர் காலஞ் சென்று ஜிஹாங்கீர் அரசராய் 
விட்டார் . அரசர் முதலில் ஹாகின்ஸை செம்மையாக வர 
வேற்றாரானாலும் , பிறகு அவர் போர்ச்சுகீஸியருடைய 
தூண்டுதலினால் ஆங்கிலேயருக்கு வியாபார சுதந்தரங்களைக் 
காடுக்க இணங்கவில்லை . தங்களுடைய வர்த்தகத்திற்குப் 
போட்டியாக ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வந்து விட் 
டார்கள் என்னும் பொறாமையினாற்றான் போர்ச்சுகீஸியர் 
அவ்வாறு செய்தார்கள் . மூன்று வருஷங்கள் வரையில் 
இந் நாட்டிலிருந்து பின்னர் ஹாகின்ஸ் தம் மூருக்குச் 
சென்று விட்டார் . 

மறுபடி கி.பி. 1615 - ல் , ஆங்கிலேய மன்னரால் அனுப் 
பப்பட்ட ஸர் தாமஸ் ரோ என்னும் மற்றொரு ராயபாரி 
இந்தியாவுக்கு வந்தார் . அவரும் மூன்று வருஷ மளவும் 
இங்கே தங்கி யிருந்துஜிஹாங்கீரிட மிருந்து ஆங்கிலேய 
வியாபாரத்திற்கு வேண்டிய சில சுதந்தங்களைப் பெற்றார் . 
அவரும் , ஹாகின்ஸும், இன்னும் இந்நாட்டை நோக்கி 
வந்த பல மேனாட்டினரும் எழுதி வைத்த விவரங்களிலிருந் 
தும் நமக்கு முகலாய சகரவர்த்திகளைப் பற்றின பல விஷயங் 
கள் தெரிய வருகின்றன . அவர்கள் யாவரும் இந்நாட்டை 
யும் , அதன் குடிகளையும் , அரசையும் பற்றிப் புகழ்ந்து 
எழுதியிருக்கிறார்கள் . 


32. ஷாஜஹான் 

கி . பி . 1627 - கி . பி . 16:58 
ஜிஹாங்கீர் இறந்து போனபொழுது , ஷாஜஹான் 
தக்ஷிணத்திலும் , ஷார்யார் 

ஷார்யார் லாகூரிலும் இருந்தார்கள் .. 
ஷாஜஹானின் மாமனான அஸப்கான் தனது மருமகன் 
வரும் வரைவி . குஸ்ரூவின் மகனான புலாகி என்பவனைப் 
பெயருக்கு அசனெனச் சொல்லி ஷார்யார் வரவொட் 


ஷாஜஹான் 


167 


டாமற் றடுத்து வந்தான் . தந்தை இறந்த செய்தியை 
யறிந்த ஷாஜஹான் விரைந்து வந்து , ஷார்யாரையும் , பட் 
டத்துக்குப் போட்டியாக வரக் கூடிய மற்றைய தாயாதி 
களையும் கொன்றுவிட்டுக், கி . பி . 1628 - ம் வருஷம் , பிப்ரவரி 
மாதத்தில் ஸிம்ஹாஸனம் ஏறினார் . 

ஷாஜஹான் தாம் பட்டத்துக்கு வந்ததும் , தக்ஷி . 
ணத்தை ஜயிக்க வேண்டும் என்று எண்ணினார் . அவர் 
தக்ஷிணத்தில் கலகஞ் செய்து கிளம்பின கான் ஜஹான் 
லோடியைக் கொன்றார் ; பீஜப்பூர் அரசனை வென்று 
தமக்குக் கப்பங் கட்டும்படி செய்தார் ; ஆமதுநகரத்தை 
ஜயித்துத் தமது ராஜ்யத்திற் சேர்த்துக் கொண்டார் . அவர் 
பீஜப்பூதரையும் , கோலகோண்டா வையும் எதிர்த்துச் சண்டை 
செய்தார் . அவை அவருக்குக் கிட்டும் சமயத்தில் , தமது 
ராஜ்யத்தில் தம்முடைய பிள்ளைகளுக்குள்ளேயே ஏற்பட்ட 
கண்டையினால் , அவர் அவற்றை விட்டு விட்டு வரும்படி 
நேர்ந்தது . ஹிந்துகுஷ் மலைக்கு மேற்கிலுள்ள காண்ட 
ஹார் , பாக்ட்ரியா , படக்ஷான் என்னும் நாடுகளும் ஷாஜ 
ஹானுக்குச் சொந்தமாயின . ஆனால் கி . பி . 1648 - ல் , 
காண்டஹார் மட்டில் திரும்பவும் பாரஸிகர்களுடைய வச 
மாய்விட்டது. ஷாஜஹான் காலத்தில் கூர்ஜா நாட்டில் 
ஒரு கொடிய பஞ்சம் ஏற்பட்டது . அரசர் கஞ்சித் தொட்டி 
களை யமைத்தும் , வரிகளைத் தள்ளியும் உதவின போதிலும் , 
ஜனங்கள் ஆயிரக் கணக்கில் மாண்டு போனார்கள் . 

ஷாஜஹான் தம்முடைய தந்தையையும் , பாட்டனை 
யும் போலன்றி மகம்மதிய மதத்தில் கொஞ்சம் பற்றுள்ளவ 
ராக இருந்தார் . அவர் ஹிந்துக்களுடைய கோயில்களை 
இடித்ததாகவும் சிலர் எண்ணுகிறார்கள் . 

அவருடைய காலத்தில் ஹூக்ளியில் வர்த்தக சாலை 
யையும் கோட்டையையும் அமைத்துக் கொண்டு விபாரஞ் 
செய்து வந்த போர்ச்சுகீஸியர்கள் தங்களுடைய சுதந் 
தரங்களை மீறிக் கப்பற் கொள்ளை யடித்தும் , அடிமை 
வியாபாரஞ் செய்தும் , நாட்டின் அமைதியைக் கெடுக்கத் 


168 


இந்திய சரித்திரம் 


தலைப்பட்டதனால் , ஷாஜஹான் ஒரு சேனையை யனுப்பி 
அவர்களை த்வம்சம் செய்து விட்டார். 

ஷாஜஹான் எராளமான திரவியத்தைச் சம்பாதித்து 
அதனைக் கண்ணைக் கவரும் கட்டடங்களிற் செலவிட்டார். 
அவை உலகமெங்கும் இன்னமும் பிரசித்து பெற்று விளங்கு 
கின்றன . அவர் ஆக்ராவில் , யமூனா நதிதீரத்தில் தாஜ் 
மஹால் என்னும் ஒரு அற்புதமான கட்டடம் கட்டி வைத் 
திருக்கிறார் . அதற்குச் சமமான கட்டடம் உலகில் வேறெங் 
கும் கிடையாது . அதைப் போன்ற ஒரு கீட்டடத்தை 
இப்பொழுது அமெரிக்காவிலுள்ள பிலடெல்பியா வென் 
னும் நகரில் கட்ட ஆரம்பித் திருக்கிறார்கள் . தாஜ்மஹால் 
ஷாஜஹானின் மனைவியான . மும்தாஸ் மஹால் என்பவ 
ளுடைய சமாதி . உலகத்தில் அவளுடைய பெயர் என்றும் 
ஞாபகம் இருக்கும் பொருட்டு அவர் அதனை அவளுடைய 
வேண்டுகோளுக் கிணங்கி அமைத்து வைத்தார் . அதை 
யல்லாமல் , அவர் முத்து மசூதி என்னும் வேறொரு அழகிய 
கட்டடத்தையும் கட்டுவித்தார் . டில்லியிலுள்ள ஜம்மாம 

மசூதி 
என்னும் கட்டடமும் அவரால் தான் கட்டப்பட்டது . தாஜ் . 
மஹாலைக் கட்டுவதற்கு இருபத்திரண்டு வருஷமும் , முப்பது 
லக்ஷம் ரூபாயும் பிடித்தன . அவர் தாம் புதிதாய் உண்டு 
பண்ணின ஷாஜஹான்பாத் என்னும் நகரத்தின் பொருட் 
டும் , தமது மயிலாஸனத்தின் பொருட்டும் அளவற்ற பணத் 
தைச் செலவிட்டார் . அவருடைய மயிலாஸனம் மட்டில் 
கோடி ரூபாய் மதிப்புள்ளது . அவ்வளவு செல்வமும் இந் 
நாட்டிலேயே செல விடப்பட்டு வந்த காரணத்தினால் , நாட் 
டின் செலவம் குறைந்ததாகக் கொள்வதற்கிடமில்லை . அல் 
லாமலும் அவர் அமைத்துவைத்த கட்டடங்களினால் , ஆயி 
ரக்கணக்கான மண்வேலை மரவேலை செய்பவர்களும் , சிற்பி 
களும் சித்திரிப்பவர்களும் ஆதரிக்கப்பட்டுத் தங்கள் தங்கள் 
கைத்தொழில்களில் தேர்ச்சி யுண்டாகப் பெற்று முன்னேற் 
றத்தை யடையலானார்கள் . 

ஷாஜஹான் டில்லியில் புதிதாக ஒரு நகாத்தை 
அமைத்து அதற்கு ஷாஜஹான்பாத் என்று பெயரிட்டார் . 


ஷாஜஹான் 


169 


+ 


அக்காலத்தில் அதினினுஞ் சிறந்த பட்டணம் உலகத்தில் 
வேறெங்கு மிருந்ததில்லை என்பது அநேகருடைய அபிப்பி 
ராயம் . அந்த நகரத்தைச்சார்ந்து ஒரு கோட்டை இருந்தது . 
அதன் சுற்றளவு ஒன்றரை மைல் . கோட்டையின் மதில் 
60 

அடி உயரம் இருக்கும் . கோட்டைக்குள் அநேக அழகிய 
மண்டபங்களும் , மசூதிகளும் , ஸ்நான கட்டங்களும் , தோட் 
டங்களும் இருந்தன . அதனுள் முழுவதும் சலவைக் கற் 
களினால் கட்டப்பட்ட சுத்த ஜல வாய்க்கால் ஒன்று இருந் 
தது . 

மசூதி ஒரு கற்பாரையின் மீது கட்டப்பட்டு மூன்று 
சிகரங்களையும் , 130 அடி உயரமுள்ள இரண்டு கோபுரங் 
களையும் பொருந்தி யிருந்தது . அதன் உள்ளே கறுப்புச் 
சலவைக் கற்களும் , வெள்ளைச் சலவைக் கற்களும் பதிக்கப் 
பட்டிருந்தன . அதில் 899 பெயர்கள் ஏககாலத்தில் உட் 
கார்ந்து ஜபம் செய்யலாம் . 

அந்த நகாம் மூன்றாம்பிறைச் சந்திரனைப்போன்று 
வளைந்த வடிவமாய்க் கட்டப்பட்டிருந்தது . அது யமுனா 
நதியின் வடகரையிலிருந்தது . ஆற்தைக் கடக்க ஒரு பாலம் 
உண்டு . நகரவாயிலுக்கு வெளியில் அநேகம் பிரபுக்களும் , 
வியாபாரிகளும் அழகான வீடுகளை அமைத்துக்கொண்டு 
வசித்து வந்தார்கள் . கூரைக் குடிசை முதல் விசா 
மாளிகை வரையில் உள்ள பலவிதமான கட்டடங்களும் 
அங்கே காணப்பட்டன . பிரபுக்களுடைய மாளிகைகளில் 
நந்தவனங்களும் , நீரூற்றுக்களும் இருந்தன . சில பெரிய 
வீதிகள் 70 , 80 அடி அகலம் உள்ளன . வீதிகளிலிருந்து 
நான்கு பக்கங்களிலும் போகக்கூடிய இடங்களில் சித்திர 
வேலைக் காரர்களும் , தட்டார்களும் , பீரங்கி செய்பவர்களும் 
வசித்து வந்தார்கள் . வீடுகளின் சுவர்கள் படங்களினாலும் 
சித்திரங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன . ஷாஜஹா 
னுடைய சபா மண்டபம் பூலோக அமராவதி என்று சொல் 
லத் தக்கதான பெருமை வாய்ந்திருந்தது . 

ஷாஜஹான் முதலில் எவ்வளவு சந்தோஷமாய்த் தமது 
வாழ் நாட்களைக் கழித்து வந்தாரோ , அவ்வளவு துன்பத் 


170 


இந்திய சரித்திரம் 


தைத் தமது கடைசி காலத்தில் அநுபவித்தார் . அவருக்கு 
நான்கு பிள்ளைகள் இருந்தார்கள் . மூத்தவரான டேரா 
அக்பரைப் போன்று இதர மதத்தினர்களிடத்திலும் அன்பு 
பாராட்டி வந்தார் . இரண்டாவது பிள்ளையும் , அப்பொழுது 
வங்காள வைஸிராயுமாயிருந்த ஷூஜா தைரியமும் சாமர்த் 
தியமு முள்ளவர் ; ஆனால் மதுபானப் பிரியர் . மூன்றாவது 
பிள்ளையான ஒளரங்கஜீப் யுத்தவீரர் ; ஆனால் தந்திரமும் 
பேராசையும் மிகுந்தவர் ; ஏமாற்றுவதில் மிகுந்த சமர்த்தர் . 
கடைசிப் பிள்ளையான மூராட் என்பவர் பலஹீனர் ; சுகத்தி 
லும் , மதத்திலும் பற்று டையவர் . இவர்கள் அனைவரும் 
ராஜப் பிரதிநிதிகளாகவிருந்து ராஜ்ய பரிபாலன முறைகளில் 
தேர்ச்சியடைந் திருந்தார்கள் . ஔரங்கஜீப் பல சண்டை 
களை முன்னின்று நடத்தின தனால் யுத்தத்திலும் தேர்ச்சி 
பெற்றிருந்தார் . ஷாஜஹான் தேக அசௌக்கியத்தினால் 
படுக்கவும் , இவர்கள் ராஜ்யத்தைக் குறித்து ஒருவரோடுவர் 
சண்டையிடத் தலைப்பட்டார்கள் . டேரா சண்டை 

டையில் 
மடிந்துபோனார் . ஷூஜா உயிர் தப்பி யோடிப்போய்விட் 
டார் . ஒளரங்கஜீப் ஜயம்பெற்று ஷாஜஹானையும் மூராட்டை 
யும் சிறைப்படுத்தி பாஜரீகம் நடத்திவந்தார் . 

கொஞ்ச 
காலங் கழித்து அவர் மூாட்டைக் கொன்றுவிட்டார் . ஏ 
வருஷம் சிறையிலிருந்து கி . பி . 1666 - ல் ஷாஜஹானும் இறந் 
தார் . சிற்சில சமயங்களில் ஷாஜஹான் குரூரமான தண் 
டனைகளை விதித்துத் தமது குடிகளுக்குத் துன்பத்தை விளை 
வித்தபோதிலும் , அவர் தமது பிரஜைகளைத் தகப்பன் மக் 
களைக் காப்பதையொத்துப் பாதுகாத்து வந்தார் . 


ஏழு 


33. ஒளரங்கஜீப் 

கி . பி . 1658- கி . பி . 1707 
தந்தையைச் சிறையிலடைப்பித்தும் , சகோதரர்களைக் 
கொன்றும் ஸிம்ஹாஸனம் ஏறிய ஔரங்கஜீப் மிகுந்த பராக் 
கிரரமமுடையவர் . ராஜ காரியங்களிலும் , ராஜ்ய பரிபாலன 
முறைகளிலும் கைதேர்ந்தவர் ; நியாயம் நடத்துவதில் 


ஒளரங்கஜீப் 


171 


பக்ஷபாதம் இல்லாதவர் ; தாம் செய்ய வேண்டிய கடமை 
களை ஊக்கத்துடன் செய்யும் இயல்பினர் ; சிற்றின்பங்களை 
முற்றலும் வெறுத்தவர் : மது மாமிசங்களைக் கனவிலும் 
விரும்பாதவர் ; குடிகளின் நலத் தெயே நாடி. உழைத்தவர் ; 
தமது சுய நலத்தின் பொருட்டுப் பொக்கிஷத்திலிருந்து 
கொஞ்சமும் பணத்தைச் செலவு 
பணத்தைச் செலவு செய்யாமல் 

செய்யாமல் தாமே 
தொழில் செய்து பணம் சம்பாதித்துச் செலவு செய்து 
வந்தவர் ; கொலுவீற்றருக்கும் போதல்லாமல் மற்ற சமயங் 
களில் ஆபரணங்க? யும் , விலையுயர்ந்த ஆடைகளையும் அணிய 
மனமில்லா தவர் : கல்வி கேள்விகளிற் கைதேர்ந்தவர் ; அஞ் 
சாத நெஞ்சம் படைத்தவர் ; ராஜ தந்திரங்களில் வல்லவர் ; 
மதவைராக்கியமுள்ளவர் ; இவருக்கு மகம்மதிய வேத 
மாகிய கொரான் மனப்பாடம் . இவர் அதனை இருமுறை 
எழுதி அந்தப் பிரதிகளை மெக்காவுக்கும் மெடீனாவுக்கும் 
அனுப்பிவைத்தார் . 

இத்தனை நற்குணங்கள் பொருந்திய இவர் ' தான் 
திருடி பிறரை நம்பாள் ' என்றவாறு ஒருவரையும் நம்புவ 
தில்லை . இவர் மகம்மதிய மதம் தவிர மற்ற மதங்கள் யாவும் 
பொய்யென்று தீர்மானித்து ஹிந்துக்களையும் , பாரஸிகர் 
களையும் பலவிதமாக ஹிம்ஸிக்கத் தொடங்கினார் . அதன்றி 
யும் , இவர் தமது இனத்திற் சேராத மற்றைய மகம்மதியர் 
களைக் கூடத் துன்புறுத்தினார் . இவர் ஷாஜஹான் காலம் 
முதல் ராஜாங்க உத்தியோகங்களில் இருந்துவந்த மந்திரி 
கள் முதலான பல ஹிந்து உத்தியோகஸ்தர்களை வேலைகளி 
லிருந்து நீக்கிவிட்டார் ; ஹிந்துக்களின் கோயில்களை பிடித்து 
மசூதிகளைக் கட்டினார் ; காசி க்ஷேத்திரத்திலிருந்த விஷ்ணு 
வாலயத்தை பிடித்து அந்தவிடத்தில் ஒரு பெரிய மசூதியை 
யமைத்தார் . அவர் பள்ளிக்கூடங்களில் ஹிந்து மத 
போதனை செய்யக் கூடாதென்று நிபந்தனைகளை ஏற்படுத் 
தினார் ; சுமார் நூறு வருஷங்களாக எடுபட்டிருந்த ஜஸியா 
என்னும் வரியை மீண்டும் விதித்து ஹிந்துக்களைத் தமக்கு 
விரோதிகளாக்கிக் கொண்டார் . அவர் தாம் இவ்வாறு 
செய்தனவற்றையெல்லாம் தமது சிறந்த கடமையென்று 


172 


இந்திய சரித்திரம் 


படை 


எண்ணினார் . அதனால் , அவற்றினால் ஏற்படக்கூடிய தீங்கு 
களை யவர் கொஞ்சமாவது கருதவாவது , பாராட்டவாவது 
இல்லை . என்றால் , மத வைராக்கியத்தினாலவர் இழைத்த 
தீமைகளைக் குறித்து நாம் அவர் பொருட்டு மனவருத்தப் 
படவேண்டுமே யல்லாமல் அவரைப் பகைப்பது சரியல்ல . 

கி . பி . 1062 - ல் , மீர்ஜம்லா வென்னும் வங்காள கவர்னர் 
அஸ்ஸாம் நாட்டின் மீது படையெடுத்துச் சென்று தோல்வி 
யடைந்தார் . இவர் ஒளரங்கஜீப் தக்ஷிணத்தில் பிரதிநிதி 
யாக விருந்தபொழுது அவருடைய தளகர்த்தராக இருந் 
தவர் . இவர் இறந்துபோனதும் , ஒளரங்கஜீப் தமது மாமனா 
ரான ஷயிஸ்டகான் என்பவரை 

என்பவரை வங்காள கவர்னராக நிய 
மித்தார் . ஷயிஸ்டகான் அரக்கான் அரசர்மீது 
யெடுத்துச் சென்று சிட்டகாங்க் மாகாணத்தைச் சம்பாதித் 
தார் . இவ்விரண்டு படையெழுச்சிகளையன்றி ஔரங்கஜீப் 
பட்டத்துக்கு வந்தது முதல் சுமார் இருபது வருஷம் வரை 
யில் ஹிந்துஸ்தானத்தில் வேறெந்த சண்டை சச்சரவுகளா 
வது , கலகங்களாவது கிடையா . 

ஜோதிபுரத்தரசரான ராஜா ஜஸ்வந்த ஸிங்க் இறந்து 
விட்டபொழுது ஔரங்கஜீப் அவருடைய பிள்ளைகளைப் 
பிடித்து மகம்மதியராக்க முயன்றதனால் , இவருக்கும் ராஜ 
புத்திரர்களுக்கும் அழியாப் பகை உண்டாயிற்று. அதன்றி 
யும் , சாத்புரா மலைக்குத் தெற்கில் அரபிக்கடல் முதல் வரதா 
நதிவரையில் பரவியுள்ள கரடு முரடான ' மஹாராஷ்டிரம் ' 
என்னும் மலைப்பிரதேசத்தில் 

ஒருவகை ஹிந்துக்கள் 
தோன்றி ஔரங்கஜீபை எதிர்த்துச் சண்டையிட்டு அவ 
ருடைய சிறப்பை முழுவதும் 

முழுவதும் ஒழித்துவிட்டார்கள் .. 
கொஞ்சங் கொஞ்சமாக முன்னேற்றத்தை யடைந்துவந்த 
மஹாராஷ்டிரர்களின் தலைவரான சிவாஜி பீஜப்பூரரசனால் 
அனுப்பப்பட்ட சைநியத்தையும் , ஒளரங்கஜீப் அனுப்பிய 
சேனையையும் அடியோடு தோற்கடித்துவிட்டார் . பின்னர் 
சிவாஜி டில்லியில் சிறையி லடைப்பிக்கப் பட்டபொழுது 
தப்பிவந்து தமது அதிகாரத்தை நிலைநிறுத்தி மஹாராஷ் 
டிர மன்னவரென் மகுடம் சூட்டப் பெற்றார் . இவரைப் 


ஒளரங்கஜீப் 

173 
பற்றின விவரங்கள் பின்னாற் சொல்லப்படும் . முகலாய 
ராஜ்யத்திற் கேற்பட்ட சத்துருக்களில் இவர் முதன்மை 
யானவர் என்பது ஞாபகத்தில் வைக்கத் தகுந்தது . 

ஔரங்கஜீப் தாம் தக்ஷிணத்தில் பிரதிநிதியாக விருந்த 
பொழுதே பீஜப்பூர் , கோல்கொண்டா என்னும் மகம்மதிய 
ராஜ்யங்களை ஜயித்து டில்லி சாம்ராஜ்யத்திற் சேர்த்துக் 
கொண்டுவிட வேண்டுமென்று எண்ணியிருந்தாரல்லவா ? 
ஆனால் , அந்த எண்ணம் அப்பொழுது நிறைவேறவில்லை . 
கி . பி . 1086 - ல் , அவர் பீஜப்பூரின் மீது படையெடுத்துச் 
சென்று அதைத் தமது வசமாக்கிக் கொண்டார் . அரண் 
மனைகளும் மாட மாளிகைகளும் , கூட கோபுரங்களும் 
நிறைந்திருந்த அந்த அழகிய பட்டணம் பாழாகி நாய் நரி 
களுக்கும் ஆந்தை கோட்டான்களுக்குமே தக்க வாசஸ்தான 


மாயிற்று . 


பிறகு ஒளரங்கஜீப் கோலகொண்டாவை 

முற்றுகை 
செய்து தமது வசமாக்கிக்கொள்ள முயன்றார் . வெகு நாட் 
கள் உழைத்தும் அவருடைய தைரியமும் , விடாமுயற்சி 
யும் பயனற்றனவாயின. அவர் பின்னர்க் கோலகொண் 
டாவைத் தாம் தந்திரத்தினாற்றான் ஜயிக்கமுடியும் என்றறிந் 
தார் . அவர் கோலகொண்டா வீரர்கள் பலரை லஞ்சம் 
கொடுத்தும் ஆசைகாட்டியும் தமது வசமாக்கிக் கொண்டார் .. 
அப்துர்ரஸாக் என்னும் அமீர் ஒருவரே உண்மையாக நின்று 
கடைசிவரையில் 

சண்டையிட்டார் . சண்டையிற் காயப் 
பட்டு மூர்ச்சித்து வீழ்ந்துகிடந்த அவரது உடம்பில் எழு 
பது காயங்களுக்குமேல் இருந்தனவாம் . ஒளரங்கஜீப் அவ 
ருடைய உண்மையையும் , வீரத்தையும் மெச்சி அவருடைய 
காயங்களையாற்றிச் சிகிச்சை செய்யும்படி தமது வைத்தி 
யரை அனுப்பினார் . ரஸாக் வீழ்ந்துபோனதும் , கோல 
கொண்டா வரசர் சிறைப்படுத்தப்பட்டார் . அந்த நாடும் 
ஒளரங்கஜீப்புக்குச் சொந்தமாயிற்று . அதனுடன் அவருக் 
குச் சுமார் எழுகோடி ரூபாயும் கிடைத்தது . இவ்விரண்டு 
மகம்மதிய ராஜ்யங்களையும் ஜயித்துவிட்டதனால் , ஒளரங்க 
ஜீப் மஹாராஷ்டிரர்கள் யாதொரு தடையுமின்றி டில்லி 


tranu bilmezon 


Wimmune 


11 


ar 


Ritenito 


anas 


ANO 


30 


Rochenab 

R : R avi 

Lahors 
Sutlej 


KAMI 


MOT. 


Spoulardba, 

Fort St.David 
174 

இந்திய சரித்திரம் 
70 76 80 85 

90 
354 
Kabul 
Kandahar 

R.Bias 
30! 

Delhi 

JATS 
dhpur 
ujjain 

chandarnegar 

Serampur 
Diu 

GONDWANA 
20 

paman 
Bassein 
sa selle 

Bimlipatam 
Bomboy 
Chaul 

Vizagapatan 

Masulipatam 
Goa 
15 

BAY 

chondragiri Pulicat 
ARABIAN 

Madras 

Sadras 
SEA Calicu 

Pondichery 

BENGAL 
10 

Cochin POLY 

Mod42 

ARS 


Jumña Ganses 


Gur 


R.Gora 


Alta 
nobody 


Ajmerei 

Gw 


alio 


Chamb 


kalingar 


25 


PYR 


Salaya 


Jodh 


Narkas 


Chanadi 
: 


2 ) 


Som 


R.TARET 
Surat 


Calcutta 


20 


Aurangabo 


Ahmadnagara 


saterais 
BOSTON 


Gotondo 

Kinklera 


Haidar 


Kolhadur : 


Sina . 


Stordrer 

abhadra. 


15 


of 


Lehen 


Trangueban 


Necapatam 


110 


PORTUGUESE Possessions 


ENGLISH 


Feria 


5 FRENCH 


-5 


DUTCH 


DANISH 


70 


175 


80 


85 


90 


THE INDIAN PUBLISHING HOUSE , LTD 


ஒளரங்கஜீப் 


175 


யத்தை 


ராஜ்யத்தை எதிர்த்துச் சண்டை செய்வதற்கான சௌகரி 
யுண்டுபண்ணினார் . 

சிவாஜி 

இறந்துவிடவும் , 
ஒளரங்கஜீப் அவருடைய மகனைக்கொன்றும் , பெயரனைச் 
சிறைப்படுத்தியும் மஹாராஷ்டிரர்களோடு சண்டையிட்டுச் 
சில சமயங்களில் ஜயம் பெற்றும் வந்தாரானாலும் , அவருக்கு 
அவற்றால் யாதொரு பயனும் காணக் கிடைக்கவில்லை . 

ஔரங்கஜீப் வெகு காலம் தமது ராஜதானியைவிட்டு 
மஹாராஷ்டிரர்களுடனும் , தக்ஷிணத்திலும் சண்டையிட்டு 
வருகையில் வடக்கில் ராஜபுத்திரர்களும் , ஸீக்கர்களும் , 
ஜாட்ஸ் , என்னும் ஜாதியாரும் 

பிர 

ரபலமாகக கிளம்பிக் கலகஞ் 
செய்யத் தலைப்பட்டார்கள் . அவற்றை யடக்குவதற்கு 
ஒளரங்கஜீப் சக்தியற்றிருந்தார் . 

அவருடைய கடைசி 
காலத்தில் அவர் மேற் கொண்ட முயற்சிகள் யாவும் 
வீணாயின . அவர் எவரையும் நம்பாதவராய்த் தம்மை 
நேசிப்பார் எவருமின்றித் தமது 

பிள்ளைகளைத் தாமே 
சிறையிலடைத்தும் , பல தோல்விகளினால் மனம் நொந்தும் , 
தமது கொடுமைகளே தம்மைச் சுட்டு வருத்த கி . பி . 
1707 - ல் இறந்துபோனார் . அவர் பக்தி , வைராக்கியம் ,, 
நடுவு நிலைமை , தைரியம் , பொருமை, விடாமுயற்சி முதலிய 
பல நற்குணங்களுக்கும் உறைவிடமாக விருந்தும் , அவர் 
எண்ணிய எண்ணங்கள் யாவும் , செய்த முயற்சிகள் பலவும் 
பயனற்றனவாய் முடிந்தன . அவர் அடைந்தனவெல்லாம் 
தோல்வியே . ஆனாலும் அவைகள் யாவும் கம்பீரமான 
தோல்விகளேயாம் . இறக்கும் பொழுது அவருடைய மனம் 
எவ்வாறு மிகுந்த சஞ்சலத்தை யடைந்திருந்த தென்பதை 
நாம் அவர் தமது பிள்ளைகளுக்கு எழுதின 'கடிதங்களினின் 
றும் அறிந்து கொள்ளலாம் . அவை வ 

அவை வருமாறு : -- 
* நீயும் , உன் பெண்பிள்ளைகளும் சந்தோஷமாய் இருப் 
பீர்களாக ! வயது முதிர்ந்த கிழவனாய்விட்டேன் . 
எனது தேகம் மெலிந்தும் , என் அங்கங்கள் சோர்ந்தும் 
போயின. நான் பிறந்தபொழுது என்னைச் சுற்றிலுமிருந்த 
பெயர்கள், அநேகர். இப்பொழுதோ நான் தனித்துப் 
போகிறேன் . நான் எதற்காக இவ்வுலகில் ஜந்மமெடுத் 


நான் 


176 ' 


இந்திய சரித்திரம் 


தேனோ அறிகிலேன் . கடவுளை மறந்து நான் வாணாளை 
வீணாளாக்கினதையுன்னி மனவருத்த மடைகிறேன் . நான் 
தேசத்திற்காவது , அதன் குடிகளுக்காவது யாதொரு 
நன்மையையும் செய்தேனல்லேன் . நான் என் ஆயுளை 
வீணிற் போக்கினேன் . கடவுள் என் மனத்தினிலிருந்தும் , 
நான் அவரைக் கண்டிலேன் . எனக்கு இனி நற்கதி கிடை 
யாது .........நான் பிறக்கும்பொழுது ஒன்றையுங் கொண்டு 
வரவில்லை . ஆனால் இப்பொழுதோ நான் எனது பாபங் 
களைச் சுமந்து செல்லுகிறேன் . எனக்குக் கடவுள் என்ன 
தண்டனை விதிக்கப் போகிறாரோ யான் அறிகிலேன் . நான் 
கடவுளின் கருணையையே நம்பியிருக்கிறேன் . ஆயினும் 
எனக்கு என்னிடத்திலேயே நம்பிக்கை யில்லா தபொழுது 
பிறரை நம்புவது எங்ஙனம் ? வருவது வரட்டும் ; நான்புறப் 
பட்டு விட்டேன் . நான் போகிறேன் . நீங்கள் சுகமா 
யிருங்கள் . 

* என் உயிருக்கும் உயிரானவனே ! நான் இப்பொழுது 
தனிமையாகப் போகின்றேன் . நீ திக்கற்றவனாய் விட்டாயே 
யென்று என் மனம் வருந்துகின்றது . நான் இழைத்த 
ஒவ்வொரு தீங்கினாலும் செய்த ஒவ்வொரு பாபத்தினாலும், 
பிறருக்கு உண்டாக்கின ஒவ்வொரு வேதனையினாலும் 
அடைந்த பலனை என்னுடன் கொண்டு செல்லுகின்றேன் . 
என்ன ஆச்சரியம் ! நான் ஒன்றையும் கொண்டுவராதிருந் 
தும் தூக்கமுடியாத பளுவான பாவச் சுமையைச் சுமந்து 
கொண்டு போகின்றேனே ! நான் எப்பக்கந் திரும்பினாலும் 
அங்கே கடவுளை மட்டில் தான் பார்க்கிறேன் . நான் மகா 
பாபி . ஐயோ ! எனக்கு என்ன வதை யுண்டாகுமோ 
நான் அறியேன்.......உன்னையும் , உன் மக்களையும் கட்வுள் 
காப்பாற்றுவாராக ! என் மனம் மிக வருந்துகின்றது . மனம் 
நொந்துபட்ட உன் தாய் , உதயபுரியும் என்னுடன் இறந்து 
விடுவாள் . உனக்குச் சாந்தி யுண்டாகுக ' ' 


34. முகலாய ராஜ்யத்தின் அழிவு 
ஒளரங்கஜீபின் கடைசி காலத்திலேயே க்ஷணிக்கத் 
தொடங்கின முகலாய ராஜ்யம் அவருக்குப் பின் பட்டத் 
துக்கு வந்த அரசர்கள் காலத்தில் முற்றிலும் நாசமடைய 
லாயிற்று . 

ஒளரங்கஜ்புக்குப் பின் அவர் மைந்தர் பஹதுர்ஷா 
வென்பவர் பட்டத்துக்கு வந்தார் . அவருக்கு முதலாவது 
ஷாஹலம் என்றும் பெயருண்டு. அவர் கி . பி . 1707 - முதல் 
ஐந்து வருஷகாலம் ராஜ்யபாரம் நடத்தினார் . அவருடைய 
காலத்தில் மஹாராஷ்டிரர்களும் , ராஜபுத்திரர்களும் , ஸீக்கர் 
களும் சுயாதீனத்தை யடைந்து கொஞ்சம் கொஞ்சமாகப் 
பலாட்டியர்களாய் விட்டார்கள் . ஔரங்கஜீப் இழைத்த 
தீமைகள் காரணமாக ஹிந்துக்கள் ஆங்காங்குக் கலகஞ் 
செய்யத் தலைப்பட்டார்கள் . பஹதுர்ஷா 1712 - ல் ஸுக்கர் 
களைத் தோற்கடித்துத் துறத்தினார் . ஆனால் , அவர் வேறெது 
வும் செய்யக்கூடவில்லை. அவருக்குப் பின் அவருடைய 
மைந்தர் ஜஹாண்டர்ஷா வென்பவர் பட்டத்துக்கு வந்தார் . 
ஆனால் , அவருடைய தம்பியின் மைந்தரான பருக்ஸியர் என்ப 
வர் அவரைக் கொன்றுவிட்டுக் கி . பி . 1713 -ல் , தாம் ஸிம்ஹா 
ஸனம் ஏறினார் . அவர் காலத்தில் ஸயித் ஹுஸ்ஸென் ஆலி 
ஸயித் அப்துல்லா என்னும் இரண்டு 

சகோதரர்கள் 
தோன்றித் தங்களுடைய தைரியத்தினாலும் , பராக்கிரமத்தி 
னாலும் எல்லா அதிகாரத்தையும் தாங்கள் கைப்பற்றிக் 
காண்டு பரூக்ஸியர் தங்களுக்கு அடங்கியிருக்கும்படி 
செய்து கொண்டார்கள் . கி . பி . 1719 - ல் அவரும் கொலை 
யுண்டுபோனார் . அப்பொழுது அவர்கள் பரூக்ஸியரின் 
சிற்றப்பன் பிள்ளைகள் இருவரை ஒருவர் பின்னொருவராக 
ஸிம்ஹாஸனத்திலேற்றினார்கள் . அவ்விருவரும் சில மாதங் 
கள் தான் உயிரோடிருந்தார்கள் . பிறகு அவர்கள் கொலை 
யுண்டு போனார்கள் . அவர்கள் கொலையுண்டு போகவும், 
கி.பி. 1719 - ல் மகம்மதுஷா பட்டத்துக்கு வந்தார் . அப் 
பொழுது குடிகள் ஸயித் ஹுஸ்ஸெனும் , அப்துல்லாவும் 

12 


178 


இந்திய சரித்திரம் 


இழைத்து வந்த தீங்குகளைச் சகிக்க முடியாதவர்களாய் 
நாலாப் பக்கங்களிலும் கலகஞ் செய்யத் தலைப்பட்டார்கள் . 
அதன்றியும் , தக்ஷிணத்தில் பிரதிநிதியாக 

விருந்த 
அசப்ஜா கி . பி . 1720 - ல் ஸயித் சகோதரர்கள் அனுப்பின 
இரண்டு சைந்யங்களையுந் தோற்கடித்துத் துரத்திவிட்டுத் 
தக்ஷிணத்தில் தாம் சுயாதீனம் பெற்று ஆட்சி செய்துவர 
லானார் . அவருடைய காலந் தொடங்கி இப்பொழுதும் அவ 
ருடைய சந்ததியார்கள் அவர் உண்டுபண்ணின ராஜ்யத் 
தைச் சுயாதீனமாகவே அரசு செலுத்தி வருகிறார்கள் . 

மகம்மதுஷா ஸயித் சகோதரர்களி லொருவனைக் 
கொன்றுவிட்டு மற்றவனைத் தோற்கடித்துத் துரத்திவிட் 
டார் . என்றாலும் , அவருடைய ராஜ்யத்தில் கலகங்கள் 
அடங்கிவிடவில்லை . மகம்மதுஷாவும் தமது அதிகாரத்தை 
நிராகரித்துவிட்டுச் சுயாதீனத்தைப் பெற்றுவிட்டவர்களை 
யடக்கியாளும் திறமையில்லாதவராயும் , தம்மை எதிர்த்து 
ன்ற மஹாராஷ்டிரர்களையும் , அசப்ஜாவையும் தோற்கடித்து 
வளரவொட்டாமற் செய்ய முடியாதவராயும் காலங்கழித்து 
வாலானார் . 


1 


பாபர்(I) 


பர்(1) 


காம்ரான் 


| ஹின்டால் 


ஹுமாயூன்(II) 

| 


அஸ்காரி 


அக்பர் 
( 
III 
) 

| 


an 


ஹகீம் 


மூராட் 


ஜிஹாங்கீர் 
( 
IV 
) 


ப மூராட் 


டானியல் 


தன்கு 


ஜஹான்டர் 


குஸ்ரூ 

| 


புலாகி 


பங்கஜீப் 


| பார்விஸ் s1ஜமான்(V) 

ஷார்யார் | 
||| 

| டாராஷஜாஒளரங்கஜீப்(IT) 

மூராட்மற்றவர்கள் பலதர்அல்லதுஷாஹலம்I(VII) 


முகலாய ராஜ்யத்தின் அழிவு 


| 


மகமமது 


| 

| ஜஹான்டர்ஷா(VIII)அஹீமஸ்ஷான்ரபியஸ்ஷான் | | 

அக்தர் ஆலப்கிர்(XIV)பநக்ஸியர்(IX)| 

ரபியத்தௌலா(XI)ரபியத்தரஜக்(X) வாஹலம்II(XV) 


gjáui 
II 
( 
XVI 
) 


பஹதுர்ஷா 
( 
XVII 
) 


மகம்மதுஷா(XII) 

| ஆமதுஷர்(XIII) 


179 


180 


இந்திய சரித்திரம் 


இவ்வாறான நிலைமையில் உள் நாட்டிலேயே இருந்து 
வந்த சண்டைகளும் கலகங்களும் போதாவென்று கி . பி . 
1738 - ல் , பாரஸிக தேசத்தரசனான நாதர்ஷா என்பவன் 
ஆப்கானிஸ்தானத்தை ஜயித்துக் காபூலைக் கைப்பற்றிக் 
கொண்டு இந்தியாவின் மீது படை யெடுத்து வந்தான் . 
பஞ்சாபில் அவனை எவரும் எதிர்த்துச் சண்டை செய்யாத 
தனால் , அவன் நேராக டில்லியை நோக்கி வந்தான் . டில் 
லிக்கு நூறு மைல் தூரத்திலுள்ள கார்னல் என்னு மிடத் 
தில் அவன் கி . பி . 1739 - ம் வருஷம் பிப்ரவரி மாதத்தில் 
மகம்மதுஷாவை அடியோடு தோற்கடித்து , ஸாதத்கான் 
என்னும் அயோத்தியின் பிரதிநிதியைச் சிறைப்படுத்தி 
அசப்ஜா விடம் டில்லிச் சக்ரவர்த்தித் தனக்குத் கீழ்ப்படிய 
வேண்டுமென்று சொல்லி யனுப்பி விட்டுத் தானும் டில் 
லிக்கு வந்து சேர்ந்தான் . அங்கே மகம்மதுஷா அவனுக்கு 
லஞ்சம் கொடுத்து அனுப்பிவிட எண்ணியிருக்கையில் திட்ட 
ரென்று நாதர்ஷா இறந்று விட்டானென்று ஒரு பொய் 
வதந்தி யுண்டாயிற்று . அதனைக் கேள்வியுற்ற .டில்லிப் 
படை வீரர்கள் சில பாரஸிகப் போர் வீரர்களைக் கொன் 
விட்டார்கள் . அதை யறிந்த நாதர்ஷா கோபாவேசங் 
கொண்டு டில்லியிலுள்ள ஜனங்களைக் கொல்லும்படி தனது 
போர் வீரர்களுக்குக் கட்டளையிட்டான் . நிரபராதிகளான 
லக்ஷக்கணக்கான ஏழை ஜனங்கள் அவர்களால் அநியாய 
மாகக் கொலையுண்டு போனார்கள் . பிறகு நாதர்ஷாவின் 
போர் வீரர்கள் வீடுகளிற் புகுந்து கொள்ளை யடித்தார்கள் . 
நாதர்ஷா டில்லியிலிருந்து கொள்ளை கொண்டு கவர்ந்து 
சென்ற பொருள் முப்பது கோடி ரூபாய்க்கும் அதிகம் 
இருக்கும் என்று மதிக்கப்பட்டது . ஷாஜஹான் செய்து 
வைத்த மயிலாஸன த்தைக்கூட நாதர்ஷா எடுத்துச் சென்று 
விட்டான் . இந்தக் கொள்ளைக்குப் பின்பு முகலாய ராஜ்யம் 
இன்னமும் க்ஷணிக்கலாயிற்று . சில வருஷங்கள் கழித்துக் 
'கி.பி. 1748 - ல், மகம்மதுஷாவும் இறந்து போனார் . அப் 
பொழுது அவர் மைந்தர் ஆமதுஷா அரசரானார் . 


முகலாய ராஜ்யத்தின் அழிவு 

181 
நாதர்ஷா இறந்த பிறகு ஆமதுஷா துரானி என்பவன் 
ஆப்கானி ஸ்தானத்துக்கு அரசனானான் . கி . பி . 1747 - ல் 
அவன் பஞ்சாபின்மீது படை யெடுத்து வந்து மூல்தான் , 
லாகூர் என்னும் பட்டணங்களைப் பிடித்துக் கொண்டான் . 
மறு வருஷத்தில் சக்ரவர்த்தி மகம்மதுஷாவின் மைந்தரான 
ஆமதுஷா என்பவர் அவனை ஸர்ஹிண்ட் என்னுமிடத்தில் 
தோற்கடித்துத் துறத்தினார் . இந்தச் சண்டையை இரண்டு 
ஆமதுஷாக்களின் சண்டை யென்றும் சொல்லுவதுண்டு. 
இந்தச் சண்டை நடந்த மறு மாதத்திற்றான் மகம்மதுஷா 
இறந்து விட, ஆமதுஷா அரசரானது . 

ஆமதுஷா துரானி மறுபடியும் கி . பி . 1756 - ல் முக 
லாய ராஜ்யத்தின்மீது படை யெடுத்து வந்தான் . அப் 
பொழுது ஜஹாண்டர்ஷாவின் மைந்தர் . இரண்டாவது 
ஆலம்கீர் என்பவர் டில்லிச் சக்ரவர்த்தியாக விருந்தார் . 
துரானி டில்லியில் வந்து நாதர்ஷாவைப் போலவே ஜனங் 
களை எதிர்த்துக் கொன்று ஊரைக் கொள்ளையிட்டு ஏராள 
மான திரவியத்துடன் தன்னூருக்குத் திரும்பினான் . 


தான் 

எதிர்பார்த்து வந்ததற்கு அதிகமாகவே 
பொருள் கிடைத்துவிட்ட பேராசையினால் , துரானி மறு 
படியும் மறுபடியும் இந்தியாவின் மீது படை யெடுத்து 
வரத் தொடங்கினான் . அவன் ஆறாவது முறை வந்த 
பொழுது , மஹாராஷ்டிரருடைய அதிகாரம் மிகுந்த உந்நத 
மான நிலைமையில் இருந்தது . அதனால் , அவர்களால் தங்க 
ளுக்கு இன்னு மதிகமான துன்பம் உண்டாகக் கூடுமென்று 
பயந்த மகம்மதியர்கள் துரானிக்குச் சகாயம் செய்யத் 
தலைப்பட்டார்கள் . அப்பொழுது துரானி மஹாராஷ்டிரர் 
களை எளிதிற்றோற்கடித்துத் துறத்திவிட்டான் . பிறகு 
அவன் டில்லியை நோக்கி வந்தான் . கி . பி . 1759 - ல் , டில்லிச் 
சக்ரவர்த்தியாயிருந்த ஆலம்கீரின் மந்திரியான 
உத்தீன் என்பவன் தனது எஜமானனைக் கொன்று வி 

டுத் 
தானே அதிகாரம் செலுத்தி வந்தான் . தகப்பன் கொலை 
யுண்டதைக் கேள்விப்பட்ட இரண்டாவது ஷாஹலம் 


- 


காஸி 


182 


இந்திய சரித்திரம் 


பயந்து வங்காளத்துக்கு ஓடிப்போனார் . டில்லிக் கருகில் 
துரானி வந்து விட்டதை யறிந்த காஸி உத்தீனும் 
உயிர் தப்பிப் பிழைக்க ஓடிப் போய்விட்டான் . அதனால் , 
துரானி வந்தபொழுது டில்லி ஸிம்ஹாஸனம் காலியாயிருந் 
தது . துரானி கி . பி . 1761- ல் பானிப்பட்டில் மஹா 
ராஷ்டிரர்களை எதிர்த்துச் சண்டை யிட்டு அவர்களை முற் 
றிலும் தோற்கடித்து விட்டுத் தான் கொள்ளை கொண்ட 
ஏராளமான திரவியத்துடன் , தான் ஜயித்த ராஜ்யத்தை 
ஆளுவதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் ஒன்றையும் செய்யாது , 
தன் ஊருக்குத் திரும்பிச் சென்று விட்டான் . அதனால் , 
இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் அதிகாரம் பெறலானார்கள் . 
முகலாய ராஜ்யத்தை முழுவதும் அழித்துத் தங்களுடைய 
அதிகாரத்தை நிலைநிறுத்தி மிக்க ' மேம்பாட்டை யடைந் 
திருந்த மஹாராஷ்டிரர்களை ஆப்கானிய வாசன் தோற் 
கடித்து ஜயம் பெற்றதன் பெரும் பயனை ஆங்கிலேயர்கள் 
அடைந்து அநுபவிக்காலானார்கள் . இதுவும் ஒரு பெரிய 
அதிர்ஷ்ட மே யல்லவா ? 

காஸி உத்தீன் கையினால் தந்தை கொலை யுண்டதைக் 
கேட்டு ஷா ஹலம் வங்காளத்துக்கு ஓடிப்போய் விட்டா 
ரல்லவா ? அவரே இப்பொழுது பேருக்குமட்டில் டில்லிச் 
சக்ரவர்த்தியானார் . அவர் பீஹாரை ஜயிக்க வேண்டுமென்று 
அநேக வருஷங்கள் முயன்றும் அவருடைய பிரயத்தனங் 
கள் வீணாயின . அவர் கி . பி . 1764 - ல் தமது அதிகாரத் 
தைப் பெருக்க வேண்டுமென்னும் ஆசையினால் அயோத்தி 
நவாப்பான , ஷஜாஉத் தௌலாவுடன் சேர்ந்து கொண் 
ஆங்கிலேயருடன் பக்ஸார் என்னுமிடத்தில் சண்டை 
செய்து தோல்வியை யடைந்தார் . உடனே அவர் ஆங்கி 
லேயர்களுடன் சமாதானஞ் செய்து கொண்டு உபகாரச் 
சம்பளம் பெற்று அலஹாபாத்தில் இருந்து வரலானார் . 
இவ்வாறாக அவர் ராஜ்யம் இல்லாத ராஜாவானார் . சில 
வருஷங்களுக் கப்பால் மாகா தஜி ஸிந்தியா என்னும் மஹா 
ராஷ்டிரத் தலைவர் ஷாஹலத்தைத் தாம் மறுபடியும் டில்லிச் 
சக்ரவர்த்தியாக்குவதாகச் சொல்லி அவரை அலஹாபாத்தி 


முகலாயர் காலத்தில் இந்தியாவின் நிலைமை 


18 ) 


லிருந்து டில்லிக்கு அழைத்து வந்து அவருடைய ராஜ் 
யத்தின் ஒரு சிறிய பாகத்தை யவருக்குச் சம்பாதித்துக் 
கொடுத்து அவருடைய பெயரைச் சொல்லிக்கொண்டு 
தாமே டில்லியில் ஆட்சி செய்து வந்தார் . அப்பொழுது 
ஒரு சமயம் ஸிந்தியா டில்லியை விட்டுப் பூனாவுக்குப்போக 
நேர்ந்த பொழுது , குலாம் காதர் என்னும் ரோஹில்லன் 
ஷாஹலத்தின் கண்களைக் குத்திக் குருடாக்கி விட்டான் . 
அதன் பின்னரும் அவர் பல துன்பங்களை அநுபவித்துக் 
கடைசியில் கி . பி . 1806 - ல் இறந்து போனார் . அவருக்குப் 
பின் 

அவருடைய பிள்ளை இரண்டாவது அக்பர் என்பவர் 
ராஜ்யம் எதுவுமின்றி டில்லிச் சக்ரவர்த்தி என்னும் பெயரை 
மட்டில் தாம் உரிமையாகப் பெற்றுக் கி . பி . 1837 வரையில் 
உயிர் வாழ்ந்திருந்தார் . அவர் இறந்ததும் , அவருடைய 
மைந்தர் பஹதுர்ஷா என்பவர் அப் பெய பாத் தாம் உரிமை 
யாகப் பூண்டனர் . இவர் கி . பி . 1857 - ம் வருஷத்தில் 
நடந்த சிப்பாய்க் கலகத்தில் ஆங்கிலேயருக்கு விரோதமாகக் 
கிளம்பும்படிச் சிப்பாய்களைத் தூண்டி முன்னின்று சண்டை 
செய்ததினால் , ரங்கூனுக்கு அனுப்பப்பட்டு அங்கேயே சில 
வருஷங்கள் இருந்து கி.பி. 1862 - ல் இறந்து போனார் . 
இவருடன் முகலாய சக்ரவர்த்திகளின் பெயரும் அழிந்து 
போயிற்று . 


. 


35. முகலாயர் காலத்தில் இந்தியாவின் நிலைமை 

முகலாய மன்னர்கள் காலத்தில் ' ராஜ்ய பரிபாலன 
சம்பந்தமான முறைகள் மொத்தத்தில் செவ்வனே அமைந் 
திருந்தன வென்றாலும் , அவற்றைக் கையாண்டுவந்த 
உத்தியோகஸ்தர்கள் எல்லாக் காலங்களிலும் சட்ட திட்டங் 
களைச் சரிவர அநுசரித்து அவற்றின்படி ஒழுங்குபட 
நடந்து வந்தார்க ளென்று எண்ணுவதற் கிடமில்லை . அவர் 
களிற் சிலர் தமதிஷ்டம் போல் நடந்தும் , பரிதானங்கள் 
பெற்றுக் குடிகளை வருத்தியும் வந்திருக்கிறார்கள் . என்றா 
லும் , அக்காலத்தில் மற்ற நாடுகளில் ராஜரீகம் இருந்த 


184 

இந்திய சரித்திரம் 
நிலைமையில் இந்நாட்டின் நிலை எவ்விதத்திலும் குறைவு 
பட்டிருக்கவில்லை . முக்கியமாக அக்காலத்தில் இந்நாட்டில் 
இருந்தாற்போன்ற மதத்தரிப்பு வேறெந்த நாட்டிலும் 
இருந்திலது . அதுவே முகலாயரின் பெருமைக்கொரு 
சிறந்த காரணமாம் . 

அன்றியும் துரைத்தன வமைப்பில் ஏற்பட்டிருந்த பல 
இலாகாக்களையும் , அவற்றின் நிர்வா ஹத்தின் பொருட்டு நிய 
மிக்கப்பட் டிருந்த உத்தியோகஸ்தர்களையும் அவர்கள் 
செய்துவந்த வேலைகளையும் உற்று நோக்கினால் , நாம் இப் 
பொழுது காண்பனவற்றைக் குறித்து ஆச்சரியப்படுவதற் 
குக் கொஞ்சமும் காரணம் இல்லை . 

நமது நாட்டில் இன்னமும் வியவசாயமே குடிகளின் 
முக்கிய ஜீவனோபாயமாக இருந்து வருகின்றது . அதன் 
பொருட்டு முகலாய வரசர்கள் செய்துவந்த பல ஒழுங்கு 
களினாலும் பயிர்த்தொழில் அபிவிருத்தியையே யடைந் 
திருந்தது . கைத்தொழில்களும் , வியாபாரமுங்கூட அவர் 
கள் காலத்தில் தழைத்தோங்கி யிருந்தன . இந்தியாவின் 
உற்பத்திப் பொருள்களும் , ஆடைகளும் ஐரோப்பிய 
ஆசியாகண்டங்களின் நாலாப்பக்கங்களிலும் கொண்டுபோய் 
விற்கப்பட்டன . அப்பொழுது பட்டாடைகளையும் , மிகவும் 
நேர்த்தியான பருத்தித் துணிகளையும் பெய்வதில் ஜனங் 
கள் மிகுந்த தேர்ச்சி பெற்றிருந்தார்கள் . காசிப்பட்டும் ,, 
டாக்கா மஸ்லினும் , ஜான் புரிக் கம்பளங்களும் பிரசித்தி 
பெற்றிருந்தன . இவற்றை யல்லாமல் ஆபரணங்கள் செய் 
வதிலும் , சித்திரம் எழுதுவதிலும் , சிற்ப வேலையிலும் , சரிகை 
வேலையிலும் கைதேர்ந்த தொழிலாளிகளும் இருந்து ' வந் 
தார்கள் . வியவசாயிகள் நெல் , கோதுமை , கரும்பு , பழங் 
கள் முதலானவைகளை ஏராளமாகப் பயிரிட்டு வந்தார்கள் . 

மாகாணங்களின் பரிபாலனத்தின் பொருட்டு நிய 
மிக்கப்பட்டிருந்த கவர்னர்களுடைய அதிகாரத்திற்குட் 
பட்டு , வரிவசூல் சம்பந்தமான வேலைகளைக் கவனிப்பதற் 
குத் திவான்களும் , யுத்தமுனையிற் சேனைகளை நடத்திச் 


0 


முகலாயர் காலத்தில் இந்தியாவின் நிலைமை 


185. 


சண்டை செய்வதற்குப் பவுஸ்தார்களும் பட்டணங்கள் 
தோறும் நியாயம் நடத்துவதற்குக் காஜிகளும் , ஊர்க் 
காவல் செய்வதற்குக் கொத்தவால்களும் நியமிக்கப்பட் 
டிருந்தார்கள் . கிராமங்களிலோ ஸ்தல சுய 

ஆட்சியின் 
பொருட்டு ஏற்படுத்தப்பட்டிருந்த கிராம பஞ்சாயத்துச் 
சபைகள் சகலவிதமான காரியங்களையும் நிறைவேற்றி வந் 
தன . இவற்றிற்கு முகலாய மன்னர்கள் காலத்தில் எவ்வித 
மான தீங்கும் உண்டாயிலது . 

முகலாயர்கள் காலத்தில் கல்வியும் விசேஷ . அபி 
விருத்தியை யடைந்தது . துளசிதாஸருடைய இராமா 
யணமும் , சிரீதாருடைய மஹாராஷ்டிர ராமாயண பாரதங் 
களும் , கேசவதாஸருடைய பக்த மாலையும் , தென்னிந்தி 
யச் சித்தர்கள் இயற்றிய பல நூல்களும் இக்காலத்தினவே 
யாம் . அல்லாமலும் , முகலாயர்கள் காலத்தில் வட இந் 
தியாவில் ஏற்பட்ட மிகப் பெரிய நகரங்கள் , பட்டணங்கள் , 
கோட்டைகள் , ஆகிய இவற்றினுடைய வனப்பையும் , 
மாட்சிமையையும் நோக்க அவர்கள் காலத்திய இந்தியா 
வின் பெருமை நன்றாக விளங்கும் . அப்பொழுது மேனாடு 
களிலிருந்து இந்தியாவுக்கு வந்திருந்த பலரும் இக் 
நாட்டைப் புகழ்ந்து எழுதியுள்ளார்கள் . அவர்களிலொருவ 
ரான பெர்னியர் என்பவர் 

' ' சாயம் போடப்பட்டனவும் , 
போடப்படாதனவும் மிகுந்த நாணயமுடையனவுமான 
பருத்தி யாடைகளையும் பட்டாடைகளையும் காண என 
வியப்பு உண்டாயிற்று , " என்று , எழுதியிருக்கிறார் . “ நகரங் 
களின் வனப்பும் , கம்பீரமான தோற்றமும் மிகவும் மனோ 
ரம்யாக விருந்ததனால் அவற்றைப் பார்க்கப் பார்க்க ஆசை 
அதிகரித்தது ,'' என்றும் எழுதி யிருக்கின்றார் . 

மொத்தத்தில் , முகலாய வரசர்கள் இந்நாட்டிற்கு 
அந்நியர்களே யானாலும் , அவர்கள் தங்கள் காலத்தில் இந் 
நாட்டின் பழைய வழக்கங்களையாவது சட்ட திட்டங்களை 
யாவது மாற்றிவிடவில்லை . ஹிந்துக்களுக்குப் பிறகு ஆப் 
கானியர்களும் , அவர்களுக்குப் பின்பு முகலாயர்களும் 
பெரும்பாலும் ஒரேவிதமாகவே நடந்து வந்ததனாற்றான் 


க்கு 


ஆன 


186 


இந்திய சரித்திரம் 


க 


குடிகள் விசேஷ மாறுபாடுகளை யடைந்துவிடாமல் தம் 
முடைய முன்னோர்களின் காலத்தி லிருந்ததைப்போன்று 
வந்துள்ளார்கள் . இதை யறியாமல் மகம்மதியருடைய 
ஆட்சியில் தீமையே விளைந்ததென் றெண்ணும் பேதைகளை 
என்னென்று சொல்லுவது ! 


ம்ஹாராஷ்டிர ராஜ்யம் 

36. சிவாஜி 
ஹிந்துக்களுடைய ராஜ்யங்களைக் கொஞ்சங் கொஞ்ச 
மாகக் கைப்பற்றிக்கொண்டு நாளடைவில் 

ஒரு 

பெரிய 
பாஜ்யத்தை ஸ்தாபித்த மகம்மதியர்களுடைய அதிகாரம் 
ஒளரங்கஜீபுக்குப் பின் அழிய வாரம்பித்து முற்றிலும் 
ஒழிந்துவிட்டதன் விவரங்கள் ஏற்கெனவே சொல்லப்பட் 
டுள்ளன வல்லவா ? முகலாய ராஜ்யம் அழிந்துவிடவும் , 
ஹிந்துக்களில் ஒரு வகுப்பினரான மஹாராஷ்டிரர்கள் மறு 
படி ஒரு ஹிந்து ராஜ்யத்தை ஏற்படுத்தினார்கள் . அது 
சுமார் இரு நூறு வருஷங்கள் வரையில் மிகுந்த உயர்நிலை 
பெற்றிருந்தது . அந்த மஹாராஷ்டிர ராஜ்யத்தின் பிறப்பு , 
வளர்ச்சி , சிதைவு ஆகிய இவற்றைப்பற்றின விவரம் சரித் 
திர வாராச்சிக்கு இன்றியமையாத தாகலின் அதை நாம் 
கவனிக்க வேண்டியது அவசியமாகும் . 

காரணம் 
பற்றியோ, இந்தியாவில் ஆங்கிலேய சாம்ராஜ்யம் ஏற்படுவ 
தற்கு முன்பு முகலாய ராஜ்யம்தான் இருந்ததென்றும் , 
பிந்திய ராஜ்யம் அழிந்ததினின்றும் முந்தியது உண்டாயிற் 
றென்றும் தவறாகக் கருதப்படுகின்றனவே யன்றி ஆங்கி 
லேயருக்கு முன் ஹிந்துக்களே இந்நாட்டில் முதன்மை 
பெற்று விளங்கினார்கள் என்பதும் , ஹிந்து ராஜ்யங்களை 
ஜயித்துத்தான் ஆங்கிலேயர்கள் தங்களுடைய அதி 
காரத்தை நிலைநிறுத்திக்கொண்டார்கள் என்பதும் எளி 
தில் மதிக்கப்படவில்லை. வங்களாத்தையும் , கிழக்குக் கட 


யாது 


மஹாராஷ்டிர ராஜ்யம் 


187 


லைச் சார்ந்த நாடுகளையும் அன்றி மற்றைய இந்திய நாடுகள் 
பலவும் மஹாராஷ்டிரருடைய அதிகாரத்திற் குட்பட் 
டிருந்தனவென்பதனால் , ஆங்கிலேயருக்கு முன் ஹிந்துக் 
கள் தான் ஆட்சி பெற்றிருந்தார்கள் என்னும் உண்மை 
எளிதில் வெளியாகுமல்லவா , 

மஹாராஷ்டிரர்கள் விந்திய , சாத்புரா மலைகளுக்குத் 
தெற்கில் , அராபிக்கடல் முதல் கோதாவரி யாற்றின் உபந்தி 
யான பேன்கங்காநதி வரையில் உள்ள நாட்டில் வசித்து 
வந்தார்கள் . அதற்கு மஹாராஷ்டிரம் என்று பெயர் . 
அதன் விஸ்தீரணம் சுமார் லக்ஷம் சதுர மைல் இருக்கும் . 
அது மிகவும் கரடு முரடான மலைப் பிரதேசம் ; எண்ணிறந்த 
குன்றுகளையும் , அவற்றின் மத்தியில் பல பள்ளத்தாக்குகளை 
யும் உடையது . குன்றுகளின் மேல் சத்துருக்கள் எளிதிற் 
றாக்க முடியாத பல கோட்டைகள் இருந்தன . மலைச் 
சாரல்களில் அடர்ந்த காடுகளும் , பள்ளத்தாக்குகளில் 
வயல்களும் நிறைந்திருந்தன. அந்தப் பிரதேசத்தின் 
சீதோஷ்ண நிலைமை அதிக உஷ்ணமாயாவது 

ச 

தளமாயா 
வது இல்லாமல் 

இல்லாமல் தேகாரோக்கியமுள்ள தாயும் , தேகத் 
திற்குப் பலந் தருவதாயுமிருந்தது . அங்கு வசித்து வந்த 
ஜனங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து வேலை செய்து தேக 
ரக்ஷணை செய்துகொள்ள வேண்டியிருந்ததனால் , தேக 
வலிமையும் , விடாமுயற்சியும் பொருந்திய பராக்கிரமசாலி 
களாக இருந்தார்கள் . அவர்கள் மிதமாக உண்டும் உடுத் 
தும் வந்தார்கள் . அவர்கள் குடியிருந்த விடம் மலைகளினா 
லும் , கானாறுகளினாலும் சூழப்பட் டிருந்ததன்றி அந்நியர் 
கள் ஓரிடத்திலிருந்து மற்றோரிடத்திற்குச் செல்லும் வழி 
களைக் கண்டறிந்து , செங்குத்தான அம்மலைகளைக் கடந்து 
செல்ல முடியாதாதலின் அவர்கள் சத்துருக்களினாலுண்டா 
கும் தீங்குகளின்றிச் சுகமாகவே வாழ்ந்து வந்தார்கள் .. 
அவர்களிற் சிலர் போர்வீரர்களாக அமர்ந்து ஜீவனம் 

வந்தார்களானாலும் , பெரும்பாலார் 
பயிர் செய்வதையே பெருந் தொழிலாகக் கொண்டிருந்தார் ' 


செய்து 


உழுது 


கள் . 


188 


இந்திய சரித்திரம் 


ஆப்கானியர்களும் , முகலாயர்களும் தென்னிந்தியா 
வின்மீது படையெடுத்து வந்து பல நாடுகளை வென்றும் 
ஜனங்களை மகம்மதியராகும்படி கட்டாயப்படுத்தியும் , அவர் 
களுடைய தேவாலயங்களை இடித்தும் இன்னும் இவை 
போன்ற பல தீங்குகளை இழைத்தும் வந்திருந்த காலத்தில் 
கூட மஹாராஷ்டிரர்கள் தங்களுடைய மதம் , பாஷை , 
கொள்கை , கட்டுப்பாடு முதலிய எவற்றையும் இழக்காமல் 
ஒன்றுபட்டே வாழ்ந்து வந்தார்கள் . அவர்கள் பகைவர்க 
ளோடு சண்டை செய்து தங்களுடைய மலைக் கோட்டை 
களுள் புகுந்து கொண்டார்களேயானால் , அவர்களைப் பின் 
தொடர்ந்து சென்று எதிர்த்து ஜயிப்பது அசாத்தியமான 
காரியமாகும் . ஆதலினால் , அவர்களிடம் பொருந்தியிருந்த 
ஒற்றுமைக்கான சில சிறந்த குணங்களை யன்றி அவர்க 
ளுடைய நாட்டின் இயற்கை யமைப்பும் அவர்களுடைய 
முன்னேற்றத்திற்கு ஒரு சிறந்த காரணமாயிற்று. 

ஹிந்துக்கள் தங்களுடைய சிறப்பை முற்றிலும் 
இழந்துவிட்ட பல நூற்றாண்டுகள் கழித்து மஹாராஷ்டிரர் 
கள் முன்னேற்றத்தை அடைந்தார்களென்றால் , அதை ஒரு 
தற்செய்யலான சம்பவமாகக் கொள்ளக் கூடுமோ ? 

கூடுமோ ? அது ஹிந் 
துக்கள் மறுபடியும் தங்களுடைய சுவாதீனத்தைப் பெற 
வேண்டுமென்று செய்த பெரும் பிரயத்தனத்தின் பயனே 
யாம் . அதன்றியும் , அம்முயற்சி சித்தி பெற்றதற்கு அப் 
பொழுது பாஷை , ஜாதி , மதம் , கல்வி முதலியவற்றில் 
ஒற்றுமையை யடைந்திருந்த அந்நாட்டு ஜனங்கள் தங்களுக் 
குப் பொதுவான ஒரு தனி ராஜ்ய வமைப்பை யுண்டுபண்ணி 
அவ்வொற்றுமையை விருத்தி செய்ய வேண்டும் என்று 
கிளர்ச்சி கொண்டிருந்ததே சிறந்த காரணமாகும் . ஆத 
லினால் , மஹாராஷ்டிரர்களின் முன்னேற்றத்திற்கு மஹா 
ராஷ்டிர மஹா ஜனங்களை விட்டு, அவர்களுக்கு அப்போதைக் 

ஏற்பட்ட தலைவர்களைமட்டிற் காரணமாகக் 
கொள்வது தவறு . மஹாராஷ்டிர ராஜ்ய பரிபாலனத்தில் , 
அதிகாரம் ஒருவருடைய கையிலில்லாது அதைப் பலரும் 
ஏகோபித்து ஒரு மனப்பட்டு நடத்தி வந்ததே அதற்கு 


கப்போது 


மஹாராஷ்டிர ராஜ்யம் 


189 


ஒரு தக்க சான்றாகும் . இவ்வாறு ஒற்றுமைக்கும் , அவ் 
வொற்றுமையினாலாகும் முன்னேற்றத்திற்கும் வேண்டிய 
பல சிறந்த குணங்களைப் பொருந்தியிருந்த மஹாராஷ்டிரர் 
களுக்குக் கொஞ்சங் கொஞ்சமாக மகம்மதிய அதிகாரத்தை 
யொழித்துத் தங்களுடைய அதிகாரத்தை ஸ்தாபிப்பதற்கு 
எவ்வாறு அநேக அநுகூலங்கள் அமைந்திருந்தன என்ப 
தைச் சற்று விசாரிப்போம் . 

தக்ஷிணத்திலிருந்த மகம்மதியர்களுக்கும் அவர்க 
ளுடைய இனத்தைச் சேர்ந்த வட மேற்குப் பிராந்தியங்களி 
லிருந்த மகம்மதியர்களுக்கும் சேய்மை காரணமாகக் கலப்பு 
அற்றுப் போனதனால் , முந்தியவர்கள் நாளடைவில் தங்க 
ளுடைய பலம் , ஊக்கம் , மகம்மதிய சம்பிரதாயம் முதலான 
வற்றை இழந்து விட்டார்கள் . மகம்மதியருடைய அதி 
காரத்திற்கூட ஹிந்துக்களே வரி வசூல் சம்பந்தமாகவும் , 
ராஜ்யத்தின் வரவு செலவுகளைக் கவனித்து ஒழுங்குபடுத்து 
வதற்காக 

பாகவும் நியமிக்கப்பட்டு வந்ததனால் , நாளடைவில் 
ஹிந்துக்கள் அதிகாரம் பெறலானார்கள் . நாளா வட்டத் 
தில் தென்னிந்தியாவில் உண்டான பீடார் , பேரார் , ஆமது 
நகரம் , பீஜப்பூர் , கோலகொண்டா என்னும் மகம்மதிய 
ராஜ்யங்களிற்கூட கிராம வரவு செலவு கணக்குக்கள் 
பாரஸிக அல்லது உருது பாஷைகளிலின்றித் தாய் பாஷை 
யில் வைக்கப்படலாயின . விஜயநகர ராஜ்யம் உயர்நிலை 
பெற்றிருந்தபொழுது சுமார் நூறு வருஷங்கள் வரையில் 
தக்ஷிணத்திலிருந்த மகம்மதிய ராஜ்யங்கள் அதன் அதி 
காரத்திற்குட்பட்டு அடங்கி நடந்து வந்தன . அவ்வாறு 
இல்லாதபொழுதும் அவை ஏற்றத் தாழ்வுகளின்றிச் சம 
மாகவே இருந்துள்ளன . இந்தியாவிலிருந்தது 
போலன்றித் தென்னிந்தியாவில் ஹிந்துக்கள் பெரும்பாலும் 
மகம்மதியர்களுக்குச் சமமாக மதிக்கப்பட்டும் , பற்பல 
உயர்ந்த உத்தியோகங்களுக்கும் நியமிக்கப்பட்டும் வந்த 
தல்லமால் , பிற்காலங்களில் துருக்கிய , பாரஸிக , முகலாயர் 
களை விட அதிகமான நம்பிக்கையும் , நன்னடக்கையும் 
உடையவர்கள் என்று மதிப்படையலானார்கள் . அல்லா 


190 


இந்திய சரித்திரம் 


மலும் , மகம்மதியர்களுக்கும் ஹிந்துக்களுக்கும் உண்டான 
விவாகக் கலப்பினாலும் , மகம்மதிய மதத்தைத் தழுவிக் 
கொண்ட ஹிந்துக்கள் உயர்ந்த பதவிகளைப் பெற்றபொழுது 
தங்களுடைய இனத்தினர்களை ஆதரித்து வந்ததனாலும் , 
அவர்களுக்குள் வித்தியாசங்கள் குறைந்து கொண்டே 
வந்தன. நாள் செல்லச் செல்ல மகம்மதியர்களுடைய அன் 
பையும் ஆதரவையும் சம்பாதித்துக்கொண்ட ஹிந்துக்கள் 
தாங்களே முதன்மை பெற்று விளங்கத் தொடங்கி 
விட்டார்கள் . அவர்களில் அநேக மஹாராஷ்டிரக் குடும்பங் 
கள் அதிகாரத்திலும் , செல்வாக்கிலும் பெருகிவிட்டன . 
அப்படிப்பட்ட குடும்பங்களில் ஒன்றான பான்ஸ்ல வம் 
சத்தில் ஷாஜி என்று ஒருவர் இருந்தார் . அவர் பீஜப்பூர் 
ஸுல்தானிடம் சேனைத் தலைவராக இருந்தார் . அவருடைய 
மனைவி ஜிஜிபாய் என்பவர் . கி.பி. 1627 - ல் , இவர்களுக்கு 
மகப்பேறு உண்டாயிற்று . அந்தக் குழந்தைதான் உலக 
மெங்கும் கீர்த்திக் கொடி நாட்டின சிவாஜி என்பவர் . 

ஷாஜி சிவாஜியைத் தமது ஜாகீரைப் பார்த்து வந்த 
தாதாஜிகண்டதேவர் என்பவருடைய பார்வையில் விட்டு 
வைத்திருந்தார் . அவரும் , ஜிஜிபாயும் பயிற்றுவித்ததின் 
பயனாகச் சிவாஜி ஊக்கம் , அறிவு , மதாபிமானம் , நல் 
லொழுக்கம் முதலான நற்குணங்களைப் பொருந்தி விளங்கி 
னார் . அவருக்கு இராமாயண 

மஹாபாரதக கதைகளைக் 
கேட்பதில் பிரியம் அதிகம் . சக்கதைகளைக் கேட்பதற் 
கென்று அவர் வெகு தூரம் நடந்து செல்லுவார் . உயர் 
பிறப்பின் பயனாகவே பெருமை வாய்ந்த அம் மகா 

காபுருஷர் , 
தாதாஜியின் சேர்க்கையின் பயனாக ஒப்புயர் வற்ற சிறந்த 
குணங்களை யடையப் பெற்றார் . அக்குருவையும் , நிகரற்ற 
தாயையுமன்றி அவருக்குத் துக்காராம் , ராமதாஸர் முதலான 
பெரியவர்களின் நட்பும் உண்டாயிற்று . அவர் துக்காராம் 
ஸ்வாமிகள் செய்துவந்த மதப் பிரசங்கங்களையும் நற்கதை 
களையும் பன்முறை கேட்டும் அவற்றிற் கிணங்க நடந்தும் 
வருவார் . அவர் சிறு வயது முதற்கொண்டே வில் , வேள் , 
வாள் முதலிய பலவித ஆயுதங்களிலும் பயின்று பெரிய 


மஹாராஷ்டிர ராஜ்யம் 


191 


யுத்த வீரரானார் . அவர் பெரியவரான பொழுது ராமதாஸ 
ரைத் தமக்குக் குருவாகக்கொண்டு அவரை வழிபட்டு 
அவர் ஆணையின்படி ராஜ்யத்தை மிகுந்த விமரிசையாக 
ஆட்சி செய்து வந்தார் . ஈசுவர பக்தியிலும் தேசாபிமானத் 
திலும் , மதவிசுவாசத்திலும் , நற்குண நற்செய்கைகளிலும் , 
நடுவு நிலைமையிலும் சிவாஜியை மிக்கார் எவருமில்லை என்று 
சொல்லுவது மிகையாகாது . 

உயர்வு தாழ்வு என்னும் வேற்றுமைகளின்றியும் , 
ஜாதி வித்தியாசங்களில்லாமலும் எல்லோரும் " பக்தியுடன் ' ' 
நீதிநெறி முறையில் நடந்தொழுகினால் முக்தி பெறலாம் என் 
னும் இராமாநுஜ மதத்தை அநுஷ்டித்து வந்த பல ஆச் 
சாரியர்களின் நற்போதனைகளுக் கிணங்க நடந்தொழுகின 
வர்கள் பலர்களுள்ளும் முதன்மையாகக் கொள்ளக்கூடிய 
சிவாஜி தாம் ஒரு பெரிய காரியத்தை முன்னின்று நிறை 
வேற்றுவதற்கென்று அவதரித்தவர் என 

எண்ணினார் . 
அதனால் , அவர் கொஞ்சமும் சுயநலம் பாராட்டாமல் , ம 

மஹா 
ராஷ்டிரரது முன்னேற்றத்தின் பொருட்டுத் தம்முடன் ஒத் 
துழைக்கக் கூடியவர்கள் யாவராயினுஞ் சரி அவர்களை 
எவ்வித பேதத்தையுங் கருதாமல் தம்முடன் சேர்த்துக் 
கொண்டும் , தமது எண்ணத்துக்கு முரணாக நடப்பவர்கள் 
தம்மினத்தினராயினும் அவர்களை ஓங்கவொட்டாமற் றடுத் 
தும் வந்தார் . எனினும் , சிவாஜியினுடைய முயற்சியினாலே 
தான் மஹாராஷ்டிரர்கள் முன்னேற்றத்தை யடையலானார் 
கள் என்று கொள்வது தவறு . எனெனில் , அவருக்கிருந்த 
கிளர்ச்சி அப்பொழுது மஹாராஷ்டிர ஜனங்கள் பலர்க்கும் 
பொதுவாக இருந்தது . 

நமது நாட்டில் பல தடவைகளிலும் , பல சந்தர்ப்பங் 
களிலும் , நமக்குள்ளேயே ஏற்படும் கலகங்களினாலும் , ஒற் 
றுமை யின்மையினாலும் , நாட்டுக்கு விபத்துக்கள் உண் 
டாயின 

என்பதை 
பதை நாம் செம்மையாகக் 

கண்டுள்ளோ 
மல்லவா ? சிவாஜி இவ்வுண்மையை நன்குணர்ந்தவராய்த் 
தம்மவர்கள் வேற்றுமையை நீத்து , ஒற்றுமையைக் கடைப் 


192 


இந்திய சரித்திரம் 


பிடித்து நடக்கவும் , யாவரும் பொது நலத்தை நாடி உழைக் 
கவும் , எல்லோரும் ஒரு கட்டுபாட்டிற் கடங்கிச் சண்டையி 
லாயினும் , ராஜ்ய பரிபாலனத்திலாயினும் ஒரு தலைவனது 
அதிகாரத்திற் குட்பட்டு நடந்தொழுகவும் தமது சாமர்த் 
தியத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் செய்து கொண்ட 
தன்றி அவர் மகம்மதியர்களைப் பேதத்தினால் வேறுபடுத்தி 
யும் தமக்குக் கீழ்ப்படுத்தியும் மஹாராஷ்டிரர்களுடைய 
அன்பையும் ஆதாவையும் , பூர்ணமான நம்பிக்கையையும் 
சம்பாதித்துக் கொண்டனர் . இவைகளை யன்றி , அவரிடம் 
ஓர் ஒப்பற்ற வசீகர சக்தியும் இருந்தது . அதனால் , அவரை 
வந்தடைந்தவர்கள் ஒரு பொழுதும் அவரை விட்டகன்றன 
ரில்லை . சாமான்யர்கள் கூட அவருடைய சேர்க்கையினால் 
உத்தமராய் விட்டார்கள் . 

மஹாதேவ கோவிந்த ரானடேயவர்கள் சிவாஜிக்கு 
மஹாராஷ்டிரருடைய முன்னேற்றத்தின் பொருட்டு உழைப் 
பதற்கான பலம் எங்கிருந்து உண்டாயிற் றென்பதைப் 
பின் வருமாறு விளக்குகிறார் . 

. தம்மை முற்றிலும் 
மறந்த நிரந்தரமான மத வைராக்கியத்தினாலும் , தாம் 
மேற்கொண்ட காரியத்தைப் பகவான் முன்னின்று நிறை 
வேற்றுவிப்பார் என்னும் நம்பிக்கை யினாலுண்டான 
தைரியத்தினாலும் , ஒப்பற்ற மனோசக்தியினால் ஏற் 
பட்ட மனிதர்களை ஒன்றுபடுத்தி அவர்களை வெற்றியை 
நாடி நடத்தக்கூடிய 

சக்தியினாலும் , 
காலத்திற்குத் தக்க இன்றி யமையாதனவான தேவைகள் 
என்ன வென்பதை நன்றாக அறிந்திருந்ததனாலும் , எவ்வித 
மான டையூறுகளினாலும் மனச் சோர்வை யடையாத 
திடசித்தத்தினாலும் , நிகரற்ற சமோயிசுதமான புத்தியினா 
லும் , அக்காலத்திற் காணக் கிடைக்காத தேசாபிமானத் 
தினாலும் , தயையோடு கூடின நடுவு நிலைமை பொருந்திய 
நியாயத்தினாலும் , சிவாஜி மஹாராஷ்டி.சர்களுடைய முன் 
னேற்றித்திற்கு வேண்டியதான அடிப்படையைப் போடு 
விக்கக்கூடிய பலம் அடையப் பெற்றார் . " 


வசீகா 


அக் 


மான 


. 


37. சிவாஜியின் ராஜ்ய ஸ்தாபனம் 
சிவாஜியைப் பயிற்றுவித்த தாதாஜிகண்டதேவர் , அவ 
ரைப்போன்ற அநேக சிறுவர்களையும் அவ்வாறே ராஜ்ய 
பரிபாலன முறைகளிலும் , யுத்தத்திற்கான வழிகளிலும் 
நன்றாகப் பயிற்றுவித்தார். இவர்கள் சிவாஜிக்கு உற்ற 
துணைவர்கள் ஆனார்கள் . இவர்களை யல்லாமல் , பல பெரிய 
மஹாராஷ்டிரக் குடும்பங்களிற் சேர்ந்த 

சேர்ந்த சிறுவர்களும் 
சிவாஜியைத் தங்களுக்குத் தலைவராகக்கொண்டு அவரைப் 
பின்பற்றி நடந்து வந்தார்கள் . சிவாஜியின் சிறப்பை 
யறிந்த பல சாதாரண ஜனங்கள் கூட அவரைச் சேர்ந்து 
கொண்டார்கள் . பீஜப்பூர் , கோலகொண்டா ராஜ்யங்களின் 
பட்டாளங்கள் தள்ளுண்டபொழுது, அவற்றிலிருந்து 
வந்த அநேக மகம்மதியப் போர் வீரர்கள்கூட சிவாஜியி 
னிடம் வந்து சேர்ந்தார்கள் . இவ்வாறாகச் சிவாஜி ஒரு 
பெரிய சேனைத் தலைவராய் விட்டார் . 

சிவாஜி தமது சேனையின் துணைவலியினால் அயல் 
நாடுகளோடு சண்டையிட்டுத் தமக்கென ஒரு ராஜ்யத் 
தைச் சம்பாதிக்க ஆரம்பித்தார் . அவருடைய இஷ்ட 
தேவதையான 

பவானியின் அநுக்கிரஹத்தினால் , அவ 
ருடைய எண்ணமும் ஈடேறி வந்தது . அவர் முதன் முதல் 
கி . பி . 1646 - ல் , டோர்னா என்னும் கோட்டையைக் கைப் 
பற்றிக் கொண்டு , அதன் பின்பு ரைகார் கோட்டையைப் 
பலப்படுத்தி அதனைத் தமக்குப் பிரதான இருப்பிடமாகச் 
செய்து கொண்டு நாளடைவில் அநேக கோட்டைகளை 
ஜயித்துக் கொண்டுவிட்டார் . அவற்றுள் பீஜப்பூர் , சுல்தா 
னுக்குச் சொந்தமானவை பல . அவை யாவும் சிவாஜிக்குச் 
சண்டை யில்லாமலே கிடைத்து விட்டன . சாகன் , சின் 
ஹகாட் , புரந்தர் முதலான கோட்டைகளைச் சிவாஜி 
பிடித்துக் கொண்ட பொழுது , பீஜப்பூர் சுல்தான் அவற் 
றைச் சிவாஜி தம்முடைய ஜாகீரின் பாதுகாப்பின் 
பொருட்டே பிடித்துக் கொண்டாரென வெண்ணினார் .. 
ஆனால் கி . பி . 1652 - ல் , கல்யாண் கோட்டை சிவாஜியின் 

13 


paristot 


Exristinal 


194 


இந்திய சரித்திரம் 


74 


78 


80 


82 


Narbati 


122 


Bioack 


Ripurna 
Ellora @ (veroles 

R.Gordurangabad 

sinyarh or Kondanch 

Waren 
, 
72 

76 
20 

Bassein 
Salspite o 
Bombay 

Bori 
Xintohur 

* Kurdlar 
Charic 

Baramati 
18 Partangara 

Indapun 
Svarndrys 
Danut 

Solapur 


ONandort 
ajpipla . 


1.PURA 


Surat 


R 


Tapti 


AUTUS 


quogo 


Burhanpur 


Gandavi 


Sacher 


Nagpur 


wardha 


Parheira 
OGLANA 
O Chandur 

OM 


Assai 


Nasim 


D'aman 


KITE 


20 


Pasalna , 


Doulalahad 
pemback 

a Aundha 
ösungain 
gering 
Pattah 
. 
Karhalal 


Mahore 


Kalyan 
Ahmadnagar 
. 

Junir 


"Manikgarh 


'Hin 


Punert 


pengira 
iraiyatha 


punci 


Sopo purindaug 


Durando 


10 

M. 


So 
Naldre 


God 


18 


Tattore 


Bandamechu ; 


Bidar 


Singnupur 
Sadashivgan 
panalia 


-Kalyans 
okolhapur 


Haidarabad 


Karnagiri 


% Bijapur 


vishalgary 


Payangarh 


Viziadrug 


Z 
Rajapur 
Sindidrus 

(Malwan ) 
( vinguria ) 


Kotha 


16 


Mudhel 
Ratnarprana 


" 


Raichus 


16 


Belgaum 
Hubli 


wari 


kopati 


GOA 


Panda 
! 


Bellan 


sullising 


O Sonda 


R.Pennas 


Ankola 


Karwar 


( N ) 


Bednor , 


A 


Gina 


Balapur 
Bangalore 


Kolar 

ma'nav249 . 


BAY 
F 
BENGAL 


Vellore 


Arni 


Mysore 


Uscots 


Ginji 


12 


Port Novo 


ARABIAN 

SEA 


ery 


olareon 


Trichinopoli 


10 


AN 
Shahji's Jaghirs 
antone Sivaji's Territories 

The Mahratta Country 


Tanjore 


in 
paran 


mother 


Madura 


74 76 

78 
THE INDIAN PUBLISHING HOUSE LTD . 


சிவாஜியின் ராஜ்ய ஸ்தாபனம் 


195 


வசமான பொழுது தான் பீஜப்பூர் சுல்தான் கண் விழித் 

கொண்டார் . அவர் ஷாஜியைச் சிறையிலிடவும் , 
சிவாஜி சும்பா விருக்க நேர்ந்தது . ஆனால் , சிவாஜி தாம் 
ஷாஜ் ஹானுடைய உத்தியோகத்தில் அமர்வதாகச் சொல்லி 
அவருடைய தயை யைச் சம்பாதித்துக் கொண்டதனால் , 
பீஜப்பூர் சுல்தான் பயந்து ஷாஜியைக் கி . பி . 1657 - ல், 
விடுதலை செய்து விட்டார் . 

ஷாஜி சிறை நீங்கினதும் , ஐந்து வருஷங்களாகச் சிவா 
ஜிக்கு உண்டாயிருந்த தளை யொழிந்து போயிற்று . அத 
னால் , அவர் தம்முடைய காரியத்தில் முன்போல் முயன்று 
வரலானார் . பீஜப்பூர் சுல்தானும் முகலாய சேனைத் தலைவர் 
களுடன் ஒருவாறு சமாதானஞ் செய்து கொண்டு சிவாஜி 
யைத் தண்டிப்பதற்கான ஏற்பாட்டில் முயன்று வந்தார் . 
கி . பி . 1659 - ல் , பீஜப்பூரரசர் சிவாஜியைத் தண்டித்து வரும் 
படி அப்ஸல்கான் என்பவரை யொரு பெருஞ் சேனையுடன் 
அனுப்பினார் . அப்ஸல்கான் சிவாஜியை உபாயத்தினால் 
சிறை பிடித்துச் செல்வதிலேயே கருத்தாக விருந்தார் . 
சிவாஜியும் தம்மால் அப்ஸல்கானுடைய பெருஞ்சேனையைச் 
சண்டையிட்டு ஜயிக்க முடியாதென்று நிச்சயித்துத் தாமும் 
அவரை உபாயமாகச் சிறைபிடித்துவிட எண்ணித் தாம் 
அவருடன் சமாதானம் செய்து கொள்வதாக அவருக்குச் 
சொல்லியனுப்பினார் . , அப்ஸல்கான் அதற்கிணங்கி வரவும், 
இருவரும் நேரில் சந்தித்துச் சமாதான உடன்படிக்கையைத் 
தீர்மானித்துக்கொள்ள ஏற்பாடு செய்து கொண்டார்கள் . 
அந்தப்படியே அவ்விருவரும் குறித்தவிடத்தில் சந்தித் 
தார்கள் . அப்பொழுது என்ன நடந்ததென்பதைப் பற்றி 
இன்னமும் அபிப்பிராய பேதங்கள் இருந்து வருகின் றன . 
தமது மிடற்றை யழுத்தி யிழுத்துக் கெட்டியாகப் பிடித்துக் 
கொண்டதனின்றும் 

அப்ஸல்கான் தம்மைக் கொல்ல 
எண்ணினார் என்பதை யுணர்ந்த சிவாஜி உடனே தம்மைக் 
காப்பாற்றிக் கொள்வதன் பொருட்டு அவர்மீது பாய்ந்து 
அவரைக் கொன்றுவிட்டார் என்பதைத் தான் பல சரித்தி 
ராதிபர்கள் உண்மையெனக் கருதுகிறார்கள் . அப்ஸல்கான் 


196 


இந்திய சரித்திரம் 


துளஜாபுரம் , பண்டராபுரம் என்னும் க்ஷேத்திரங்களிலுள்ள 
கோயில்களை பிடித்து விக்ர ஹங்களை யுடைத்ததனாலும் , 
தம்முடைய சகோதரனைக் கொன்றதனாலும் சிவாஜி பழி 
வாங்குவதற்காக அவரைக் கொன்றிருக்கவுங் கூடும் . அது 
எவ்வாறாயினும் , அக்காலத்திலும் பெரும்பாலும் இக்காலத் 
திலுங் கூடப் போர் முனையில் மன்னர்கள் ஆதிகாலத்தைப் 
போன்று தரும யுத்தமே செய்கிறார்கள் என்றெண்ணுவதற் 
கிடமில்லை . கோப்பிராம்மணர்களின் ரக்ஷணையில் ஈடுபட்டு 
ஊக்கத்துடனும் , உற்சாகத்துடனும் சண்டை செய்து வந்த 
சிவாஜியின் சேனை அப்ஸல் கொலையுண்டதை யறிந்து 
பீஜப்பூர் சேனையை யெதிர்த்து அதனை யடியோடு நாசஞ் 
செய்துவிட்டது . அதனால் , சிவாஜியின் கீர்த்தியும் நாடெங் 
கும் பரவலாயிற்று . பீஜப்பூர் சுல்தான் அதன் பின்னரும் 
தாம் சிவாஜியுடன் மும்முறை சண்டை செய்து மும்முறை 
யும் தோற்றுப் போனதனாலும் , சிவாஜியின் கப்பற் படை 
கள் கொங்கிணி நாட்டின் துறைமுகப் பட்டணங்களையெல் 
லாம் பிடித்துக்கொண்டு விட்டதனாலும் , கடைசியில் கி . பி . 
1662 - ல் சிவாஜியுடன் சமாதானஞ் செய்துகொண்டு அவ 
ருக்குக் கொங்கிணி நாட்டையும் கொடுத்துவிட்டார் . 
பீஜப்பூரரசருடன் ஏற்பட்ட சண்டைக்கு முன் சிவாஜியின் 
நாடு சாகன் கோட்டை முதல் நீராநதி வரையில் பரவியிருந் 
தது . அதனுள் சிவாஜயின் பழைய ஜாகீரும் புரந்தர் முதல் 
கலயாண் வரையிலுள்ள கோட்டைகளும் சேர்ந்திருந்தன . 
இப்பொழுதோ மேற்கில் கல்யாண் முதல் கோவா வரையி 
லான கொங்கிணி நாடு முழுவதும் , கிழக்கில் பீமாநதி முதல் 
வார்னாகதி வரையிலுமுள்ள நாடும் சிவாஜிக்குச் சொந்தமா 
யின . என்றால் , அவருடைய நாடு தெற்கு - வடக்கில் 160 
மைல் தூரமும் , கிழக்கு - மேற்கில் மேற்குத் தொடர்ச்சி 
மலைகளிலிருந்து 100 மைல் தூரமும் பரவி யிருந்தது . 

சிவாஜி இதுவரையில் தக்ஷிணத்திலிருந்த முகலாய 
சேனைகளுடன் எவ்விதமான சண்டையும் உண்டாகாதபடி 
மிகுந்த ஜாக்கிரதையாக இருந்து வந்தார் . ஔரங்கஜீபும் 
தாம் தக்ஷிணத்தில் பிரதிநிதியாக இருந்த வரையில் சிவாஜி 


. 


சிவாஜியின் ராஜ்ய ஸ்தாபனம் 

197 
யைக் கொங்கிணி நாட்டதிபதியாக ஒப்புக் கொண்டிருந் 
தார் . ஆனால் , அவர் தமது சகோதரர்களை யெல்லாம் 
வென்று ஸிம்ஹாஸனம் ஏறினதும் கி . பி . 1661 - ல் ஒரு 
சேனையை யனுப்பிக் கல்யாண் கோட்டையைப் பிடித்துக் 
கொள்ளவும் , மஹாராஷ்டிரர்களுக்கும் முகலாயர்களுக்கும் 
சண்டை மூண்டது. மறுவருஷத்தில் சிவாஜி பீஜப்பூரரச 
ருடன் சமாதானம் செய்துகொண்டு விட்டதனால் , ஒளரங்க ” 
புடன் சண்டை செய்யத் தயாரானார் அவர் கி . பி . 1663 - ல் 
ஷயிஸ்டகான் என்னும் முகலாய சேனைத் தலைவனைத் திடீ 
ரென்று தாக்கி யெதிர்த்துத் துரத்தவிட்டார். ஷயிஸ்ட 
கான் தனது கை விரல்களிலிரண்டை இழந்து உயிர் தப்பி 
யோடிப்போனான் . கி . பி . 1664-1665 - ம் வருஷங்களில் 
சிவாஜி தம்முடைய கப்பற் படைகளைக்கொண்டு சூரத் 
பட்டணத்தை எதிர்த்தும் , மெக்கா யாத்திரிகர்களைச் சிறைப் 
பிடித்தும் செல்வம் நிறைந்திருந்த ஒரு துறைமுகப் பட்ட 
ணத்தைப் பிடித்துக் கொண்டும் தமது அதிகாரத்தை வட 
கன்னடத்தில் ஸ்தாபித்தார் . இவற்றையெல்லாம் கண்ட 
முகலாய வரசர் கி . பி . 1665 - ல் சிவாஜியைத் தண்டித்து 
வரும்படி ஜயஸிங்கையனுப்பினார் . யாது காரணம் பற்றியோ 
சிவாஜி அவருடன் சமாதானம் செய்து கொண்டுவிட்டார் . 
சிவாஜி அவருக்குப் பயந்து அவ்வாறு நடக்கவில்லை என்பது 
மட்டில் நிச்சயமாய் ஏற்படுகிறது . சிவாஜி தாம் டில்லிச் 
சக்ரவர்த்தியுடன் நட்பு கொண்டுவிட்ட தைரியத்தினால் ஒரு 
முறை தமது குமாரருடன் டில்லிக்குப் போன பொழுது 
டில்லிச் சக்ரவர்த்தியாகிய ஔரங்கஜீப் அவரை அவமானப் 
படுத்திச் சிறையில் இட்டுவிட்டார் . சிவாஜியும் அவர் மக 
னும் உபாயத்தினால் தப்பியோடிப் போனார்கள் . 

அது 
முதல் சிவாஜிக்கு ஒளரங்கஜீபின் மீது அடங்காத கோபம் 
உண்டாயிற்று . 

சிவாஜி வரும் வரையில் அவருடைய பிரதானிகளும் 
மந்திரிகளும் மற்றுமுள்ள உத்தியோகஸ்தர்களும் தத்தம் 
ஒழுக்கங்களிற் கொஞ்சமும் மாறுபடாமல் 

உண்மையாக 
' கடந்து ராஜ்யத்தைச் செவ்வனே பரிபாலித்து வந்தார்கள் . 


198 

இந்திய சரித்திரம் 
சிவாஜி வந்துவிட்டார் என்கிற சேதியைக் கேட்டதும் 
மஹாராஷ்டிர வீரர்கள் தாங்கள் முகலாய மன்னருடன் 
செய்து கொண்ட உடன்படிக்கையினால் இழந்துவிட்ட 
கோட்டைகளை ஒவ்வொன்றாக முற்றுகை செய்து தமதாக் 
கிக்கொண்டார்கள் . மறுபடி ஒளரங்கஜீப் சிவாஜியுடன் 
சமாதானம் செய்து கொண்டு அவரை அரசரெனவும் அங்கீ 
கரித்தார் . ஆனால் , அந்தச் சமாதானம் இரண்டு வருஷ 
காலந்தான் இருந்தது . கி . பி . 1669 - ல் மறுபடியும் இரு 
திறத்தாருக்கும் சண்டை உண்டாயிற்று . அது நடைபெற்ற 
நான்கு வருஷங்களுக்குள் சிவாஜி தமக்கு ஏற்கெனவே 
சொந்தமாயிருந்த நாடுகளை முற்றிலும் வென்றுவிட்டதை 
யல்லாமல் , தம்முடைய ராஜ்யத்தை இன்னும் அதிகமாகவும் 
பாப்பினார் .அவருடைய ராஜ்யம் இப்பொழுது வடக்கில் 
சூரத் வரையிலும் , தெற்கில் ஹூப்ளி வரையிலும் கிழக்கில் 
பீஜப்பூர் கோலகொண்டா வரையிலும் பாவியிருந்தது . 
தபதிந்தியின் தெற்கிலுள்ள முகலாயக் கீழதிகாரிகள் மஹா 
ராஷ்டிரருக்குச் ' சவுத் ' ' ஸர்தெஷ்முகி ' என்னும் வரிகளைச் 
செலுத்தி வந்தார்கள் . கி.பி. 1674 - ல் , ரைகார் கோட்டை 
யில் சிவாஜி தாம் சுமார் முப்பது வருஷங்களாக முயன்று 
சம்பாதித்த ராஜ்யத்திற்கு அரசசென 

மகுடாபிஷேகம் 
செய்துகொண்டு அதன்பொருட்டு ஏராளமான பொருளைச் 
செலவிட்டார் . கி . பி . 1676 - ல் சிவாஜி தக்ஷிணத்தின்மீது 
படையெடுத்துச் சென்று , தமது தந்தைக்குச் சொந்தமாக 
விருந்து அப்பொழுது தமது தம்பியான வெங்காஜியின் 
வசத்திலிருந்த நாட்டைக் கைப்பற்றிக் கொள்ள வெண்ணி 
னார் . போகும் வழியில் அவர் கோலகொண்டாவின் சுல் 
தானைச் சிநேகஞ் செய்துகொண்டார் . பின்பு அவர் ஜிஞ்ஜி , 
வேலூர் முதலான இடங்களைப் பிடித்துக்கொண்டு வெங் 
காஜி தம்மைச் சரணமடையும்படியும் தஞ்சாவூர் ராஜ்யத்தில் 
தமக்குப் பாதியைக் கொடுத்துவிடும்படியும் செய்துவிட்டார் . 
பிறகு சிவாஜி பீஜப்பூரரசருடனும் சமாதானம் செய்து 
கொண்டார் . அப்பொழுது முகலாயர்கள் வடமேற்கில் 
ஆப்கானியருடன் சண்டைசெய்து வந்ததனால் , சிவாஜிக்கு 


சிவாஜியின் ராஜ்ய ஸ்தாபனம் 

199 
அவர்களால் யாதொரு தீங்கும் உண்டாகவில்லை . அப்புறம் 
அவர் வெகு விமரிசையாக ராஜரீகம் நடத்திவந்து கி.பி. 
1680 - ல் தேக வியோக மானார் . 

சிவாஜி மஹாராஷ்டிரர்களை ஒன்று படுத்தியும் 
அவர்களுக்குச் சுதந்தரத்தை உண்டாக்கியும் அவர்கள் 
தங்களைக் காத்துக்கொள்ளுமாறு பயிற்றுவித்தும் அவர்கள் 
தங்களுடைய கொள்கைகளின்படி பயமின்றி நடக்குமாறு 
ஏற்பாடுகளை யமைத்தும் முன்னுக்குக் கொண்டுவருவதைத் 
தான் தமது கடமை யென்றெண்ணினாரே யல்லாமல் அவர் 
காலத்திலிருந்த ராஜ்யங்களை யழிக்க வேண்டுமெனச் சிறிதும் 
கருதினாரில்லை . அதற்கிணங்க 

அதற்கிணங்க அவர் பீஜப்பூர் , கோல 
கொண்டா , தெலிங்காணம் , மைசூர் , கர்னாடகம் முதலான 
நாடுகளுடன் நட்புப் பாராட்டியும் , முகலாயருக்குச் சொந்த 
மான நாடுகளிலிருந்து வரிகள் வாங்கியும் வந்திருக்கிறார் . 
அவர் தமக்கு முற்றிலும் சொந்தமான ஸ்வராஜ்யத்தை 
> எட்டுப் பிரதானிகளடங்கிய ஒரு சபையைக் கொண்டு ஆட்சி 
செய்து வந்தார் . அவருடைய ராஜ்யம் அநேகம் பிராந்தி 
யங்களாகப் பிரிக்கப்பட்டு ஒவ்வொன்றும் ஒரு மஹாராஷ்டி .. 
ஹவால்தார், ஒரு பிராமண ஸுபேதார் , ஒரு பிரபு கார்க் 
காணி ஆகிய இவர்களுடைய அதிகாரத்திற் குட்பட்டிருந் 
தது . ஹவால்தார் சேனைகளையும் , ஸுபேதார் வரி வசூல் , 
நியாய நடவடிக்கைளையும் , கார்க்காணி தானியம் , யுத்தத் 
திற்கு வேண்டிய சாமான்கள் , மராமத்து ஆகிய இவைகளை 
யும் முறையே கவனித்து வந்தார்கள் . எல்லா உத்தியோகஸ் 
தர்களும் சம்பளம் பெற்று வேலை செய்து வந்தார்கள் . 

அரசருடைய காபினெட் சபையைச் சேர்ந்த அஷ் 
டப்பிராதினிகளில் பீஷ்வாவென்னும் முதன் மந்திரிதான் 
மேலானவர் . அவருக் கடுத்த கீழதிகாரி சேனாபதியாவர். 
இவர்கள் முறையே அரசருடைய வலப்பக்கத்திலும் இடப் 
பக்கத்திலு மமர்ந்திருப்பார்கள் . பீஷ்வாவுக்குப் பக்கத்தில் 
அமாத்யரும் அவருக்கப்பால் ஸசிவ் என்னும் உத்தியோகஸ் 
தரும் அவருக்குப்பால் மந்திரியும் உட்காருவார்கள் . சேனா 
பதிக்குப் பக்கத்தில் ஸுமந்த் என்னும் வெளிநாட்டைப் 


ராஜா 


பீஷ்வா 


சேனாபதி 


அமாத்யா 


Pose 


1 


ஸசிவ் 


பண்டிதராவ 


மந்திரி 


நியாயாதிபதி 


வரை 


சிவாஜியின் ராஜ்ய ஸ்தாபனம் 

201 
பற்றின விஷயங்களைக் கவனிக்கும் காரியதரிசியும் , அவருக் 
கப்பால் பௌரோகித்திய சம்பந்தான உத்தியோகஸ்தரும் , 
அவருக்கு மப்பால் மேலான நியாயாதிபதியும் வீற்றிருப் 
பார்கள் . இதுவே அவர்கள் சபை கூடும் பொழுது உட் 
காரவேண்டிய முறைமையாகும் . 

சிவாஜி தம்முடைய உத்தியோகஸ்தர்கள் கொஞ்சங் 
கொஞ்சமாக அதிகாரத்தைக் கவர்ந்துகொண்டு தம்மை 
மீறி நடவா திருப்பதன் பொருட்டு உயர்ந்த உத்தியோகங் 
களை வம்ச பரம்பரையாகக் கொடுக்காமலும் , அவர்களுக்குச் 
சம்பளத்தை யன்றி ஜாதீர்கள் அளிக்காமலும் , ஜமீன் தாரர் 
களைக் கொண்டல்லாமல் நேராக வரி வசூல் செய்யும் 
ஏற்பாடுகளைச் செய்தும் , மந்திரிகளின் சபையை ' உண்டு 
பண்ணி அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை 
யறுத்தும் அவர்களைத் தமக்கே நேரில் உத்தரவாதமாக்கி 
யும் , ராஜாங்க முறையில் ராணுவ உத்தியோகஸ்தர்கள் 
ஸிவில் உத்தியோகஸ்தர்களுக்கு அடங்கி நடக்கும்படி 
ஆணையிட்டும் , நானா ஜாதியினரையும் உத்தியோகங்களில் 
அமர்த்தியும் , ஏற்பாடுகளைச் செய்தார் . இச்சிறந்த ஏற் 
பாடுகள் பின் அழிந்துபட்டதனால் , மஹாராஷ்டிரருடைய 
மேன்மையும் குறைவுபடலாயிற்று . 

சிவாஜி கல்வியின் அபிவிருத்தியின் பொருட்டும் , 
கோயில்களின் பொருட்டும் ஏராளமான திரவியத்தைச் 
செலவிட்டு வந்தார் . அவர் காலத்தில் கல்வியும் , மதத்தரிப் 
பும் விருத்தியடைந்து உண்மையான ஹிந்துமதம் பரவின 
தற்குப் பற்பல ஜாதிகளிலிருந்தும் உண்டான சங்கதேவர் , 
முக்தாபாய் , வேணுபாய் , நாமதேவர் , சொக்க மேளர் , முத 
லான பாகவதோத்தமர்களே சிறந்த சாக்ஷிகளாவர் . 

சிவாஜி மகம்மதியர்களைக் கௌரவமாக நடத்தி வந் 
தார் . என்றும் , அவர் அவர்களுடைய கொரானைப் பழித் 
தும் , மசூதிகளை பிடித்தும் தீங்கிழைக்கவில்லை என்றும் , 
அவர் சண்டையிற் சிறைப்படுத்திய ஸ்திரீகளையும் , குழந்தை 
களையும் மரியாதையுடனும் அன்புடனும் நடத்தி வந்தார் 


202 

இந்திய சரித்திரம் 
என்றும் மகம்மதிய சரித்திராதிபர்களே சொல்லி யிருக் 
கிறார்கள் . 

இத்தகைய பெருமை வாய்ந்த சிவாஜி மன்னவரின் 
சரித்திரத்தை உண்மையில் அறியாத சிலர் அவரைப் பல 
வாறு நிந்தித்து எழுதியுள்ளார்கள் என்றால் அவர்களுடைய 
பேதமையை அந்தோ ! நாம் என்னென்று சொல்லலாம் ? 


நாள் 


38. சிவாஜிக்குப் பின் மஹாராஷ்டிர அதிகாரம் 

சிவாஜி இறந்ததும் , அவர் மைந்தர் சாம்பாஜி பட்டத் 
துக்கு வந்தார் . அவர் சிற்றின்பப் பிரியர் . அவர் ஒரு 

மதுபானத்தில் மெய்ம்மறந்து விழுந்து கிடக்கும் 
பொழுது ஒளரங்கஜீபினால் சிறையாக்கப்பட்டார் . சாம்பாஜி 
முகம்மதியராகும் பக்ஷத்தில் அவரைச் சிறைமீட்பதாக 
ஔரங்கஜீப் சொல்லவும், மஹாராஷ்டிரமன்னசாகிய சாம்பாஜி 
மிகவும் கோபங்கொண்டு " ஒளரங்கஜீப் தமது பெண்ணை 
எமக்குக் கொடுத்து மணம் செய்வித்தால் நாம் மகம்மதிய 
பாவோம் '', என்று பதில் உரைத்தார் . உடனே ஒளரங்கஜீப் 
அவருடைய நாக்கை யறுத்துத் தலையையும் வாங்கி விடும்படி 
உத்தரவு செய்தார் . இவ்வாறாகக் கி . பி . 1689 - ல் சாம்பாஜி 
கொலையுண்டுபோனார் . ஒளரங்கஜீப் சாகுமளவும் சாம்பாஜி 
யின் குமாரரான ஸாஹு என்பவர் சிறைப்பட்டிருந்ததனால் , 
சாம்பாஜியின் சகோதரரான ராஜராம் என்பவர் கி.பி. 1700 
வரையில் ஜிஞ்ஜியி லிருந்து ராஜ்யபாரம் நடத்தி வந்தார் . 
அவர் இறக்கவும் அவருடைய மனைவியான தாராபாய் சதா 
ராவைத் தமது ராஜதானியாகச் செய்து கொண்டு ஆட்சி 
புரிந்து வந்தார் . அவருடைய காலத்திலும் மஹாராஷ்டிர 
அதிகாரம் கொஞ்சமும் குறைவுபடாமல் முகலாயருக்குப் 
பல தீங்குகளை யிழைத்து வந்தது . கி.பி. 1707 - ல் ஒளரங்க 
ஜீப் இறக்கவும் , பஹதுர்ஷா ஸாஹுவைச் சிறை நீக்கி 
அவருடைய நாட்டிற் கனுப்பிவிட்டார் . உடனே ஸாஹ 
மஹாராஷ்டிர அரசரானார் . தந்தையைப்போலவே ஸாஹு 
வும் சிற்றின்பப் பிரியராக இருந்து வந்தபடியினால் ராஜ்ய 
காரியங்களைப் பீஷ்வா என்னும் முதல் மந்திரியே கவ 


றா 


(ON 


சிவாஜிக்குப் பின் மஹாராஷ்டிர அதிகாரம் 

203 
னித்து வந்தார் . நாளடைவில் பீஷ்வாக்களே வம்ச பரம் 
பரையாக அதிகாரம் பெற்று ஆட்சி செய்ய ஏற்பட்டது . 
ஸாஹு பெயருக்கு மட்டில் அரசராக இருந்து வந்தார் . 

பாலாஜி விசுவநாத் கி . பி . 1714 - கி . பி . 1720 . 
கி . பி . 1714 முதல் கி . பி . 1720 வரையில் பீஷ்வாவாக 
இருந்த பாலாஜி விசுவநாத் என்பவர் வெகு சமர்த்தர் . 
அவர் டில்லிச் சக்ரவர்த்தியான மகம்மதுஷாவிட மிருந்து 
தக்ஷிணத்தில் ' சவுத் ' என்னும் நிலவரியில் நான் கிலொரு 
பங்கு வரியையும் , ' ஸர்தெஷ்முகி ' என்னும் நிலவரியில் 
பத்திலொரு பங்கு வரியையும் வசூல் செய்யும் அதிகாரத் 
தைப் பெற்றார் . அவர் வரி வசூல் சம்பந்தமான ஏற்பாடு 
களைச் செம்மையாகச் செய்ததன்றி ராஜ்ய 

பரிபாலன 
முறைகளையும் ஒழுங்குபடச் செய்தார். 

பாஜிராவ் கி . பி . 1720- கி.பி. 1740. அவருக்குப் பின் 
அவர் மைந்தர் பாஜிராவ் பீஷ்வாவானார் . இவர் தமது 
சேனையைப் பலப்படுத்தி , அப்பொழுது பலம் குன் 

யெதிர்க்க 
வும் , அசப்ஜா என்னும் ஹைதராபாத் நவாப்பை 
வொட்டாமற் றடுக்கவும் ஏற்பாடு செய்தார் . இவருடைய 
காலத்தில் சில மஹாராஷ்டிரப் பிரபுக்கள் முன்னேற்றத் 
தைப் பெற்றுத் தலைவர்களானார்ககள் . 

அவர்கள் தாம் 
கைக்வாரும் , ஸிந்தியாவும் , ஹோல்காரும் , பான்ஸ்லவும் 
ஆவர் . அவர்கள் நாளடைவில் முறையே பரோடா , 
குவாலியர் , இந்தூர், பீரார் நாடுகளுக் காசரானார் கள் . 

. 
பாஜிராவ் தமது ஒப்பற்ற சாமர்த்தியத்தினால் கூர் 
ஜரம் , மாளவம் , பண்டில்கண்ட் நாடுகளைக் கைப்பற்றிக் 
கொண்டு , ஹைதராபாத் நவாப் முகலாய சக்ரவர்த்தியின் 
சகாயத்திற்கு வந்ததற்காகத் தமக்கு 50 லக்ஷம் ரூபாய் 
கொடுக்கும்படி ஏற்பாடு செய்துகொண்டார். இவ்வாறாக 
மஹாராஷ்டிர அதிகாரம் அவருடையகாலத்தில் விருத்தியை 
யடைந்தது . 

பாலாஜி பாஜிராவ் கி . பி . 1740 - கி . பி . 1761. கி . பி . 
1740 - ல் , பாஜிராவ் இறந்துவிடவும் , அவருடைய மைந்தர் 


வளர 


டை 


- 


204 


இந்திய சரித்திரம் 


பாலாஜி பாஜிராவ் பீஷ்வா ஆனார் . இவர் வெகு கெட்டிக் 
காரர் . பேசுவதில் மிகுந்த சாமர்த்தியம் வாய்ந்தவர் . 
இவர் பூனாவைத் தமது ராஜதானியாகச் செய்துகொண்டு 
தம்முடைய அதிகாரத்தைப் பலப்படுத்திக் கொண்டார் . 
இவர் மஹாராஷ்டிரத் தலைவர்களான கைக்வார் , ஸிந்தியா , 
முதலானவர்களை ஒன்று சேர்த்துத் தங்களுக்குள் ஒரு 
கட்டுப்பாட்டை ஏற்படுத்தி , எல்லோரும் சமமாக நின்றும் 
ஏகோபித்தும் நடத்துவதான 

ஒரு 

ராஜ்ய பரிபாலன 
முறையை யுண்டுபண்ணி , யவர்களுக்குள் தாமே முதல் 
வராக விளங்கினார் . இவருடைய காலத்திற்றான் மஹா 
ராஷ்டிர அதிகாரம் உந்தத நிலைமையில் இருந்தது . அவர்க 
ளுடைய அதிகாரம் வடக்கில் ஸிந்துந்தி , ஹிமாலய பருவ 
தம் ஆகிய இவற்றின் வரையிலும் , தெற்கில் சற்றேறக் 
குறைய கன்னியாகுமரி வரையிலும் வியாபித்திருந்தது . 
இந்த எல்லைக்குள் அடங்கிய ராஜ்யத்தில் அவர்களுடைய 
நேரான ஆட்சியிலடங்காத நாடுகள் அவர்களுக்குக் கப்பஞ் 
செலுத்தி வந்தன . 

இவருடைய ஆட்சியில் மஹாராஷ்டிரர்கள் கர்னாட 
கத்தின் மேல் படையெடுத்துச் சென்று திரிசிராப்பள்ளி 
யைக் கைப்பற்றிக்கொண்டார்கள் . பிறகு இவர்கள் வங்கா 
ளத்தின் மீது சென்று சவுத் வாங்கினார்கள் . இவர்களுக் 
குப் பயந்து கல்கத்தாவிலிருந்த ஆங்கிலேய வியாபாரிகள் 
தங்களிடத்தைச் சுற்றிலும் ஓர் ஆழமான அகழி வெட் 
டிக்கொண்டார்கள் . 

சில வருஷங்கள் வரையில் மஹா 
ராஷ்டிரர்களும் , ஹைதராபாத் நவாப்பும் , வங்காள நவாப் 
யும் தங்களுக்குள் சண்டையிட்டு வந்தார்கள் . அந்தச் 
சண்டைகளில் மஹாராஷ்டிரர்களே பெரும்பாலும் . ஜய 
மடைந்து வந்தார்கள் . ஹைதராபாத் நவாப்புத் தமது 
ராஜ்யத்தின் வடமேற்குப் பாகம் முழுவதையும் மஹாராஷ் 
டிரர்களுக்குக் கொடுத்துவிட நேர்ந்தது . 

இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திற்றான் ஆமதுஷா நூரானி 
என்னும் ஆப்கானிய வரசன் மேலும் மேலும் இந்தியாவின் 
மீது படையெடுத்து வந்து கொஞ்சங் கொஞ்சமாக நாடு 


சிவாஜிக்குப் பின் மஹாராஷ்டிர அதிகாரம் 


205 


களை வென்றான் . அவனை எதிர்த்துச் சண்டை செய்வதற் 
குத் தன்னால் முடியாதென்று கண்ட காஸிஉத்தீன் மஹா 
ராஷ்டிரரைத் தமக்குத் துணைவரும்படி வேண்டவும் , பீஷ் 
வாவின் தம்பியான ரகுநாதராவ் அவ்வாறே டில்லியை 
வந்தடைந்தார் . பிறகு அவர் காஸிஉத்தீனின் வேண்டு 
கோளின்படியே பஞ்சாபை ஜயித்துவரும்படிச் சென்று 
லாகூரைப் பிடித்துக்கொண்டார். அப்பொழுது ஆமது 
ஷா துரானி என்னும் ஆப்கானிய வாசன் மஹாராஷ்டிரர் 
களை லாகூரிலிருந்து துரத்திவிட்டதன்றி , ஸிந்தியாவையும் , 
ஹோல்காரையும் அடியோடு தோற்கடித்து விட்டான் . 
கடைசியில் கி . பி . 1761 - ம் வருஷம் ஜனவரி மாதத்தில் , 
பானிப்பட்டில் மஹாராஷ்டிரருக்கும் ஆமதுஷாதூரானிக் 
கும் அகோரயுத்தம் நடந்ததென்றும் அதில் மஹாராஷ்டி 
ரர்கள் முற்றிலும் தோல்வி யடைந்தார்க ளென்றும் 
ஏற்கெனவே சொல்லப்பட்டதல்லவா ? இந்தச் சண்டை 
யில் சதாசிவராவ் , ரகுநாதராவ் முதலான மஹாராஷ்டிர 
தளகர்த்தர்களும் , அநேக ஆயிரக் கணக்கான மஹாராஷ்டி 
ரப் போர்வீரர்களும் மாண்டுபோனார்கள் . அந்தத் துக்கச் 
செய்தியைக் கேட்ட பாலாஜி பாஜிராவ் மனம் நொந்துது , 
தேகம் மெலிந்து , மனோவியாதி மேலிட்டு , ஆறு மாதத்திற் 
குள் இறந்துபோனார் . அவருக்குப் பின்பு மஹாராஷ்டிர 
அதிகாரமும் பனிக்கலாயிற்று . அவர்கள் தாங்கள் ஹிந்து 
ஸ்தானத்தில் கைப்பற்றிக்கொண்ட நாடுகள் முழுவதையும் 
அடியோடு இழந்துவிட்டார்கள் . அல்லாமலும் , அவர்கள் 
தங்களுக்குள்ளேயே கலகப்பட்டுக்கொண்டு ஒருவரோ 
டொருவர் சண்டைகள் செய்யத் தலைப்பட்டார்கள் . பீஷ் 
வாவின் அதிகாரம் குறைவுபடவும் , ஹோல்கார் , ஸிந்தியா 
முதலான மஹாராஷ்டிரத் தலைவர்கள் முன் வரலானார்கள் . 
துரானி தான் கஷ்டப்பட்டு சண்டையிற் ஜயித்த நாட்டை 
ஆட்சி செய்வதற்கான ஏற்பாடுகளைச் செய்யாது தன் 
னாட்டிற்குத் திரும்பிப் போக நேர்ந்ததும் , மஹாராஷ்டி 
ரர்கள் பலம் மிகவும் குன்றிவிடவும் , அதற்கு முன்ன 
மேயே முகலாய ராஜ்யம் அழிந்து போகவும் , அப்பொழுது 


206 


இந்திய சரித்திரம் 


இந்தியாவிற்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ராஜ்யத்தைச் 
சம்பாதித்துக் கொண்டு அதிகாரத்தில் அபிவிருத்தியை 
அடைந்து வந்த ஆங்கிலேயர்கள் முன்னேற்றத்தை 
யடைந்து நாளடைவில் 

ஒரு 

பெரிய சாம்ராஜ்யத்தைச் 
சம்பாதிக்கலானார்கள் . 

மத்துராவ் கி . பி . 1761 - கி . பி . 1772. பாலாஜி 
பாஜிராவுக்குப் பின் அவருடைய மைந்தர் முதல் மத்துராவ் 
என்பவர் பீஷ்வாவானார் . அவர் பட்டத்துக்கு வரும் 
பொழுது அவருக்கு வயது 17. அதனால் , அவருக்கு வயது 
வரும்வரையில் அவருடைய சிற்றப்பனான ரசநாதராவ் 
ராஜ்யபாரம் நடத்திவந்தார் . அவருடைய காலத்தில் அவர் 
ஹைதராபாத் நவாப்புடனும் , மைசூர் சுல்தானான ஹைதர் 
அலியுடனும் , பீரார் நாட்டை ஆண்டுவந்த மஹாராஷ்டிர 
இனத்தைச் சேர்ந்த , பான்ஸலக்களுடனும் சண்டைகள் 
செய்து வெற்றி பெற்றார் . கி.பி. 1772 - ல் , அவர் காலஞ் 
சென்றார் . 
அவருடைய காலத்தில் மற்றொரு மஹாராஷ்டிர ராஜ்ய 

இந்தூரை மல்ஹாப்ராவ் ஹோல்காரின் நாட்டுப் 
பெண்ணும் , கண்டிராவின் மனைவியுமான அஹல்யாபாய் 
என்பவர் ஆட்சி செய்து வந்தார் . 

அஹல்யாபாய் வெகு சமர்த்தர். அவருக்கு ஆண் 
மக்களுக்குரிய தைரியமும் , பராக்கிரமும் இருந்தன . அவர் 
உயர்ந்த உத்தமர்களையே உத்தியோகங்களில் அமர்த்தி 
மிக்க விமரிசையாக ராஜ்யபாரம் நடத்தினார் . அவர் காலத் 
தில் நாடெங்கும் செழித்திருந்தது ; நாட்டில் கொள்ளை , 
களவு முதலான துன்பங்களில்லாமல் குடிகள் சமாதானமாக 
வாழ்ந்து வந்தார்கள் . இத்தகைய ராஜ்யபாரத்தில் துகாஜி 
ஹோல்கார் என்னும் சேனைத் தலைவர் அரசியாருக்குத் 
துணை நின்றார் . இராணியார் அவரை ஸ்வீகாரம் செய்து 
கொள்ளவும் , துகாஜி யவரிடம் தாய்க்குரிய வந்தனை வழி 
பாடுகளுடன் நடந்துகொண்டார் . அவருடைய ஆட்சியின் 
பெருமையை ஸர் . ஜான் மால்கம் என்னும் ஆங்கிலப் 
பிரபு பின் வருமாறு எழுதியுள்ளார் : 


மான 


மீது 


மஹாராஷ்டிர யுத்தங்கள் 

207 
அவருடைய ராஜ்ய பரிபாலன முறைகளின் சிறப்பு 
மிக்க வியப்பைத் தந்தது . அவருடைய காலத்தில் நாட்டின் 

து அந்நியர்கள் படையெடுத்து வாராததைவிட உள் 
நாட்டில் ஏற்பட்டிருந்த அமைதி மிகவும் மெச்சத் தகுந்தது . 
அவர் தம்மை நம்பி யிருந்த தமது குடிகளின் மேன்மை யை 
நாடித் தாம் என்ன செய்யக்கூடும் என்பதிலேயே கண்ணுங் 
கருத்துமாக இருந்தார் . அவருடைய ஆட்சியில் மிகச் 
சிறிய கிராமமாகவிருந்த இந்தூர் செல்வம் நிறைந் துள்ள 
ஒரு பெரிய நகரமாயிற்று . மாளவ நாட்டில் அவருடைய 
ஆட்சி ஒப்புயர்வற்றதென யாவராலும் மதிக்கப்பட்டது. 
அவருடைய ஈகைக்கு எல்லை யில்லை . நில மீதுலாவும் மிரு 
கங்களும் , ஆகாயத்திற் பறக்கும் பறவைகளும் , நீரில் வாழும் 
ஜந்துக்களும் அவருடைய அன்பிற்குப் பாத்திரமானவை 
களாக இருந்தன . அவர் கருவம் என்பதை அறிய மாட் 
டார் . அவர் மதப் பற்றுடையவராயினும் , பிற மதங்களிற் 
பகை கொள்ளாதவர் . எக்காலத்திலும் அவரைவிட அதிக 
புனிதரானவராகவாவது உத்தமரானவராகவாவது ஓர் அர 
சைக் காணமுடியாது . அவருடைய அரசாட்சி , மற்றவர் 
கள் ஒரு 

பிரமாணமாக அங்கீகரிக்கத் தக்கதான பெருமை 
வாய்ந்திருந்தது .' 

முப்பது வருஷம் ஆட்சி செலுத்தி அறுபதாவது 
வயதில் அவர் களப்பினாலும் , ராஜ்யபாரத்திலுண்டான 
கவலைகளினாலும் கி.பி. 1795 - ல் இறந்தபொழுது , இந்தூர் 
சடிகள் தாயை யிழந்த கன்றுகளை யொத்துக் கதி கலக் 
கினார்கள் . 


39. மஹாராஷ்டிர யுத்தங்கள் 
நாராயணராவ் கி . பி . 1772 - கி.பி. 1773 ; ரகுநாத 
ராவ் கி . பி . 1773 ; மத்துராவ் II . கி . பி . 1773 - கி.பி . 
1795. மத்துராவுக்குப் பின்பு அவருடைய சகோதரரான 
நாராயணராவ் பீஷ்வாவானார் . ஆனால் , தன்னுடைய புருஷ 
ரான ரகோபா பீஷ்வா வாக வேண்டுமென்று ஆவல் கொண் 


208 


இந்திய சரித்திரம் 


டிருந்த ஆநந்தாபாய் தூண்டுதலால் , நாராயணராவ் கொலை 
யுண்டு போனார் . உடனே ரகுநாதராவ் பீஷ்வா வானார் . 
நாராயணராவ் இறந்ததும் , அவர் மனைவி ஓர் ஆண் மகவைப் 
பெற்றாள் . அதற்கு ( இரண்டாவது ) மத்துராவ் என்பது 
பெயர் . அந்தக் குழந்தைதான் பட்டத்துக்கு உரியது 
என்று சிலர் கலகம் செய்து முன் வந்து அதைப் பீஷ்வா 
வாக்கினார்கள் . 

இந்தக் களிக்கு நானா பர்னவிஸ் என்பவர் முதல்வரா 
னார் . அப்பொழுது சகோபாவின் கணிக்கும் நானாபர்னவி 
ஸின் கக்ஷிக்கும் சண்டை உண்டாயிற்று . 

ரகுநாதராவ் 
ஆங்கிலேயர்கள் தமக்கு உதவிபுரியும் பக்ஷத்தில் அவர்க 
ளுக்குத் தாம் ஸால்ஸெட் , பாஸீன் என்னும் பட்டணங் 
களைக் கொடுப்பதாகச் சொல்லி கி . பி . 1775 - ல் ஸுரத் 
என்னுமிடத்தில் பம்பாய் கவர்னரோடு ஓர் உடன்படிக்கை 
செய்து கொண்டார். மத்துராவ் குயில் முதல்வராயிருந்த 
நானாபானவிஸ் கி . பி . 1776 - ல் புரந்தர் என்னுமிடத்தில் 
ஆங்கிலேயே கவர்னர் - ஜனரலோடு அவர்கள் தங்களுடைய 
சண்டையில் தலையிட்டுக்கொள்ளா திருந்தால் , தாம் அவர் 
களுக்கு ' ஸால் ஸெட்டைக் கொடுத்துவிடுவதாக உடன் 
படிக்கை செய்துகொண்டார் . இங்கிலாந்திலிருந்த மேலதி 
காரிகள் ஸுரத் உடன்படிக்கையை ஆமோதித்ததனால் , 
கி . பி . 1778 - ல் பம்பாய் கவர்னர் பூனாவை எதிர்க்கும்படி 
உடனே ஒரு சேனையை அனுப்பினார் . அது தோலவியை 
யடைந்து பம்பாய்க்குத் திரும்பிற்று . பிறகு கி . பி . 
1780 - ல் , வங்காளத்தி லிருந்து அனுப்பப்பட்ட சேனை 
மஹாராஷ்டிரர்களைத் தோற்கடித்து ஆமதாபாத் , கல்யாண் , 
பாஸீன் , குவாலியர் முதலான இடங்களைக் கைப்பற்றிக் 
கொண்டது . ஆயினும் மறு வருஷத்தில் ஆங்கிலேயர்கள் 
பெருந் தோல்வியை யடைந்துவிட்டதனால் , மாகா தஜி 
ஸிந்தியாவின் சகாயத்தினால் கி . பி . 1782 - ல் இருதிறத்தா 
ருக்கும் ஸால்பை என்னுமிடத்தில் சமாதானம் ஏற்பட்டது . 
அந்த உடன்படிக்கையின் நிபந்தனைகளாவன : - " ஆங்கிலே 
யர்கள் மஹாராஷ்டிரரிடமிருந்து தாங்கள் கைப்பற்றிக் 


14 


பீஷ்வாக்களின்வம்சபரம்பரை 

1.பாலாஜிவிசுவநாத் 

(1714-1720) 


| 
சிவதாஸராவ் 


2.பாஜிராவ்1 (1720-1740) 

| 


3.பாலாஜிபாஜிராவ் 

( 
1740-1761 
) 


6.ரகுநாதராவ்(ரகோபா) 

(1773) 


விசுவாஸராவ் 


4.மத்தூராவ்| (1761-1772) 


| 
5. 
நாராயணராவ் (1772-1773) 

| 7.மத்துராவ்II 

(1774-1795) 


8.பாஜிராவ்11 (1796-1818) 

| நானாஸாஹிப்(தத்துப்புத்திரன்) 


210 


இந்திய சரித்திரம் 


கொண்ட விடங்களில் ஸால்ஸெட் தவிர மற்றையவற்றை 
அவர்களுக்கே திருப்பிக் கொடுத்துவிடவேண்டும் . மஹா 
ராஷ்டிரர்கள் ஆங்கிலேயர்கள் தவிர வேறெந்த ஐரோப்பியர் 
களுடனும் உறவாடக் கூடாது . மஹாராஷ்டிர ராஜ்யத்தில் 
போர்ச்சுகீஸியரையும் ஆங்கிலேயரையும் தவிர வேறு 
எவரையும் வியாபாரம் செய்ய நுழைய விடக் கூடாது . 
பாடீஸிங்க் என்பவரைப் பரோடா வரசராக ஒப்புக்கொள்வ 
தோடு , அவர் கொடுக்கவேண்டிய பாக்கிக் கப்பத்தையும் 
தள்ளிவிட வேண்டியது . ஆங்கிலேயர்கள் ரகுநாத ராவுக்கு 
மூன்று லக்ஷம் ரூபாய் உபகாரச் சம்பளம் கொடுக்க வேண் 
டும் . இந்தச் சமாதானத்தை ஸிந்தியா முன்னின்று செய்து 
வைத்ததுமன்றிச் சண்டையிற் பிடிக்கப்பட்ட ஆங்கிலேய 
கைதிகளைப் பக்ஷமாக நடத்தினதற்கீடாக அவருக்குப்ரோச் 
சைக் கொடுத்துவிட வேண்டும் ' இந்த உடன்படிக்கை 
இரண்டாவது மத்துராவ் பீஷ்வாவாகவும் , நானாபர்ன விஸி 
னுடைய கக்ஷியே ஜயமடையவும் , முதல் ஆங்கிலேய 
மஹாராஷ்டிர யுத்தம் முடிவு பெறவும் எதுவாயிற்று . 

முதல் மஹாராஷ்டிர யுத்தத்திற்குப் பிறகு ஸிந்தியா 
முதன்மை பெற்று விளங்கினார் . அவர் தமது போர்வீரர் 
களுக்குப் பிரஞ்சுக்காரரைக்கொண்டு யுத்தப் பயிற்சி செய் 
வித்துத் தம்முடைய சேனையைப் பலப்படுத்தினார் . அல்லா 
மலும், அவர் கி . பி . 1784 - ல் , ஷாஹலத்தைத் தாம் மறுபடி 
யும் டில்லிச் சக்ரவர்த்தி யாக்குவதாகச் சொல்லி அழைத்து 
வந்து டில்லியில் தாம் ஆட்சி செய்துவந்து கி . பி . 1794 - ல் 
இறந்துபோனார் . அவருக்குப் பின் அவருடைய ஸ்வீகார 
புத்திரரான தௌலத்ராவ் ஸிந்தியா குவாலியர் நாட்டிற் 
கரசரானார் . 

கி . பி . 1795 - ல் பீஷ்வா , ஸிந்தியா , ஹோல்கார் முத 
லான எல்லா மஹாராஷ்டிரத் தலைவர்களும் ஒன்று சேர்ந்து 
ஹைதராபாத் நவாப்புடன் கர்ட்லா என்னுமிடத்திற் 
சண்டை செய்து அவரை யடியோடு தோற்கடித்து விட் 
டார்கள் . இதற்குப் பின்பு மஹாராஷ்டிரத் தலைவர்கள் 
ஒன்று சேர்ந்திலர் . 


... 


211 


Kabul 


Chenab 


Laitor 


Surlar 


Ramnagan 


Multan Ravir : 
R. 


ROHELINE 


NEPAL 


Bareilla 


Parnas 

? 
Bas Surat 

Madura 
மஹாராஷ்டிர யுத்தங்கள் 

Panipai 

Délki 
RAJCUTS Agri 

OUOH 

Lucknow 
Wodhpur 

cawnpore 

skara 
Managerheit 

Asirgarn 
CONFEDERACY 
Die 

un cabado 
NIZAI 

Elion 
Goa 

Bangalore 
Seurgapetam 

Madras 
Cannanore 

Mysor Pondicherry 
Mahe 
Calicut 

Tanjore 


Kandaheshawer 
! 
AFGHAN 


Cooch 


Indus 


Behar 


Hyderabad 


Gwalio 


ܬ 


R.LUNT 


Baxar 


MAHRATTA berare 

Allahabacz 


shid 


Sallás 
dabadly 


mi 


lidore 


Ahmad 


arodai 


Narbas 


Broacı Barod 


Naspun 


Aur 


ndarna 


.. 


wargaom 
the 
Karda 


MCalcutlan 


Salsettel. 


Cuttack 
Balasore 


Godaveri 


Bombay 


ARABIAN 
SEA 


DOMINIONS 


nool 


Masulipatam 
ddapah 


BAY 


Mangalore MYSORE 


of 


BENGAL 


Cochin 


ما 


INDIA 
in 1795 

British Territory 
British protected States 
Mahrattas 


THE INDIAN PUBLISHING HOUSE LTD . 


212 


இந்திய சரித்திரம் 


இரண்டாவது மத்துராவ் கி . பி . 1796- கி . பி . 1818 . 
நானாபர்னவிஸ் தம்மை யடக்கியாளுவதில் மனவெறுப் 
புற்ற மத்துராவ் தற்கொலை புரிந்து கொண்டு இறக்கவும் , 
பீஷ்வாவினுடைய நாட்டிற் கலகங்கள் உண்டாயின . அப் 
பொழுது நானபானவிஸும் கொஞ்சகாலம் சிறையிலிருக்க 
நேர்ந்தது . கி.பி. 1796 - ம் வருஷத்தின் கடைசியில் நானா 
பர்னவிஸின் விரோதியும் , ரகோபாவின் 

குமாரருமான 
இரண்டாவது பாஜிராவ் பீஷ்வா ஆனார் . இவர் பட்டத் 
துக்கு வந்த சில வருஷங்களுக்கெல்லாம் , முப்பது வருஷ 
காலமாகப் பீஷ்வாவின் ராஜ்யத்தை மிக்க விமரிசையுடன் 
ஆட்சி செய்வதில் முதன்மையாக நின்று உதவி புரிந்தவரும் 
உண்மை , தயை , ஈகை , நுண்ணறிவு முதலான நற்குணங் 
களைப் பொருந்தி யிருந்தவருமான நானாபர்னவிஸ் இறந்து 
விடவும் , மஹாராஷ்டிரர்கள் தங்களுக்குள்ளேயே சண்டை 
கள் செய்து பலங்குன்றப் பெற்றார்கள் . கடைசியில் கி . பி . 
1802 - ல் துகாஜி ஹோல்காரின் குமாரரான ஜஸவந்தராவ் 
ஹோல்கார் என்பவர் பீஷ்வா தம்முடைய சகோதரரைக் 
கொன்றதற்காக அவர்மீது படையெடுத்துச் சென்று பூனா 
வில் அவரையும் , அவருக்குத் துணைவந்த தெளலத் ராவ் 
ஸிந்தியாவையும் தோற்கடித்தார் . ஹோல்கார் பாஜிராவின் 
சகோதரரான அமிருதராவைப் பீஷ்வாவாக நியமித்தார் . 
பாஜிராவ் ஆங்கிலேய கவர்னர் ஜனரலான வெல்லஸ்லியுடன் 
கி . பி . 1802 - ம் வருஷம் டிசம்பர் மாதம் 31 - ம் தேதியன்று 
பாஸீன் என்னுமிடத்தில் ஓர் உடன்படிக்கை செய்து 
கொண்டார் . அதன்படி பாஜிராவ் ஆங்கிலேயருடைய 
ஏகாதிபத்தியத்தை ஒப்புக்கொண்டு, தமது நாட்டின் பாது 
காப்பிற்கான ஆங்கிலேய சேனையின் ரக்ஷணையின் பொருட்டு 
வருஷத்திற்கு 26 லக்ஷம் ரூபாய் வருமானம் கிடைக்கக் 
கூடிய வவ்வளவு நாட்டை யவர்களுக்குக் கொடுத்துவிட 
வேண்டும் என்றும் , ஆங்கிலேயருக்கு விரோதிகளான எவர் 
களையும் தம்முடைய உத்தியோகங்களில் வைத்துக் 
கொள்ளக் கூடாது என்றும் , ஆங்கிலேயருடைய அநுமதி 
யில்லாமல் எவரோடும் நட்பாவது விரோதமாவது பாராட் 


மஹாராஷ்டிர யுத்தங்கள் 


213 


டக் கூடாது என்றும் , நிஜாமுடனாவது கைக்வாருடனாவது 
விரோதம் ஏற்படும்போது ஆங்கிலேயருடைய மத்யஸ்த 
தீர்ப்பை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றும் ஏற்பாடுகள் 
ஆயின . 

உடனே பாஜிராவ் மறுபடியும் பீஷ்வா ஆனார் . அமிருத 
ராவ் உபகாரச் சம்பளம் பெற்றுக் காசிக்குச் சென்றுவிட் 
டார் . பீஷ்வாவையன்றிக் கைக்வாரும் ஆங்கிலேய எகாதி 
பத்தியத்தை யொப்புக்கொண்டு வெல்லஸ்லியுடன் உடன் 
படிக்கை செய்துகொண்டுவிட்டார் . 

தம்மவர்களில் இருவர் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை 
ஒப்புக்கொண்டு உடன்படிக்கைகள் செய்துகொண்டு விட் 
டார்கள் என்கிற கோபத்தினால் ஸிந்தியாவும் , பான்ஸ்லவும் 
ஆங்கிலேயருடன் யுத்தம் செய்யத் தயாரானார்கள் . 
இதுவே இரண்டாவது மஹாராஷ்டிர யுத்தம் . இதில் ஹோல் 
கார் சேர்ந்து கொள்ளவில்லை . 

வெல்லஸ்லியின் சகோதரரான ஜனால் வெல்லஸ்லி 
என்பவர் ஸிந்தியாவையும் , பான்ஸ்லவையும் கி . பி . 1803 - ல் 
அஸ்ஸே என்னுமிடத்தில் சண்டையிட்டுத் தோற்கடித்து 
விட்டார் . இரண்டு மாதங்கள் கழித்து ஆர்காம் என்னு 
மிடத்தில் பான்ஸ்ல மாத்திரம் தனிமையாக மறுபடியும் 
சண்டையிட்டுத் தோல்வியை யடைந்தார் . அதன் பின்னர் 
ஆங்கிலேயர்கள் காவில்கார் கோட்டையை முற்றுகை 
செய்யவும் , பான்ஸ்ல ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை 
யொப்புக்கொ 
காண்டு அவர்களுடன் தேவகாம் என்னுமிடத் 
தில் உடன்படிக்கை செய்து கொண்டுவிட்டார் . ஆங்கிலேய 
சேனையின் ரக்ஷணையின் பொருட்டுப் பான்ஸ்ல ஒரிஸ்ஸாவை 
யும் , ஆக்ராவையும் ஆங்கிலேயருக்குக் கொடுத்துவிட்டார் . 

கி . பி . 1804 - ல் ஜனால் லேக் என்பவர் அலிகர் கோட் 
டையைப் பிடித்துக்கொண்டு ஸிந்தியாவின் சேனைத் 
தலைவரான போர்க்வின் என்னும் பிரஞ்சு தளகர்த்தனை 
டில்லிக்கருகிற் சண்டையிட்டுத் தோற்கடித்தார் . பின்பு 
அவர் ஸிந்தியாவின் மோசத்தினால் சிறைகிடந்த ஷாஹ 
லத்தை மறுபடியும் ஸிம்ஹாஸனத்தில் ஏற்றி அவருக்குத் 


214 


இந்திய சரித்திரம் 


தேவையான உபகாரச் சம்பளத்தையும் கொடுக்குமாறு 
ஏற்பாடு செய்வித்தார் . இப்பொழுது ஹிந்துஸ்தானத் 
தின் திரவுகோலென மதிக்கப்பட்டு வந்த ஆக்ராவும் ஆங்கி 
லேயர் வசமாயிற்று . ஆக்ராவில் ஆங்கிலேயருக்கு 14 அடி 
நீளமும் 24 அங்குலம் வாய்ப்புறமுமுடைய பித்தளையினாற் 
செய்யப்பட்ட ஒரு பீரங்கி கிடைத்தது . அது 96 , 600 
பவுண்ட் பாறமுள்ள தென்றும் , அதைக் கொண்டு 1500 
பவுண்ட் நிறையுள்ள குண்டைச் சுடக்கூடுமென்றும் சொல் 
லப்பட்டிருக்கிறது . மறுபடியும் ஸிந்தியா லாஸ்வாரி என்னு 
மிடத்தில் ஆங்கிலேயருடன் சண்டை செய்து தோல்வியை 
யடைந்தார் . ஸிந்தியாவும் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை 
யொப்புக்கொண்டு அஞ்சன்காம் என்னுமிடத்தில் அவர்க 
ளோடு சமாதான 

உடன்படிக்கை செய்துகொண்டார் . 
அவர் ஆங்கிலேய சேனையின் ரக்ஷணையின் பொருட்டுக் 
கங்கைக்கும் யமுனைக்கும் மத்தியிலுள்ள நாடுகளையும் இன் 
னும் சிலவற்றையும் அவர்களுக்குக் கொடுத்து விட்டார். 
இவ்வாறாக , இரண்டாவது மஹாராஷ்டிர யுத்தம் முடிவு 
பெற்றது . 

மஹாராஷ்டிரர்களில் ஹோல்கார் ஒருவர்தான் இன் 
னமும் ஆங்கிலேய ஏகாதிபத்திய ஏற்பாட்டை ஒப்புக் 
காள்ளவில்லை . அதனால் , வெல்லஸ்லி அவரையும் ஜயிக்க 
வேண்டுமென்று யுத்தத்திற்குத் தயாரானார் . ஹோல்காரும் 
சண்டைக்கு வேண்டிய ஏற்பாடுகளைச் செய்து வந்தார் . 
இதுவே மூன்றாவது மஹாராஷ்டிர யுத்தத்திற்குக் காரணம் . 
ஆங்கிலேயர்கள் ஹோல்காரை நாலாப் பக்கங்களிலிருந்தும் 
எதிர்த்துச் சண்டை செய்யத் தீர்மானித்து லேக் , ஆர்தர் 
வெல்லஸ்லி, முர்ரே , மான்ஸன் என்னும் நான்கு தளகர்த் 
தர்களை யனுப்பினார்கள் . கி . பி . 1804 - ம் வருஷம் ஆகஸ்ட் 
மாதத்தில் ஹோல்கார் மான்ஸன் சேனையை ராஜபுதனத்தில் 
முகுந்த்ராபாஸ் என்னுமிடத்தில் எதிர்த்துப் போர் செய்து 
அதை முற்றிலும் தோற்கடித்துத் துறத்திவிட்டார் . இதைக் 
கண்ட பரதபுரத் தாசர் ஹோல்காருக்குத் துணை செய்யக் 
கருதி டில்லியை எதிர்த்தார் . ஆனால் , ஆங்கிலேயர்கள் 


மஹாராஷ்டிர யுத்தங்கள் 


215 


மறு 


அவரை வெற்றிகொண்டு விட்டார்கள் . நவம்பர் மாதத்தில் 
ஆங்கிலேயர்கள் டீக் என்னுமிடத்தில் ஹோல்காரைத் 
தோற்கடித்து , டீக் கோட்டையையும் பிடித்துக் கொண் 
டார்கள் . 

வருஷத்தில் அதாவது கி . பி . 1805 - ல் , 
ஜனரல் லேக் களிமண்ணினாற் கட்டப்பட்டதும் மிகவும் 
வலிமை பொருந்தியிருந்ததுமான பாதபுரக் கோட்டையை 
முற்றுகை செய்து முற்றிலும் தோல்வி யடைந்தார் . 
என்றாலும் , பாதபுரத் தரசர் ஆங்கிலேயருடன் சமாதானஞ் 
செய்துகொண்டு அவர்களுக் குண்டான நஷ்டத்திற் கீடாக 
இருபது லக்ஷம் ரூபாய் கொடுப்பதாகவும் ஒப்புக்கொண் 
டார் . இச் சண்டைகளுக்கும் நாட்டில் ஏற்பட்ட மற்ற 
குழப்பங்களுக்கும் காரண பூதராக விருந்த வெல்லஸ்லி 
பிரபுவை ஆங்கிலேய மேலதிகாரிகள் வேலையினின்றும் 
நீக்கித் தம்மூருக்கு அழைத்துக் கொண்டுவிடவும் , மூன்றா 
வது மஹாராஷ்டிர யுத்தம் முடிவுற்றது . பீஷ்வாவும் , 
ஸிந்தியாவும் , பான்ஸ்லவும் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை 
யொப்புக் கொண்டு அவர்களுடன் சமயோசிதமான சமா 
தானம் செய்து கொண்டு விட்டார்களேயாயினும் , அவர்கள் 
தாங்கள் அவ்வாறு செய்து கொண்டதில் அருவருப்பை 
யடைந்து தாங்கள் ஆங்கிலேயர்களை விட்டுப் பிரிந்து 
சுயாதீனம் பெறுவதற்கு எப்பொழுது தக்க சமயம் வாய்க் 
கும் என்று எதிர் பார்த்திருந்தார்கள் . ஆங்கிலேயர்கள் 
நேபாள , பிண்டாரி யுத்தங்களைச் செய்து வருகையில் 
பாஜிராவ் திடீரென்று கி . பி . 1817 - ம் வருஷம் நவம்பர் 
மாசத்தில் ஆங்கிலேயப் பிரதிநிதியைக் கார்க்கீ என்னு 
மிடத்தில் எதிர்த்துச் சண்டை செய்து தோல்வியை 
யடைந்து ஜோதி புரத்திற்கு ஓடிப் போய்விட்டார் . இதுவே 
நான்காவது மஹாராஷ்டிர யுத்தத்தின் ஆரம்பம் . 
நாகப்புரி 

அப்பாஸாஹிபும் ஆங்கிலேய 
ருக்கு விரோதமாகக் கிளம்பி ஸிடபால்டியிலும் நாகப்புரி 
யிலும் அவர்களோடு சண்டை செய்து தோல்வியை யடைந் 
தார் . உடனே ஆங்கிலேய கவர்னர் ஜனரலான லார்ட் 
ஹேஸ்டிங்ஸ் அப்பாஸா 

ஹிபை ராஜ்யத்தினின்றும் நீக்கி 


யரசரான 


216 


இந்திய சரித்திரம் 


விட்டு அவருடைய நாட்டின் பெரும் பாகத்தையும் தமது 
சாஜ்யத்திற் சேர்த்துக் கொண்டுவிட்டார் . 

ஹோல்காருடைய சைந்யங்களும் ஆங்கிலேயரோடு 
சண்டை செய்வதற்கான ஏற்பாட்டைச் செய்து வருகையில் 
தங்களுடைய ராணியான துளசிபாய் ஆங்கிலேயரோடு 
சமாதானம் செய்து கொள்ள விருப்புற்றிருந்ததை யறிந்து 
அவளைக் கொன்று ஆங்கிலேயரை எதிர்த்துச் சென்றது . 
ஆனால் மாஹிட்பூரில் அந்தச் சேனை முற்றிலும் தோற்கடிக் 
கப்பட்டது . அதனால் , 1818 - ம் வருஷம் ஜனவரி மாதத்தில் 
ஹோல்காரும் ஆங்கலேயரோடு மேலும் மேலும் சண்டை 
செய்வதில் மன மில்லா தவராய்ச் சமாதானம் செய்து 
கொண்டு விட்டார் . 

பீஷ்வா கார்க்கியில் நடந்த சண்டையில் தோற்று 
ஓடிப் போய் விட்டாரென்று மேலே சொல்லப்பட்ட 
தல்லவா ? ஆங்கிலேயர்கள் அவரைத் துரத்திச் சென்று 
அஷ்டீ என்னுமிடத்தில் மறுபடியும் தோற்கடித்தார் 

அப்பாஸா ஹிபும் சிவாஜியின் வம்சத்தைச் 
சேர்ந்த சதாரா வாசரும் ஆங்கிலேயரைச் சரண மடைந் 
தார்கள் . ஹேஸ்டிங்ஸ் பாஜிராவுக்கு வருஷத்திற்கு லக்ஷம் 
ரூபாய் உபகாரச் சம்பளம் கொடுத்துப் பித்தூருக் கனுப்பி 
விட்டு அவருடைய ராஜ்யம் முழுவதையும் ஆங்கிலேய 
ராஜ்யத்திற் சேர்த்துக் கொண்டுவிட்டார் . பாஜிராவோடு 
பீஷ்வாவினுடைய அதிகாரம் அழிந்துபட்டது . பாஜிராவின் 
ஸ்வீகார புத்திரரான நானாஸா ஹிப் ஆங்கிலேயர்கள் தமது 
தந்தைக்குக் கொடுத்து வந்த உபகாரச் சம்பளத்தைத் 
தமக்கும் கொடுக்கவில்லை என்று அவர்களுக்கு விரோத 
மாகக் கிளம்பிக் கி . பி . 1857 - ல் உண்டான சிப்பாய்க் 
கலகத்தில் சிப்பாய்களுடன் சேர்ந்து கொண்டு சண்டை 
யிட்டுத் தோல்வியை யடைந்து ஓடிப் போய் விட்டார் . 
அவர் என்ன கெதியானாரோ எவரும் அறிந்திலர் . 
சிவாஜியின் 

வம்சத்தினர்கள் மட்டில் சதாராவை 
யொரு தனி ராஜ்யமாக ஆட்சி செய்து வந்தார்கள் . ஆனால் 
கி . பி . 1848 - ல் லார்ட் டல்ஹௌஸி என்னும் கவர்னர் - 


கள் . 


ஸீக்கர்கள் 


217 


என் 


ஜனரல் அதை ஆங்கிலேய ராஜ்யத்திற் சேர்த்துக் கொண்டு 
விட்டார் . 

அப்பாஸாஹிபினுடைய நாட்டின் பெரும்பாகத்தை 
ஆங்கிலேயர்கள் தங்களுடைய வசமாக்கிக் கொண்டார்கள் 

று ஏற்கெனவே சொல்லப்பட்டுள்ள தல்லவா ? நருமதை 
யாற்றின் தெற்கிலிருந்த ஒரு சிறிய நாட்டிற்கு மட்டில் ஒரு 
புதிய அரசர் நியமிக்கப்பட்டு அது ஒரு தனி ராஜ்யமாக 
இருந்து வந்தது . கி . பி . 185 - ல் அதையும் லார்ட் 
டல்ஹௌஸி என்பவர் ஆங்கிலேய ராஜ்யத்திற் சேர்த்துக் 
கொண்டுவிட்டார் . இவ்வாறாக பீஷ்வா, பான்ஸ்ல ஆகிய 
இவர்களுடைய ராஜ்யங்கள் முழுவதும் அழிந் தொழிந் 
தன . கைக்வார் , ஹோல்கார், ஸிந்தியா ஆகிய இந்த 
மூன்று மஹாராஷ்டிரத் தலைவர்களினுடைய சந்ததியார் 
கள் மட்டில் இன்னமும் பரோடா, இந்தூர், குவாலியர் 
என்னும் நாடுகளை ஆங்கிலேய சாம்ராஜ்யத்திற்குட்பட்டு 
மிக்க விமரிசையாக ஆட்சி செய்து வருகின்றார்கள் . சிவாஜி 
உண்டுபண்ணின உயர்ந்த ஏற்பாடுகளையும் , ராஜ்ய பரிபாலன 
முறைகளையும் கைக்கொண் டொழுகாது தமக்குள் பேதப் 
பட்டுச் சண்டைகளைச் செய்து மஹாராஷ்டிரர்கள் தங்க 
ளுடைய மேன்மையையும் இந்தியாவின் ஸ்வா தீனத்தையும் 
அடியோடு இழந்து விட்டார்கள் . 


40. விக்கர்கள் 
ஹிந்து மதத்தைச் சீர்திருத்தி முன்னுக்குக் கொண்டு 
வந்த ஆச்சாரியர்களில் ராமாநந்தர் என்பவர் 

என்பவர் ஒருவர் 
என்று ஏற்கெனவே சொல்லப்பட்டிருக்கின்றது . இவர் 
ஸ்ரீமத் ராமா நுஜருடைய சிஷ்யர் . இவர் எல்லா மதத்தினர் 
களையும் தமது சமூகத்திற் சேர்த்துக்கொண்டு பக்தி மார்க் 
கத்தின் சிறப்பை யாவரு மறிய உபதேசித்து வந்தார். 
இவருடைய சிஷ்யர்களில் நெசவுத் தொழிற் செய்து வந்த 
மகம்மதியர் ஒருவர் இருந்தார் . அவருக்குக் கபீர் என் 

கபீருக்கு ஹிந்துக்களையும் , மகம்மதியர்களையும் 


பெயர் . 


218 


இந்திய சரித்திரம் 


ஒன்று சேர்த்து அவர்களை ஒரே மதத்தினராக்க வேண்டு 
மன்னும் அவா உண்டாயிற்று . அதற்கிணங்க அவர் வட 
இந்தியாவில் மத போதனை செய்து வந்தார் . 

அவருடைய நற்போதனைகளைக் கேட்டு அவரைப் பின் 
பற்றினவர்களில் நாநக் என்று ஒருவர் இருந்தார் . அவர் 
கத்ரி வகுப்பினர் . அவர் கி . பி . 1169 - ல் 

லாகூருக 
கருகிலுள்ள ஒரு கிராமத்திற் பிறந்தவர் . அவர் தம் 
முடைய குருவின் கருத்திற் கிணங்கத் தாம் ஒரு புதிய 
மதத்தை ஸ்தாபிக்கக் கருதி மகம்மதியர்களையும் , ஹிந்துக் 
களையும் ஒரே கடவுளை ஒரே விதமாகத் தொழுது வரும்படி 
செய்தார் . அவர் கடவுள் ஒருவரே என்றும் , அவரை 
எவரும் வழிபடலாம் என்றும் , ஜாதி பேதங்கள் பொய் 
என்றும் பிரசங்கித்து வந்தார் . அவருடைய போதனையைக் 
கேட்டு வந்த பலர் அவருக்குச் சிஷ்யர்களானார்கள் . அவர் 
களுக்குத் தான் ஸீக்கர் என்று பெயர் . ஸீக்கர் என்றால் 
சிஷ்யர் என்று பொருள் . அவர்களுடைய மதம் ஸீக்மதம் 
எனப்படும் . 

ஸீக்மதத்தை ஏற்படுத்தின நாநக்குக்குப் பிறகு அநேக 
ஸீக் குருக்கள் தோன்றினார்கள் . ஸீக் மதம் அவர்களால் 
பரவி விருத்தியடைந்தது . முதல் நான்கு ஸீக் குருக்களும் 
ஸீக்கர்களைப் போர் செய்யவாவது இராஜாங்க முறைகளி 
லாவது பயிற்றுவிக்கவில்லை . கி . பி . 1577 - ல் அக்பர் அவர் 
களுக்கு அமிருதஸரஸில் இடங் கொடுக்கவும் , அதுவே 
ஸீக்கர்களுக்கு ஒரு முக்கிய பட்டணமாயிற்று. 
வில் 

மத வைராக்கியங் கொண்ட மகம்மதியர்கள் இவர்களை 
யெதிர்த்துப் பலமுறை சண்டை செய்யத் தலைப்பட்டார் 


நாளடை 


கள் . 


- 


ஸீக்கர்களுடைய ஐந்தாவது குருவான அர்ஜுனர் 
ஜிஹாங்கீரின் குமாரரான குஸ்ரூ தமது தந்தைக்கு விரோத 
மாகக் கலகஞ் செய்தபொழுது குஸ்ரூவுக்குத் துணை நின்றத 
னால் கி . பி . 1606 - ல் கொலையுண்டார் . அவருக்குப் பின் 
வந்த ஆறாவது குருவான ஹரிகோவிந்தர் ஸீக்கர்களுக்கு 
யுத்தப் பயிற்சி செய்வித்தார். 


ஸீக்கர்கள் 


219 


* . 


அவர் 


, 


ஒளரங்கஜீப் ஒன்பதாவது ஸீக் குருவான டெக்பஹதுர் 
என்பவரைச் சிறையிலிட்டு , அவரை மகம்மதியராகும்படிக் 
கட்டாயப்படுத்தின தை யன்றி அவருக்குப் பல தீங்குகளை 
யும் இழைத்து வந்தார் . அவர் எதற்கும் இணங்காததனால் , 
ஒளரங்கஜீப் அவரைக் கொன்று விடும்படி ஆக்யாபித்தார் . 
அவர் இறக்கவும் , ஸீக்கர்களுக்கு மகம்மதியர்கள் மேல் 
விரோதம் அதிகரித்தது . ஒளரங்கஜீப் அவரைக் கொன்றதற் 
காகப் பழி வாங்குவதற்கு அவர்கள் தக்க சமயத்தைப் 
பார்த்து வந்தார்கள் . அவர்களுடைய எண்ணத்துக்குத் 
தக்கவாறு டெக்பஹதுரின் புத்திரரும் பத்தாவது ஸீக் 
குருவுமான குருகோவிந்தர் என்பவர் மகம்மதியர்கள் 
செய்யும் கொடுமைக் கீடாக ஸீக்கர்கள் பழி வாங்கு 
வது நியாயமாகும் என்று உபதேசித்து வந்தார் . 
ஸீக்கர்களுக்கு இரண்டு சம்ஸ்காரங்களை உண்டு பண்ணி 
அவர்களை ஒற்றுமைப்படுத்தினார் . அந்தச் சம்ஸ்காரங் 
களில் ஒன்று சர்க்கரையைத் தண்ணீரிற் போட்டுக் கத்தி 
முனையினாலதைக் கலக்கிக் குடிப்பது ; மாவு , சர்க்கரை , 
வெண்ணெய் ஆகிய இவற்றின் கலப்பினாலாகிய உணவை 
எல்லோரும் ஒன்றாக உட்கார்ந்து புசிக்கவேண்டுமென்பது 
மற்றொன்று . புதிதாக ஸீக் ப 

புதிதாக ஸீக் மதத்தைச் சேரும் ஒவ்வொரு 
வனும் இந்த சம்ஸ்காரங்களைப் பெறவேண்டும் . இவ்வாறு 
ஏற்பட்ட அவர்களுடைய சமாஜத்துக்குக் கால்ஸா என்று 

என்றால் நிர்மலம் 

என்று 
பொருள் . 

குருகோவிந்தர் ஸீக்கர்களுக்கு யுத்தப் பயிற்சி செய் 
வித்து அவர்களுக்குச் 

சிங்கம் என்று பொருள்படும் 
' ஸிங்க் ' என்னும் பட்டத்தையும் கொடுத்தார் . மகம்மதியர் 
கள் குருகோவிந்தருடைய பிள்ளைகளைக் கொன்று விடவும் 
அவர் அவர்களுக்குப் பயந்து தக்ஷிணத்திற்கு ஓடிப்போய் 
விட்டார் . என்றாலும் , கி . பி . 1708 - ல் குருகோவிந்தர் 
மகம்மதியர்கள் கையினாற் கொலையுண்டு போனார் . அவர் 
தான் ஸீக்கர்களுடையகடைசி குரு . அவருக்குப் பின் பந்தா 
என்பவர் ஸீக்கர்களுக்குத் தளகர்த்தராக இருந்தார் . அவர் 


பெயர் வந்தது . 


காலஸா 


220 


இந்திய சரித்திரம் 


காலத்தில் ஸிக்கர்கள் மகம்மதியர்களைக் கொன்றும் , அவர்கள் 
ளுடைய மசூதிகளை இடித்தும் , கிராமங்களை அழித்தும் , 
தீங்கிழைக்கலானார்கள் . அதனால் , மகம்மதியர்கள் கோபம் 
கொண்டு 

பந்தாவையும் அவருடைய சிநேகிதர்களையும் 
கொன்றுவிட்டார்கள் . அது முதல் ஸிக்கர்களை யடியோடு 
தொலைத்துவிட வேண்டுமென்ற எண்ணமும் மகம்மதியர் 
களுக்கு உண்டாயிற்று . ஆனால் , ஸீக்கர்களோ நாளுக்கு 
நாள் பலாட்டியர்களாகிப் பெருகி வந்தார்கள் . அவர்கள் 
பல பிரிவுகளாகப் பிரிந்து நின்று எதிர்த்து , அநேகம் 
கோட்டைகளைக் கட்டிக்கொண்டார்கள் . ஒவ்வொரு பிரிவின் 
ஸர் தாரின் அதிகாரத்திற்குட்பட்டுப் பத்து முதல் ப 

பன்னீ 
ராயிரம் போர்வீரர்கள் வரையில் சேர்ந்திருப்பார்கள் . ஸீக்கர் 
களுக்குள் பந்துக் கட்டுப்பாடு அதிகம் . 

அப்பொழுது பஞ்சாபில் இருந்துவந்த அநேகம் ஸர் தார் 
களில் சத்தர்ஸிங்க் என்பவர் ஒருவர் . அவருடைய மைந்த 
ரான ரஞ்சீட் ஸிங்க் என்பவர் கி . பி . 1799 - ல் காபூல் அரச 
ரான ஜமான்ஷாவென்பவருக்கு அவருடைய பஞ்சாப் படை 
யெழுச்சியில் உதவிபுரிந்ததனால் , காபூல் அரசர் ரஞ்சீட் 
ஸிங்கை லாகூருக்குக் கவர்னராக நியமித்தார் . அவர்நாளடை 
வில் ஆப்கானியரைப் பஞ்சாபினின்றும் துரத்திவிட்டுத் தாம் 
பஞ்சாப் முழுவதையும் கைப்பற்றிக்கொண்டார். சீக்கிரத் 
தில் காஷ்மீரமும் அவ்வாறே அவர் வசமாயிற்று . அவர் 
தமது சேனைக்கு ஐரோப்பிய ராணுவ உத்தியோகஸ்தர் 
களைக் கொண்டு யுத்தப் பயிற்சி செய்வித்தார் . அவ 
ருடைய காலத்தில் ஸுக்கர்கள் அதிக பலமடைந்திருந்தத 
னால் , ஆங்கிலேயர்கள் அவர்களுடன் சிநேகமாக இருக்க 
விரும்பிக் கி . பி . 1809 - ல் அமிருதஸரஸில் சமாதானம் 
செய்து கொண்டார்கள் . அப்பொழுது ஸட்லிஜ் நதி ஸீக் 
ராஜ்யத்தின் தென்னெல்லையாக ஏற்பட்டு ஒரு ஆங்கிலேய 
சைந்யமும் ஓடியானாவில் அமர்த்தப்பட்டது . ரஞ்சீட் 
ஸிங்க் தமது ஆயுள் பரியந்தம் அந்த உடன்படிக்கையைமீறி 
நடந்தாரில்லை . அவர் ஆங்கிலேயருக்கு நண்பராகவே 
இருந்து கி . பி . 1839 - ல் காலஞ் சென்றார் . 


nawej 


nerazepore 

Sullundura 


68 


72 


74 


76 


78 


80 


70 RANJITSINGHS DOMINIONS 

IN1839. THESIKHCOMPAIGNS 

1846,1849. Battlefieldmarked 
thus 
. 


Arrock 


rinagar 


kohar 


Rindu 


Rawa 


Chilianwala 


LGujrat 


Jammū 


Bannu 


Sialkot 


Konara 


Amrista 


321 


32 


DeraIsmail 

Khan 


Lahorelo 


ஸீக்கர்கள் 


sobroor 


R.S 


uthe 


२.Bios 


Aliwal 


R.Rävi 


Simle 


.chinab 


udiana 


Ambala 


30 


Dera 
Ghazie 
% 
Multan 

hihan 


R.Sutlaj 


Patiala 


30 


#. ? ! POW 


shporno 


Bahawalpur 


Karnilo Panipat 


Jumna •Mesat 


R.Ganges 


68 


70 


Delhi 2274 

76 THEINDIANPUBLISHINGHOUSELTD. 


78 


Eastern 
Studen 
: 
0 


221 


222 


இந்திய சரித்திரம் 


' பஞ்சாப் ஸிம்ஹம் ' என்று வழங்கப்பெற்ற ரஞ்சீட் 
ஸிங்க் இருந்தவரையில் ஸிக்கர்கள் மிக்க மேம்பாட்டை 
யடைந்திருந்தார்கள் . அவர்கள் இந்தியாவின் வடமேற் 
கில் பலத்திருந்ததும் சிறந்த அநுகூலமாக விருந்தது . 
ஆங்கிலேயர்கள் இந்திய அரசர்களை ஒவ்வொருவராக அடக் 
கித் தமது அதிகாரத்திற்குட்படுத்தியும் , அவர்களுடைய 
நாடுகளைக் கவர்ந்து கொண்டு தமது ராஜ்யத்தைப் பலப் 
படுத்தியும் வந்தபொழுது , அந்நியர்கள் வடமேற்குக் கண 
வாய்களின் வழியாக இந்தியாவின் மீது படையெடுத்து 
வரமுடியா திருந்ததற்கு ஸீக்கர்கள் பஞ்சாபில் பலத்திருந் 
ததே முதன்மையான காரணம் . இதுவும் ஆங்கிலேயருடைய 
அதிர்ஷ்டமே யாகும் . ரஞ்சீட் ஸிங்க் இறக்கவும் , ஸீக்கர்கள் 
தங்களுக்குள் கலகப்பட்டும் , வீணான சண்டைகளைச் செய்து 
கொண்டும் தோல்வியடைந்து தங்களுடைய ஸ்வாதீனத்தை 
இழந்து போனார்கள் . ரஞ்சீட் ஸிங்க் காலத்தில் அவருடைய 
பிரதானிகளும் , தளகர்த்தர்களும் , சேனைகளும் அவருக்குப் 
பயந்து அடங்கி நடந்து வந்தார்கள் . ரஞ்சீட் ஸிங்குக்கு 
ஒரு கண்கிடையாது . அவருடைய மந்திரிகளி லொரு 
வரை அவருக்கு எந்தக் கண் இல்லை என்று கேட்ட 
பொழுது , அவர் தாம் ஒருபொழுதும் அவருடைய 
முகத்தை நிமிர்ந்து பார்த்ததில்லை என்றும் , அதனுடைய 
ஜோதி அத்தன்மையது என்றும் பதிலுரைத்தனரெனச் 
சொல்லப்பட்டிருக்கிறது . 

ரஞ்சீட் ஸிங்குக்குப் பிறகு அவர் மைந்தர் திலீப்ஸிங்க் 
மஹா ராஜாவானார் . அவருக்கு அப்பொழுது வயது ஐந்து . 
அதனால் , அவருடைய தாயும் , மந்திரிகளும் ராஜ்ய காரி 
யங்களை நடத்திவந்தார்கள் . அவர் களுக்குச் சேனையை 
அடக்கியாளும் திறமை இல்லை. சேனையின் பகுதி ஒவ் 
வொன்றும் தனித்தனி பஞ்சாயத்துக்களை ஏற்படுத்திக் 
கொண்டு அவற்றின் அதிகாரத்திற்குட்பட்டு மற்றைய அதி 
காரங்களை யெல்லாம் நிராகரித்து வந்தன . சண்டை செய்து 
ஜயம்பெற்றுப் புகழடைய வேண்டும் என்னும் எண்ணம் 
கொண்ட அந்தச் சேனை அமிருதஸரஸில் ஏற்பட்ட உடன் 


ஸீக்கர்கள் 


223 


படிக்கையை மீறி ஸட்லிஜைக் கடந்து ஆங்கிலேய ராஜ்யத் 
தின் மீது படையெடுத்துச் செல்லவும் , ஸீக்கர்களுக்கும் 
ஆங்கிலேயர்களுக்கும் யுத்தம் ஏற்பட்டது. இதுவே முதலா 
வது ஸீக் யுத்தம் . 


கி.பி. 1845 - ம் வருஷம் டிசம்பர் மாதம் முதல் 1846 - ம் 
வருஷம் பிப்ரவரி மாதத்திற்குள் இரு திறத்தாருக்கும் 
முட்கி , பருஷகர் , அலிவால் , ஸோப்ராயன் என்னு மிடங் 
களில் சண்டைகள் நடந்தன . ஆங்கிலேயர்கள் இந்தியா 
வுக்கு வந்தது முதல் பற்பல ஜாதியாருடனும் அநேக 
சண்டைகள் செய்திருக்கிறார்கள் . ஆனால் , ஸீக்கர்களுடன் 
செய்தது போன்ற பயங்கரமான யுத்தம் அவர்கள் அதற்கு 
முன் வேறு எவருடனும் செய்ததேயில்லை. ஸீக்கர்கள் 
அத்தன்மையதான பராக்கிரமத்துடன் சண்டை செய்தார் 

ளனும் , அடியோடு தோல்வியடைந்து போனார்கள் . 
ஆங்கிலேயர்கள் முதலாவது ஸீக் யுத்தத்தில் வெற்றி 
யடைந்தபோதிலும் , அவர்களுக்குண்டான நஷ்டம் கொஞ்ச 
மல்ல . கடைசியில் இருதிறத்தாரும் லாகூரில் சமாதான 
உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் . அதனால் ஆங்கி 
லேயருக்கு ஸட்லிஜ் , பியாஸ்நதிகளுக்கிடையிலுள்ள நாடு 

ஸீக்கர்களுடைய படை குறைக்கப்பட்டது . 
அவர்கள் யுத்தத்தினால் ஆங்கிலேயருக்குண்டான செலவின் 
பொருட்டு ஒன்றரை கோடி ரூபாய் கொடுக்க ஒப்புக் 
கொண்டார்கள் . திலீப்ஸிங்க் ராஜாவாகவும் , அவருடைய 
தாய் பிரதிநிதியாகவும் இருக்குமாறு ஏற்பாடாயிற்று . 
பொக்கிஷத்தில் போதுமான பணம் இல்லாததனால் , ஆங் 
கிலேயர்கள் காஷ்மீரத்தைப் பஞ்சாபினின்றும் பிரித்துக் 
குலாப் ஸிங்க் என்னும் ஜம்மூ அரசருக்கு விற்று , அவரிட 
மிருந்து 75 - லக்ஷம் ரூபாய் பெற்றுக்கொண்டு அவரைக் 
காஷ்மீரத்திற்கும் அரசராக்கினார்கள் . அவருடைய சந்ததி 
யார் இப்பொழுதும் அந்த ராஜ்யத்தை ஆண்டு வருகிறார் 
கள் . ஆங்கிலேய சேனை யொன்று பஞ்சாபில் வைக்கப் 
பட்டும் , ஆங்கிலேயப் பிரதிநிதி யொருவர் லாகூரிலிருக்கு 


கிடைத்தது . 


224 


இந்திய சரித்திரம் 


மாறு நியமிக்கப்பட்டும் , முதலாவது ஸீக் யுத்தம் முடிவு 
பெற்றது . 

இவற்றை யெல்லாம் ஏற்பாடுசெய்வித்த ஆங்கிலேய 
கவர்னர் - ஜனரலான லார்ட் ஹார்டிஞ்ச் இந்தியாவை விட் 
டகன்ற சில மாதங்களுக் கெல்லாம் , மூல்டானில் ஒரு 
கலகம் உண்டாயிற்று . அங்கே கவர்னராக விருந்த மூல் 
ராஜ் என்பவர் தாம் பஞ்சாப் அரசருக்குச் செலுத்தவேண் 
டிய கப்பத்தைச் செலுத்தாமலும் , மூல்டான் துரைத் 
தனத்தின் வரவு செலவுக் கணக்குக்களை ஆங்கிலேயப் பிரதி 
நிதி கேட்டபொழுது அவருக்குக் கொடுக்காமலும் இருந்த 
தல்லாமல் , தமக்கு அதிகாரம் வேண்டாம் என்றும் , தாம் 
வேலையை ராஜீநாமா கொடுத்துவிடுவதாகவும் சொல்லி 
யனுப்பினார் . அதனால் , ஆங்கிலேயப் பிரதிநிதி வேறொரு 
கவர்னரை நியமித்து அவரை அதிகாரத்தில் அமர்த்தும் 
படி இரண்டு ஆங்கிலேய உத்தியோகஸ்தர்களை அனுப்பி 
னார் . மூல்ராஜ் திடீரென்று அவ்விருவரையும் கொன்று 
விடவும் , ஒரு பெருங் கலகம் உண்டாயிற்று . இவ்வாறான 
சமயத்தில் , ஆங்கிலேய துரைத்தனத்தார் திலீப் ஸிங்கின் 
தாயைப் பஞ்சாபிலிருந்து துரத்தியும் , திலீப் ஸிங்குக்குத் 
தமது பெண்ணை மணஞ்செய்விப்பதாகச் சொல்லி , அதற் 

ஏற்பாடுகளைச் செய்துவந்த ஸர்தார் சத்ராஸிங்கை 
உத்தியோகத்திலிருந்து நீக்கியும் , திலீப் ஸிங்குக்கு விவாக 
மாக வொட்டாமற் றடுத்தும் குடிகளுக்குக் கோபம் உண்டா 
கும்படி செய்ததனால் கலகம் அதிகரித்தது . 

உடனே ஆங்கிலேய கவர்னர் - ஜனரலான டலஹௌஸி 
யுத்தத்திற்குத் தயாரானார் . அதுவே இரண்டாவது ஸீக் 
யுத்தம் . ராம்நகர் , ஸாதுலாபூர், சில்லியன்வாலா என்னு 
மிடங்களில் நடந்த மூன்று சண்டைகளிலும் ஆங்கிலே 
யர்கள் நஷ்டமடைந்து முதுகு காட்டியோட நேர்ந்தது . 
அதனால் , ஆங்கிலேய மேலதிகாரிகள் ஹியூ கப் என்னும் 
சேனைத்தலைவரை உத்தியோகத்தினின்றும் நீக்கி ஸர் சார்ல்ஸ் 
நேபியரை அவருக்குப் பதிலாக நியமித்துச் சண்டைக் 
கனுப்பினார்கள் . ஆனால் , அவர் வருவதற்கு முன்னமேயே 


கான 


ஸீக்கர்கள் 


225 


கப் குஜராத்தில் ஸிக் சேனையைக் கி . பி . 1849- ல் அடியோடு 
தோற்கடித்துவிட்டார் . உடனே ணீக்கர்கள் பாவல்பிண்டி 
யில் ஆங்கிலேயரைத் தஞ்சம் புகுந்தார்கள் . அதனோடு 
இரண்டாவது ஸீக் யுத்தமும் முடிவுற்றது . டல்ஹௌஸி 
பஞ்சாபை ஆங்கிலேய ராஜ்யத்திற் சேர்ந்துக்கொண்டு , 
திலீப் ஸிங்குக்கு உபகாரச் சம்பளம் கொடுந்து இங்கிலாந் 
துக்கு அனுப்பிவிட்டார் . 

ஸீக்கர்கள் இனிச் சண்டை 
செய்யாதிருக்குமாறு அவர்களுடைய ஆயுதங்களனைத்தும் 
கவர்ந்து கொள்ளப்பட்டன. மிகப் பராக்கிரமசாலிகளும் , 
ஒப்பற்ற போர்வீரர்களுமான ஸீக்கர்கள் தங்கள் ஆயுதங் 
களைப் பரிகொடுத்தபொழுது , கண்ணீர்விட் டழுததைக் 
கண்ட ஆங்கிலேய அதிகாரிகள் கூட மனவருத்தமுற்றார் 

அன்று முதல் தமது ஸ்வாதீனத்தை முற்றிலும் 
இழந்து நொந்துப்பட்ட 

நொந்துபட்ட ஸீக்கர்களிற் சிலர் ஆங்கிலேய 
ராணுவத்திற் சேர்ந்து இப்பொழுதும் முதன்மை பெற்று 
விளங்குகிறார்கள் . 

முகலாய , மஹாராஷ்டிர , ஸீக் ராஜ்யங்களையெல்லாம் 
ஜயித்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தி, யாட்சி 
செய்து வரும் ஆங்கிலேயரைப் பற்றி இனிக் கவனிப்பாம் . 


கள் . 


முற்றுப்பெற்றது . 


15 


பெயரகராதி . 


அக்பர் 84,132 , 148, 150- அல்டமிஷ் 109 , 110 

161 , 183 அல்ப்டிஜின் 101 
அசப்ஜா 178 , 203 

அல்லா உத்தின் கல்ஜி 113 
அசுவகோஷா 67 

117 
அசோகர் 50-58 , 65 , 72 , 

1 ) லோடி 125 , 139 , 141 

79 , 93 அறையன் 48 
அச்சுத தேவராயர் 135 

அஜாதசத்ரு 28 , 33 , 34 
அஞ்சன்காம் 214 

அளப்கான் 164 
அடில்ஷா 149 

அஸ்ஸே 213 
அதர்வ வேதம் 20 

அஹல்யாபாய் 206 , 207 
அநந்தபாலர் 84 , 102 

ஆங்கிலேயர் 264 , 206 , 210 
அபுல்பஜல் 155 , 160 

ஆதம்கான 151 ( 225 
அப்பாஸா ஹிப் 215-217 

ஆதித்யசேனர் 81 
அப்துர் ரஸாக் 173 

ஆநந்தாபாய் 208 
அப்துல்லா 98 

ஆந்திரர்கள் 60, 62 , 86 , 87 , 
அப்ஸல்கான் 195 , 196 

89 
அமரக்கோட்டை 149 

அமதுரகரம் 131 , 132, 137 , 
அமரஸிங்க் 162 

155 , 189 
அமிருதராவ் 212 

ஆமதுஷா 180, 181 
அமிருதஸரஸ் 218,220 , 222 

,, துரானி 181 , 204 , 205 , 
அமீனா 98 

ஆயினி அக்பரீ 160 

ஆரியர்கள் 9 , 10 , 13-17 , 19, 
அயோத்தி 23 , 70 

20, 23 , 24 , 26 
அர்ச்சுனன் 24 , 25 

ஆர்காம் 213 
அர்த்தசாஸ்திரம் 49 

ஆலம்கீர் 181 
அர்ஜுனர் 218 

இண்டிகா 45 
அலாவுதீன் கோரி 106 இதிகாசங்கள் 24 
அலிவால் 223 

இந்தூர் 206 
அலெக்ஸான்டர் 36-38 , 40 , இப்றாஹிம்லோடி 125 , 126 , 
41 , 44 , 45 

139 , 141 


அம்பி 37 


தடிஜா 98 


228 

பெயரகராதி 
இராமன் 25. 26 

கான்வாயன வம்சம் 59,142 
ராமாயணம் 25 

கான்ஜஹான்லோடி 167 
இஸ்லாமஷா 200 

காஸி உத்தீன் 181,182 , 203 
உதயபுரம் 15 ) 

கியாஸ் உத்தீன் 118 
உருவெலா 31 

கிருஷ்ணகுப்தர் 81 
உஜ்ஜயினி 7 , 81 

கிருஷ்ண தேவராயர் 135 , 
ஒளரங்கஜிப் 132 , 170-177 

137 
117. 198,202 , 21 ) கிருஷ்ண பகவான் ஸ்ரீ 25 

கிரேக்கர் 10 , 33 
கந்தோபஸ் ( 2 

கிஸிர்கான் 124 
கபிலவஸ்து 29 

குடப்மீனார் 109 
கர் 127 , 17 

குத்புடீன் 83 , 108 , 109 
கர்ட்லா 210 

குப்தராஜ்யம் 68-75 
கர்ணர் 24 

குமரிலபட்டர் 85 
கலிஞ்சார் 14 . 

குமாரதேவி 68 
கள் ான 19 :) , 1907 

குருகோவிந்தர் 219 
கள் 112-118 

குருக்ஷேத்திரம் 24 , 26 

குர்ரம் 162 , 164 
காகர் ' -67 

குலாபஸிங்க 223 
கனிஷ்க , 10 6 : 

குல்பர்க்கா 129, 135 
கஜினி 100. 104 , 106. 17 குஷான் ராஜ்யம் 63-68 

மஹ்மூது 8-1 , ] 1 -106 குஷிநாகரம 32 , 34 , 72 
காஞ்சீபுரம் 69 , 88 , ' குஸ்ரூ 162 , 218 
காட்பிஸஸ் 6 :) 

குஸ்ரூகான் 118 
காபினெ 

மஹாராஷ்டி | கேசவதாஸர் 185 
காம்பில்யா 2 :) ( 200 கோளராஜ்யம் 56 , 92 
காவேலர் 58 

கைகுபாத் 112 
காதோஷ்டிலிபி : 5 

கைக்கர் 203 , 204 , 213 , 
கார்க்கி 15 

கே 142 

(217 
4 னல் 130 

கோரிமகம்மது 107 
காலடி 22 

கோலகொண்டா 131 , 132 , 
கா 2 

135 , 137,173 , 189,193 , 
க்வாஜாமஹ்மூது 

198 
கா - காலர் 5 ( 190 சங்கரர் , ஸ்ரீமத் 85 , 96 


- 


- 


